


உபநிஷத்ஸாரம்‌ 
॥ கனா ॥ 


(ஸ்ரீ ராமகிருஷ்ண தீபம்‌ எனும்‌ 
உரையுடன்‌ கூடியது) 


இரண்டாம்‌ பாகம்‌ 


(சாந்தோக்கிய-பிருஹதாரணியக உபநிஷத்துக்களும்‌ 
பிரம்ம சூத்திரங்களும்‌, நூலின்‌ அகராதியும்‌) 


உரையாசிரியர்‌ 
ட அண்ண?) 





ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌ 
மயிலாப்பூர்‌ :: சென்னை 


இது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மட்த்துத்‌ 
தலைவரால்‌ பிரசுரிக்கப்பட்டது 


முதல்‌ வெளியீடு 1951. 


உரிமை பதிப்பாளர்க்குரியது 


1200-10-51 


கபீர்‌ அச்சுக்கூடம்‌, சென்னை (1744) 


பொருளடக்கம்‌ 


முகவுரை ல 
குறிகளின்‌ விளக்கம்‌ 
ஆத்ம ஸமர்ப்பணம்‌ 


சாந்தோக்கியோபநிஷத்து ன்‌ 
பிருஹதாரணியகோபநிஷத்து ட 
பிரம்ம சூத்திரங்கள்‌ ட்‌ 
பிரம்ம சூத்திரங்களின்‌ அகராதி க ட 


உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 
உரையின்‌ அகராதி கக 


பக்கம்‌ 


ரும்‌ 
ரும்‌ 


112 
198 
269 
273 
281 


இதே ஆசிரியர்‌ எழுதியவை 


ஒலை 


உபநிஷத்ஸாரம்‌ : முதல்‌ பாகம்‌ (ஈ௪ச-கேன-கட- 
பிரச்ன-முண்டக-மாண்டூக்கிய-தைத்திரீய- 
ஐதரேய-உபநிஷத்துக்கள்‌) முதல்‌ பதிப்பு 

னாீமத்‌ பகவத்கீதை (பதவுரை விரிவுரைகளுடன்‌) 
மூன்றாவது பதிப்பு 

ஸனீமத்‌ பகவத்கீதை (பொழிப்புரையுடன்‌) 
முதல்‌ பதிப்பு 


ரீ ராமகிருஷ்ண மடம்‌ 
மயிலாப்பூர்‌ :: சென்னை 


௫ ௮. 


முகவுரை 


. ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ வாயிலாக ஸம்ஸ்கிருதத்திலுள்ள மத 
நூல்கள்‌ பல ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்துப்‌ பதவுரை, பொழிப்‌ 
புரை, விரிவுரைகளுடன்‌ பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இதே முறையில்‌ 
தமிழிலிலும்‌ பிரசுரிக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ ஸ்ரீமத்‌ பகவத்‌ 
கீதை சில ஆண்டுகளுக்கு முன்‌ வெளியிடப்‌ பட்டது. இப்போது முக்கிய 
மான பத்து உபநிஷதங்கள்‌ உபநிஷத்ஸாரம்‌ எனும்‌ பெயர்‌ கொண்ட 
நூலில்‌ இரண்டு பாகங்களாக வெளிவருகின்றன. ஈ௪, கேன, கட, பிரச்ன, 
முண்டக, மாண்டூக்கிய, தைத்திரீய, ஐதரேய என்ற எட்டு உபநிஷதங்கள்‌ 
மூதல்‌ பாகத்திலும்‌, சாந்தோக்கிய, பிருஹதாரணியக என்ற இரண்டு உப 
. நிஷதங்கள்‌ இரண்டாம்‌ பாகத்திலும்‌ அடக்கம்‌. இரண்டாம்‌ பாகத்தின்‌ : 
முடிவில்‌ பிரம்ம சூத்திரங்களின்‌ ஸாரமும்‌ சேர்க்கப்பட்டி ருக்கிறது. 

2. உபநிஷதங்கள்‌ பகவத்‌ கீதையில்‌ அடங்குவன எனலாம்‌. அர்ஜு 
னனைக்‌ கன்றாகக்‌ கொண்டு உப நிஷதங்களாகிய பசுக்களைக்‌ கறந்து கீதை 
யாகிய அமுதை உலகில்‌ உத்தமர்‌ உண்டு உய்யுமாறு கோபாலன்‌ அலவித்‌ 
தான்‌ என்று பகவத்‌ கீதையின்‌ பெருமை கூறப்படும்‌. ்‌ 

சீராருபநிடதம்‌ சே.தாவாம்‌, தேவர்‌ பிரான்‌ 
பாராரும்‌ ஆயனாம்‌, பார்த்தனோர்‌---நீரார்‌ 
இளங்கன்றாம்‌, கீதையே இன்னமுதாம்‌, உண்பார்‌ 
களங்கமில்‌ உள்ளத்தவராம்‌ காண்‌. 

உபநிஷதங்களும்‌ கீதையும்‌ சேர்ந்து பிரம்மசூத்திரத்தில்‌ அடக்கம்‌. 
பிரம்மசூத்திரத்தில்‌ வேதவியாஸர்‌, ௬ர௬தி என்று குறிப்பிடுமிடங்களில்‌ உப 
நிஷதங்களையும்‌, ஸ்மிருதி என்று குறிப்பிடுமிடங்களில்‌ அநேகமாய்ப்‌ 
பகவத்‌ கீதையையுமே கருத்தில்‌ வைத்துப்‌ பேசுகிறார்‌. குறைந்த எழுத்துக்‌ 
களைக்‌ கொண்டு சந்தேகமில்லாத வகையில்‌ ஒரு விஷயத்தைப்‌ பற்றிய 
எல்லா நோக்கங்களையும்‌ ஆராய்ந்து ஸாரமான பொருளை, கூறியதுகூறல்‌ 
முதலிய குற்றங்கள்‌ இல்லாமல்‌, சுருக்கமாய்‌ உரைப்பதே சூத்திரம்‌ எனப்‌ 
படும்‌ என்று அதன்‌ இலக்கணத்தை யறிந்தோர்‌ உணர்கின்றனர்‌. (அல்‌- 
பாக்ஷர மஸந்திக்தம்‌ ஸாரவத்‌ விஸ்வதோமுகம்‌ | அஸ்தோப மனவத்யஞ்‌ 
௪ ஸூத்ரம்‌ ஸுத்ர-விதோ விது: ॥) இங்ஙனம்‌ உபநிஷத்து, கீதை, 
சூத்திரம்‌ என்ற மூன்று நூல்களையும்‌ வியாஸர்‌ ஒன்றுபடுத்திக்‌ 

, கொடுத்துள்ள வகையில்‌ ஒப்பிட்டுப்‌ படித்தால்தான்‌ அவற்றின்‌ உண்மைப்‌ 
பொருளை உள்ளபடி உணர்தல்‌ எளிதாகும்‌. 

3. இந்நால்களைப்‌ படித்துப்‌ பயன்‌ பெறுவதற்கு வைராக்கியம்‌ 
நிறைந்த ஸந்நியாஸி தான்‌ உத்தம அதிகாரி. எனினும்‌, ஆன்ம வாழ்க்கை 
யில்‌ நாட்டமுடைய  கிருஹஸ்தனுக்கும்‌ உரிமை இல்லாமல்‌ இல்லை, 
கிருஹஸ்தனுக்குத்‌ தன்‌ ஆச்ரமக்‌ கடமைகளல்லாமல்‌ பிற ஆச்ரமங்களுக 
குரிய அத்தியயனம்‌, புலனடக்கம்‌, தவம்‌ முதலியவையும்‌ விதிக்கப்படுவ 

க்‌ 2 


டசி 


தால்‌, எல்லா ஆச்ரமங்களும்‌ இவ்வாச்ரமத்தில்‌ அடங்கும்‌ என்னலாம்‌. இக்‌ 
காரணத்தால்‌ தான்‌ சாந்தோக்கிய உபநிஷத்து கிருஹஸ்தனைக்‌ குறித்து 
உபதேசிப்பதுடன்‌ முடிவடைகிறது. இக்கருத்தை விளக்கவே, * க்ருத்ஸ்ன 
பாவாத்து க்ருஹிணோபஸம்ஹார: ? என்று பிரம்ம சூத்திரம்‌ (3.4.48)கூறு 
கிறது. பிருஹதாரணியக உபநிஷத்திலும்‌, யாஜ்ஞவல்கிய ஜனக ஸம்வா 
தத்திலும்‌, பிற விடங்களிலும்‌, கிருஹஸ்தாச்ரமிகளுக்கு உபநிஷத்வித்தை 
யில்‌ உரிமை உண்டு என்பது காணக்கிடக்கின்றது. ஆகையால்‌ வேதாந்த 
மும்மணிகளாகிய இவை உலகைத்‌ துறந்தோர்க்குத்‌ தாம்‌ உரியன என்று 
எண்ணி அஇவற்றினின்று ;அஞ்சி எட்டி நில்லாமல்‌, நல்வாழ்வில்‌ நாட்ட 
மூடைய அனைவரும்‌ இவற்றை ஆதரவுடன்‌ ஆராய்ந்தறிய முன்‌ வர 
வேண்டும்‌. இவை ஒரு சாராருடைய தனிக்‌ கொள்கைகளைப்‌ புகட்டும்‌ 
நூல்களல்ல. இறைவன்‌ அனைவருக்கும்‌ பொதுவாய்‌ விளங்குவது போல்‌ 
* அவரவர்‌ தம தமதறிவகை ? அறிந்து அனுபவிக்கத்தக்க பொது உடைமை 
இவை. இவற்றை உள்ளன்புடன்‌ நேசித்து ஊக்கத்துடன்‌ வாசித்தால்‌ 
தமது மதத்தைப்‌ பற்றிப்‌ பரவியுள்ள மூட நம்பிக்கைகள்‌ ஒழிந்து, சீரிய 
வேதாந்தக்‌ கொள்கைகள்‌ மீண்டும்‌ நிலைபெறவும்‌, நாம்‌ வாழ்வாங்கு வாழவும்‌ 
வழி ஏற்படும்‌. 

3. இம்மூன்று நூல்களின்‌ தொகை * ப்ரஸ்த்தானத்ரயம்‌ ? எனும்‌ 
சிறப்புப்‌ பெயரால்‌ வழங்கும்‌. இவைகட்கே முக்கியமாக மதாசாரியர்கள்‌ 
எல்லோரும்‌ விரிவுரைகள்‌ எழுதியிருக்கின்றனர்‌. 4 வேதாந்த சித்தாந்த 
சமரஸ நன்னிலையை நமது நாளில்‌ நிலைநிறுத்திய இராமகிருஷ்ண பரம 
ஹம்ஸர்‌ இந்நூல்களுக்குப்‌ பாஷ்யம்‌ எழுதாவிட்டாலும்‌, அவர்‌ வாழ்க்கை 
யும்‌ வாய்மொழியும்‌ சிறந்த உரைகளாய்‌ விளங்குகின்றனவாகலின்‌, இந்‌ 
தூலிற்கு அவருடைய உபதேச மொழிகளைப்‌ பின்பற்றியே ₹ ஸ்ரீராம 
கிருஷ்ண தீபம்‌ ? எனும்‌ குறிப்புரை வரையப்பட்டிருக்கிறது. 

5. உபநிஷதங்களிலும்‌ பிரம்மசூத்திரங்களிலும்‌, முதல்‌ நூல்களில்‌ 
எந்த மாதிரி எண்குறிப்புக்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளனவோ அம்மாதிரியே 
இங்குங்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. உபநிஷதங்களில்‌ கருமகாண்டத்‌ தொடர்‌ 
புள்ள பகுதிகளும்‌, சூத்திரங்களில்‌ ஸாங்கியம்‌, வைசேஷிகம்‌ முதலிய 
வாதங்களின்‌ கண்டனங்களும்‌ விரிவுக்கஞ்சிச்‌ சுருக்கத்தில்‌ விடப்‌ 
பட்டுள்ளன. 

"6, நூல்‌ முழுவதையும்‌ நன்கு பரிசோதனை செய்து அச்சில்‌ பிழை 
வராமல்‌ திருத்திக்‌ கொடுத்துதவிய பிரம்மனாீ வழுதூர்‌ ராஜகோபால .சர்மா 
அவர்களுக்கும்‌, விரைவில்‌ அழகுபட அச்சிட்டுத்தந்த கபீர்‌ அச்சுக்கூடத்‌ : 
தாருக்கும்‌, இனி இதைப்‌ படிக்கப்போகும்‌ அன்பர்களுக்கும்‌ என்‌ நன்றி 
யைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 

விஜயதசமி, 
கர ஸ்ஷீ புரட்டாசி மீ 24௨ 
10-10-1951 


உரையா சிரியர்‌ . 


குறிகளின்‌ விளக்கம்‌ 


505879 
அற௮௮44 


₹ கங்கை ? என்பதில்‌ போல. 
₹ குடம்‌? 4 
* பாதம்‌? ன்‌ 
₹ இன்பம்‌? ஸ்‌ 
* எருது ற 
£ பாசம்‌ £ ன 


ஹ்‌, ஹி, ஹு...” ராம: ?-ராமஹ ஸ்ரீ: ஸரீ ஹி) 


பாண்டு:--பாண்டுஹு ம்‌ என்றவாறு 
ஈற்றெழுத்துடன்‌ ஒத்துவரும்‌. 


ஹ்‌ கு: 


கிம்‌ ?--கஹ்‌ கிம்‌. 


6௮? தொக்கி நிற்பதைக்‌ குறிக்கும்‌ 
£ இதஃ?--இதகும்‌. 


மற்றக்‌ குறிகள்‌ 


உ-ம்‌.--உதாரணம்‌ 
ஒப்பிடுக. 

கீ. ா£மத்பகவத்கீதை 

பி. சூ.--பிரம்ம சூத்திரம்‌ , 
ம. பா.--மஹாபாரதம்‌ 
பாக.--7ீமத்‌ பாகவதம்‌ 
ரா. கி.-னாீராமகிருஷ்ணர்‌ 
சங்‌ -ரரீசங்கரர்‌ 
ராமானு.--ரீராமானுஜர்‌ 


ஈ௪.--ஈசாவாஸ்ய உபநிஷத்து . 
கே.--கேன உபநிஷத்து 


கட.--௧ட ன 
ப்ர. -ப்ரம்ன 
முமுண்டக 
மா.--மாண்டுூக்கிய உபநிஷத்து 
தை.--தைத்திரீய 99 
ஐ..--லீதரேய 2 


சா... சாந்தோக்கிய ஷ்‌ 
ப்ரு.--ப்ருஹாதாரண்யக ,, 





ஆச்‌ 


ப்‌ 
ளான ன்ன ॥ 
வயகரா 
ள்‌ கானா ளஷர்‌ என? ॥ 


சா ணன்‌ ளா எண 
ன்ன ணி 

ஏனிஎடள்‌ ராச ॥ 

ம ளான: எரினை: வாளே; ॥ 


அஸத்தினின்று.என்னை ஸத்துக்கு அழைத்துச்‌ செல்‌. . 
இருளினின்று என்னை ஒளிக்கு அழைத்துச்‌ செல்‌. 
சாவினின்று என்னைச்‌ சாகாமைக்கு அழைத்துச்‌ செல்‌. 
ஓம்‌. முவ்வகையிலும்‌ சாந்தி நிலவுக. 
ப்ர. 13.28, 


க 
உன்னிய ॥ 

ஆ சானா எனாஒரிள்‌.. அள்‌ எனின்‌ | 
ஆ சார்‌: காரனை: சான: ॥ 


॥ எஎன்ணான; ॥ 
சின்னையன்‌ எாளிஎ ளர்‌ எள்‌ எண்‌ 
னான்‌ ॥ 3. ॥ 
சாந்தோக்யோபநிஷத்‌ 


ஓம்‌ ஆப்யாயந்து மமாங்கானி...ஸர்வம்‌ ப்ரஹ்மோபநிஷதம்‌ | 
ஓம்‌ மாந்தி : மாந்தி : மாந்தி : ॥ 
டப்ரதமோகஃத்தீயாய : ॥ 


ஓமித்யேததக்ஷர-முத்கீத-முபாஸீத, ஓமிதி ஹ்யுத்காயதி தஸ்‌- 
யோப-வ்யாக்கீயானம்‌ ॥1.1 ॥ 





காந்தோக்கியோபநிஷத்து 
ஓம்‌. என்னுடைய அங்கங்களை...... எல்லாவற்றையும்‌ உப 
நிஷத்தில்‌ உறையும்‌ பிரம்மம்‌ வலிமை பெறச்‌ செய்யட்டும்‌. 
ஓம்‌. முவ்வகையிலும்‌ சாந்தி நிலவுக. 


முதல்‌ அத்தியாயம்‌ 
1.1. ₹ உத்கீதம்‌? எனப்‌ பெயர்‌ பெற்ற *ஓம்‌? என்ற 
அக்ஷரத்தை உபாசிக்க வேண்டும்‌. ஓம்‌ என்று (ஆரம்பித்தே 
வேதம்‌) கானம்‌ செய்யப்படுவதால்‌ (அது உத்கீதம்‌ எனப்படும்‌). 
இனி அதன்‌ விளக்கம்‌. 





உபநிஷத்தின்‌ பெயருந்‌ தொடர்பும்‌ :-- 
- இவ்வுபநிஷத்து ஸராமவேதத்தில்‌ சாந்தோக்கியப்‌ பிராம்மணத்தைச்‌ 
சேர்ந்தது. ! சந்தோக:”? என்றால்‌ ஸாமகானம்‌ செய்பவன்‌ என்று 
1744-1 


2 உபநிஷத்ஸாரம்‌ : "[சாந்தோக்கியோப. 


ரர்‌ எளாளர்‌ ஏன்‌ வ: எனா சோனி எனி ஸாரி எஎளி 

ஊ ஜிஎளிஎர்‌ ஏண்‌ ன: ஏன எனன னன கன கள 
ணன ஜின்‌ ளே உ ॥ 

ஏஷாம்‌ பூதானாம்‌ ப்ருதிவீ ரஸ:, ப்ருதிய்யா ஆபோ ரஸோ$பா- 


மோஷதயோ ரஸ, ஓஷதீனாம்‌ புருஷோ ரஸ:, புருஷஸ்ய வாக்ரஸோ, 
வாசருக்ரஸ, ௬௪: ஸாமரஸ:, ஸாம்ன உத்கீதோ ரஸ: ॥ 1. 2॥ 





1.2. பூதங்களின்‌ ரஸம்‌ (சிறப்பான பகுதி) மண்‌; 
மண்ணின்‌ ரஸம்‌ தண்ணீர்‌ ; தண்ணீரின்‌ ரஸம்‌ தாவர வர்க்கம்‌ ; 
தாவரங்களின்‌ ரஸம்‌ மனிதன்‌ ; மனிதனின்‌ ரஸம்‌ வாக்கு ; வாக்‌ 
கின்‌ ரஸம்‌ ருக்‌) ருக்கின்‌ ரஸம்‌ ஸாமம்‌; ஸாமத்தின்‌ ரஸம்‌ உத்‌' 
கீதம்‌ (ஓங்காரம்‌). 





பொருள்‌. அதினின்று சாந்தோக்கியம்‌ என்ற பெயர்‌ வந்தது. சாந்தோக்‌ 
கியப்‌ பிராம்மணத்தில்‌ பத்து அத்தியாயங்கள்‌ உண்டு. அவற்றுள்‌ முதல்‌ 
இரண்டு அத்தியாயங்கள்‌ நீங்கலாக மீதி எட்டும்‌ சேர்ந்து சாந்தோக்கியோப 
நிஷத்து. 

பிரம்ம சூத்திரத்தில்‌ பெரும்‌ பகுதி இவ்வுபநிஷத்தின்‌ மந்திரங்களை 
ன ரத னா கொண்டுள்ளது. அதனால்‌ இதற்குத்‌ தனிச்‌ சிறப்பு 
உண்டு. 

பிரச்னம்‌, முண்டகம்‌, கடம்‌ முதலிய உபநிஷத்துக்களைப்போல இது 
ஒரே ரிஷியின்‌ உபதேசமாக அமைந்ததன்று, பிருஹதாரணியகத்தைப்‌ 
போல்‌ பல ரிஷிகளின்‌ உபதேசங்களின்‌ (ஸம்ஹிதை) தொகுதி. ஸநத்‌ 
குமாரர்‌ பூமாவித்தையை நாரதருக்கு உபதேசிக்கிறார்‌ ; உத்தாலக ஆருணி 
ஸத்வித்தையை சுவேத கேதுவுக்கு உபதேசிக்கிறார்‌ ; புருஷவித்தையின்‌ 
ரிஷி மஹீதாஸ &தரேயர்‌ ; ஸம்வர்க்க வித்தையின்‌ ரிஷி ரைக்வர்‌ ; ஷோடச 
கலாப்‌ பிரம்மவித்தையின்‌ ரிஷி ஸத்யகாமஜாபாலர்‌; சாண்டில்ய வித்தையின்‌ 
ரிஷி சாண்டில்யர்‌ ; பஞ்சாக்னி வித்தையின்‌ நிஷி ப்ரவாஹண ஜைவலி, 

“ஸர்வங்‌-கல்‌-விதம்‌ ப்ரஹ்ம”, (தத்‌ த்வம்‌ அஸி? *ஆதமைவேதம்‌ ஸர்வம்‌? . 
முதலிய மஹா வாக்கியங்களில்‌ இவ்வுபநிஷத்து ஒடுங்கும்‌. மஹா வாக்கியங்‌ 
கள்‌ ஓங்காரத்தில்‌ அடக்கம்‌. படிப்படியாக ஓங்காரப்‌ பொருளை விளங்க 
வைப்பதே இவ்வுபநிஷத்தின்‌ முக்கிய நோக்கமாகக்‌ காணப்படுகிறது. 
ஓமித்யேத-தக்ஷர-முத்கீத-முபாஸீத” என்று ஆரம்பித்து, * ப்ரஹ்ம லோக- 
மபிஸம்பத்யதே ந ௪ புனராவர்த்ததே ? என்று முடிவடைகிறது. 


1,12-1.1.10] சாந்தோக்கியோபநிஷத்து 3 


வண்‌ என்‌ ஈனா எள்‌ சின்னான்‌ அன்ன 
எனின்‌ சானிளான்‌ன்‌ என்னை விள உ ॥ 
எனின்‌ ஜானி ஜானிஎகள்‌ எடி எண எ ஈட எனா ஏ 
இசா எர்னளா எ ௭8௭௭ (8௭ எல்‌ எனி எள எ 
விசில்‌ எளிரீன எலினா வர்எனானார்‌ எஎன்‌ 
உ ॥ 
தேநேயம்‌ தீரயீ வித்யா வர்த்ததே, ஓமித்யால்ராவயதி, ஓமிதி 
ூஸத்‌-யோமித்‌-யுத்காயதி, ஏதஸ்யை-வாபசித்யை மஹிம்னா 
“ ரஸேன ॥1. 9॥ ்‌ 
தேநோபெள குருதோ, யல்சைத-தேவம்‌ வேத, யம்௪ ந வேத, 
நானா து வித்யா சாவித்யா ௪, யதேவ வித்யயா கரோதி ம்ரத்த- 
யோபநிஷதா, ததேவ வீர்யவத்தரம்‌ பவதீதி கல்‌-வேதஸ்யைவா- 
க்ஷரஸ்யோப-வ்யாக்க்யானம்‌ பவதி ॥ 1, 10 ॥ 





ச 1.9. அதனாலேயே (ஓங்காரத்தாலேயே) மூன்று வேதங்களும்‌ 
பிரவிருத்திக்கின்றன. (யாகங்களில்‌ தேவர்களை அழைத்து) 
கேட்கும்படி செய்வதற்கு ஓம்‌ என்று கூவி யழைக்கின்றனர்‌ ; ஓம்‌ 
என்று (தொடங்கி) ருக்வேத மந்திரங்களைச்‌ சொல்லுகின்றனர்‌ ) 
ஓம்‌ என்று தொடங்கியே ஸாமகானம்‌ செய்கின்றனர்‌. ' இந்த 
அக்ஷரத்தின்‌ மகிமையாலும்‌ ரஸத்தாலும்‌ (இந்த அக்ஷ்ரத்தை உச்‌ 
சரிப்பதானது) பரம்‌ பொருளைப்‌ போற்றுவதாகிறது. 
1,10, (ஓங்காரத்தின்‌ உச்சாரணமாகிய) இதனால்‌ இதை 
அறிந்தவர்‌, இதை அறியாதவர்‌ என்ற இருவகையாரும்‌ (கருமங்‌ 
களைச்‌) செய்கிறார்கள்‌. அறிவும்‌ அறியாமையும்‌ முற்றும்‌ 





1.1. ஓம்‌--ஓ.தை. 1.8; மா. 1. கீ. 17. 23, 26; பி.சூ. 3. 3.7. 
1.9. பி.சூ. 1. 3. 17. 
1,10.- ஓ. கீ. 17. 18; பி..சூ. 3.4. 4, பி, சூ. 4, 1, 19 (யதேவ 
வித்யயேதி ஹி) 
1.10. கடுக்காயின்‌ குணங்களை அறிந்த வைத்தியன்‌ அதைச்‌ சாப்‌ 
பிட்டாலும்‌ அதன்‌ குணங்களை அறியாத ஒரு நோயாளி சாப்பிட்டாலும்‌ 
. இதனால்‌ வயிற்றிலுள்ள மலக்கழிவு ஏற்பட்டு ஆரோக்கியம்‌ உண்டாகும்‌. 


4 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


ளள 8 அஜி! எட்‌ என: எஈளா 
ணணனனானளைர்‌. என்‌ ளின்‌ எாகனிளிள்‌ ௭ 
ஈனா எண ॥% ம 

அத ஹ சக்ஷுருத்தித-முபாஸாஞ்‌-சக்ரிரே தத்ராஸுரா: 
பாப்மனா விவிதுஸ்‌ தஸ்மாத்‌-தேநோபயம்‌ பஸ்யதி, தர்மனீயஞ்‌ 
சாதர்மனீயஞ்ச, பாப்மனா-ஹ்யேதத்‌ வித்தம்‌ ॥2.4 ॥ 





வேறன்றோ ₹ (ஆகையால்‌) தத்வ ஞானத்துடனும்‌, சிரத்தையுடனும்‌, 
யோகமுறைப்படியும்‌ எது செய்யப்படுகிறதோ அதுவே மிகுந்த 
வீரியமுடையதாகும்‌ என்பது தெளிவு. இங்ஙனம்‌ இவ்வக்ஷீரத்தின்‌ 
விளக்கம்‌. 

24. (இதனால்‌ அசுரர்களை ஜயிக்கலாம்‌ என்று தேவர்கள்‌) 
கண்ணை உத்கீதமாக உபாசித்தனர்‌. அங்கு அசுரர்கள்‌ 
பாவச்‌ செயலால்‌ அதைக்‌ கெடுத்தனர்‌. ஆகையால்‌ அதைக்‌ 
(கண்ணைக்‌) கொண்டு காணத்தக்கதையும்‌ 'காணத்தகாததையும்‌ ' 
(உலகம்‌) காண்கிறது. (இங்ஙனம்‌ ௮) பாவத்தால்‌ கெடுக்கப்‌ 
பட்டதாயிற்று. 





ஆனால்‌ அதைச்‌ சாப்பிடும்‌ அளவும்‌ முறையும்‌ தெரிந்த வைத்தியன்‌ அதைச்‌ 
சரிவரக்‌ கையாண்டு நல்ல பலனை எளிதில்‌ அடைவான்‌. அறியாத நோயா . 
ளியோ முழுப்பலனை அடையாமற்‌ போகலாம்‌, ஒரு வேளை முறை தவறி 
உபயோகித்துக்‌ கெடுதியையும்‌ அடையலாம்‌. ம ந்திரமும்‌ மருந்துபோலவே. 
இதை நன்கு அறியவேண்டும்‌ என்று வற்புறுத்தவே அடிக்கடி ய ஏவம்‌- 
வேத! என்னும்‌ பல்லவி படிக்கப்படுகின்றது. 

2.4. கண்ணை உபாசித்தது போலவே தேவர்கள்‌ மற்ற இந்திரியங்‌ 
களையும்‌ மனதையும்‌ உத்கீதம்‌ என உபாசித்தனர்‌. ஆனால்‌ ஒவ்வொன்றும்‌ 
அசுரர்களின்‌ பாவச்‌ செயலால்‌ கெடுதியுற்றதாகவே ஆயிற்று. முடிவில்‌ 
முக்கியப்‌ பிராணனை அங்ஙனம்‌ உபாசித்தபோது அதையும்‌ அசுரர்கள்‌ 
கெடுக்க முயன்றனர்‌. அப்போது கற்பாறையில்‌ மோதின மண்ணாங்கட்டி 
போல்‌ அவர்கள்‌ சிதறிப்போயினர்‌. இந்த இரகசியத்தை அறிந்தவனைப்‌ 
பாவம்‌ அணுகாது... எண்கின்‌ அது சிதறுண்டு போம்‌. 


3,2,4-ம74] சாந்தோக்கியோபநிஷத்து 5 


சா ஏுனிசஎனர$வி [கணண ன்‌ ச்‌ ட என ஊர 
மாள்‌ மஏலிஷிஎாஎளி எனி ளா எ ரூ எக 
ணன ௭ ண்‌ உ என்ன எனி எ ரள்‌8ட ய ம 

னள எ ஸார்ணெனிஎா ஏர்‌ கேன்‌ எண்ணான 
எள்‌ எனனை எனிஎன்‌ எ கர்‌ என ஒம்‌ ௭ 
ஏன ணி ணாள எள (9.5 ॥ 


ய. ஏஷோந்தராதித்யபே ஹிரண்மய: புருஷோ தீருல்யதே 
தஸ்ய யதா கப்யாஸம்‌ புண்டரீக-மேவ-மக்ஷிணீ தஸ்யோதிதி நாம 
ஸ ஏஷ ஸர்வேப்ப்ய: பாப்மப்ப்ய உதித உதேதி ஹ வை ஸர்‌- 
வேப்ப்ய: பாப்மப்ப்யோ ய ஏவம்‌ வேத ॥6. 7. ॥ 

அத ய ஏஷோஃந்த-ரக்ஷிணி புருஷோ தீரும்யதே, ஸைவ ௬ுகீ 
தத்‌ ஸாம; ததுக்தம்‌ தத்யஜுஸ்‌ ததீப்ரஹ்ம, தஸ்யைதஸ்ய ததேவ 
ரூபம்‌, ததமுஷ்ய-ரூபம்‌, யாவமுஷ்ய கேஷ்ணெள, யந்நாம தந்நாம 

॥ 7. 5. ॥ 

6.5. இந்த சூரியனுக்குள்‌ பொன்போன்றொளிரும்‌ எந்தப்‌ 
புருஷன்‌. காணப்படுகிரனோ அவனுடைய கண்களிரண்டும்‌ 
தாமரை போன்றவை. அவன்‌, எல்லாப்‌ பாவங்களுக்கும்‌ அப்பால்‌ 
உயரக்‌ சென்றுவிட்டதால்‌ அவனுக்கு *உத்‌” என்று பெயர்‌. எவன்‌ 
இங்ஙனம்‌ அறிகிறானோ அவனும்‌ எல்லாப்‌ பாவங்களினின்றும்‌ 
விலகி உயரச்‌ செல்லுகிறான்‌. 

7.5. கண்ணினுள்‌ எந்தப்‌ புருஷன்‌ காணப்படுகிறானோ 
அவனே ருக்கு, அவனே ஸாமம்‌, அவனே உக்தம்‌, அவனே யஜுஸ்‌, 
அவன்‌ (பிரம்மம்‌) ஸர்வவேதமயம்‌. (சூரிய மண்டலத்தில்‌ காணப்‌ 





7.5. ஒ..(ஸ யஸ்சாயம்‌ புருஷே) இந்தப்‌ புருஷனிடம்‌ உள்ளவன்‌ 
எவனோ, சூரியனிடம்‌ உள்ளவன்‌ எவனோ, அவன்‌ ஒருவனே. (தை. 2. 8) 
பி. சூ. 1. 1, 20. (அந்தஸ்‌-தத்‌-தர்மோபதேமாத்‌) 
உக்தம்‌--ருக்வேதத்தில்‌ பாடப்படுவது உக்தம்‌ அல்லது சஸ்த்ரம்‌. 
ஸாமத்தில்‌ பாடப்படுவது ஸ்தோத்ரம்‌. ஓ. ஓமிதி ஸாமானி காயந்தி | ஓம்‌ 
மோமிதி மஸத்ராணி ம£ஸந்தி (தை. 1. 8) 
அவனே ருக்‌ ஸாமம்‌ யஜுஸ்‌--தை. 1. 5-ல்‌ விவரித்துள்ள பிரகாரம்‌ 
அதிலோகம்‌ அதிதைவங்‌ அத்தியாத்மம்‌ முதலிய வகையில்‌ உபாசிக்கும்‌ 
, போது வியாஹ்ருதிகளாகவும்‌, அக்னி வாயு ஆதித்யன்‌ முதலிய தெய்வங்க 


6 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


அன ஊனை னா எரணனாளை வ அள எஸஷிற்‌ 
“ளா ணரிள எளானாணையிஎ எழு சான்‌ என்‌ 
னாள்‌ இணி ணன: வள ॥$ ॥ 
௫ த்‌ % த, 


ப எசனினிஏ இண ௭௧ னம்‌ எண 
ன்‌ எனக ௭ ॥ 10.1 ॥ 


அஸ்ய லோகஸ்ய கா கதிரித்‌-யாகாற இதி ஹோவாச, ஸர்‌ 
வாணி ஹ வா இமானி பூதான்‌-யாகாமாதேவ ஸமுத்பத்யந்த, 
ஆகாமம்‌ ப்ரத்யஸ்தம்‌ யந்த்யாகாமோ . ஹ்யேவேப்ப்யோ ஜ்யா- 
யானாகால: பராயணம்‌ ॥ 9,1.॥ 
க 3 ஆ * 
மடசீஹதேஷு குருஷ்வாடிக்யா ஸஹ ஜாயயோஷஸ்திர்‌-ஹ 
சாக்ராயண இப்ப்யக்ராமே ப்ரத்ராணக உவாஸ ॥ 10. 1 ॥ 


படும்‌ புருஷனாகிய) அவனுக்கு எந்த ரூபமோ அந்த ரூபமே 
இவனுக்கும்‌ ; எந்தப்‌ பருவங்களோ அந்தப்‌ பருவங்களே இவனுக்‌ 
கும்‌; எந்தப்‌ பெயரோ அதே பெயர்‌. 

9.4.  இவ்வுலகிற்குப்‌ புகலிடம்‌ எது என (சாலாவத்தியர்‌ கேட்க) 
ஆகாசம்‌ என்று (பிரவாஹணர்‌) கூறினார்‌. ஆகாசத்திலேயன்றோ 
எல்லாப்‌ பொருள்களும்‌ உண்டாகின்றன ; ஆகவே முடியும்போது 
ஆகாயத்திலேயன்றோ புகுகின்றன. ஆகாசமே இவைகளுக்கெல்‌ 
லாம்‌ பெரியது, ஆகாசமே முடிவான உறைவிடம்‌. 

* * ஆ 3 

10.1. (ஒரு சமயம்‌) குருதேசம்‌ இடியினால்‌ நாசமடைந்த 
போது (பஞ்சம்‌ ஏற்பட்டதால்‌) உஷஸ்தி என்ற சாகீராயணர்‌ தன்‌ : 
பால்ய மனைவியுடன்‌ யானைப்பாகர்‌ கிராமம்‌ ஒன்றில்‌ (பசியால்‌) 
வாடி வதங்கிப்‌ போய்த்‌ தங்கினார்‌. 





எாகவும்‌, ௬க்‌-யஜுஸ்‌-ஸாமம்‌ முதலிய வேதங்களாகவும்‌ விளங்குவது 
அவன்‌ ஒருவனேயாம்‌. 
9.1. இங்கு கூறியது : ஆகாச வித்தை ” எனப்படும்‌. 
ஆகாசம்‌--ஆ-- எங்கும்‌, காசம்‌--பிரகாசிப்பது எதுவோ அது ஆகார ' 
சம்‌, * அங்கிங்கெனாதபடி எங்கும்‌ பிரகாசமா 1! யிருப்பது பிரம்மமே. 
ஆகையால்‌ ஆகாசம்‌ எனும்‌ சொல்‌ பிரம்மத்தையே குறிக்கும்‌. 
நட்‌ 9. ட பலது தல்லிங்காத்‌) பி. சூ. 1. 1. 22. (ஆகாமமரீரம்‌ ப்ரஹ்ம) 


1,9,1-1,10.4] சாந்தோக்கியோபநிஷத்து 2 


எர ஜனா சாசர்‌ ரிப்‌ எல ஸா அள்ண்‌ 
னன ௭ 98 எ சேனா வீன்‌ 10 ॥ 


வர்‌ 8 88௭ விளா எனி ஈசன்‌ சோானராள்‌- 
ஈனச்‌ எ மிள வாஎ என ॥10,3 ॥ 


௭ கணணி எள எ எலின்றினர்‌ எ 
ளானே விள ஷன்‌ எ களர்‌ 10.8 ॥ 


॥ ண்‌ ணா: ॥ 


ஸ ஹேப்ப்யம்‌ குல்மாஷான்‌ காதந்தம்‌ பிபிக்ஷே த$ஹோவாச 
நேதோன்யே வித்யந்தே, யச்௪ யேம இம உபநிஹிதா இதி ॥ 10,2॥ 

ஏதேஷாம்‌ மே தேஹீதி ஹோவாச, தானஸ்மை ப்ரததெள, 
ஹந்தானுபானமிதி; உச்சிஷ்ட்டம்‌ வை மே பீத£₹ஸ்யாதிதி 
ஹோவாச௫ ॥10. 3॥ 

நஸ்வி-தேதேப்‌-யுச்சிஷ்ட்டா இதி; ந வா அஜீவிஷ்ய-மிமாந்‌ 
ந காதந்நிதி ஹோவாச காமோ ம உதபானமிதி ॥ 10. 4 ॥ 


இதி ப்ரதமோத்த்யாய: ॥ 


10.2. கொள்ளைத்‌ தின்றுகொண்டிருந்த ஒரு யானைக்காரனைப்‌ 
பார்த்து அவனிடம்‌) அவர்‌ பிச்சை கேட்டார்‌. ₹*தின்று மிகுந்த 
இதைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌ இல்லையே ? என்று அவன்‌ கூறினான்‌. 

10.3. *அதை எனக்குக்‌ கொடு? என்றார்‌ ) அதை இவருக்குக்‌ 
கொடுத்து * இந்தாரும்‌ குடிக்க நீரும்‌ ? என்றான்‌. * (அதை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌) உச்சிஷ்டத்தை உண்டவனாவேன்‌? என்று 
மறுத்தார்‌. 

10.4. ₹இது (இந்தக்‌ கொள்‌) மட்டும்‌ உச்சிஷ்டமன்றோ ?” 
என்றான்‌. *அதை உண்ணுவிடில்‌ என்‌ உயிர்‌ நிலைக்காது. குடி: 
நீரோவெனின்‌ காமமாகும்‌ ? என்றார்‌. 

இங்ஙனம்‌ முதல்‌ அத்தியாயம்‌ முற்றும்‌. 


10.1-4. இங்கு கூறியது ஆபத்‌ தர்மம்‌, உயிருக்கு ஆபத்தில்‌ 
சாரத்தை மீறுவது தவறாகாது. ஆபத்து இல்லாத விஷயத்தில்‌ மீறுவது 
தவறாகும்‌. நீர்‌ கிடைக்கக்‌ கூடியதாயிருந்ததால்‌ அதில்‌ உச்சிஷ்டத்தை 
ஏற்கவில்லை. உணவு கிடைக்காததால்‌ அதில்‌ உச்சிஷ்டத்தை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. 

ம்‌ 


8 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


॥ (கள்லிஷாச: ॥ 


ஸ்‌ எர்ஷணா எளிணசள்‌ எளண்ன்‌ என: ட எர ஏ. 


இனி: ட. எனளரகிஒகளான்‌ ஏளிளண ளான எ- 
எண்னை | என்‌ மி ஷின எச | 
என்னின்‌ உ 53.) ॥ 


॥ த்விதீயோ5த்த்யாய: ॥ 
தீரயோ தர்மஸ்கந்த்தா யஜ்ஞோத்த்யயனம்‌ தானமிதி 
ப்ரதம: | தப ஏவ த்விதீய: | ப்ரஹ்மசாரீ ஆசார்யகுலவாஸீ 
த்ருதீயோத்யந்த-மாத்மான-மாசார்யகுலேஃவஸாதயன்‌ ! ஸர்வ ஏதே 
புண்யலோகா பவந்தி | ப்ரஹ்மஸம்ஸ்த்தோ-ம்ருதத்வ-மேதி 
123.1 ॥ 





இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
23.1. தர்மத்தின்‌ ஸ்கந்தங்கள்‌ (பிரிவினை) மூன்று: யஜ்ஞம்‌, 

அத்தியயனம்‌, தானம்‌ என்ற இது முதல்‌ பிரிவு (கிருஹஸ்தாசிரம 
தர்மம்‌); தவமே இரண்டாவது (தவநிலையான வானப்பிரஸ்த 
ஸந்நியாஸ தர்மம்‌) ; ஆசார்ய சூலத்தில்‌ ஆயுள்‌ முடியத்‌ தன்னை 
யடக்கி வாழும்‌ பிரம்மசாரியின்‌ தர்மம்‌ மூன்றாவது. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ புண்ணிய லோகங்களை யடைவதற்குரியவர்களாகிறார்‌ 
கள்‌. (பிரம்ம ஸம்ஸ்த்தன்‌) பிரம்மஞானியோவெனின்‌ (அழியும்‌ 
லோகாந்தரங்களுக்குச்‌ செல்லுவதில்லை) அழியாத ஆத்ம நிலையை 
எய்துகிறான்‌. 





23.1-2. ஓஒ. ப்ர, 1.1015; பி. சூ. 3,4.17 (ஊர்த்த்வரேத;ஸு ௪). 
ஓ. (ப்ராணினாம்‌ ஸாக்ஷ£த்‌: அப்ப்யுதய-நி:௫்ரேயஸ ஹேதுர்‌-ய: ஸ தர்ம:) 
ஜீவர்களுக்கு நேராக இகத்திலும்‌ பரத்திலும்‌ உயர்ந்த நன்மையளிப்பதற்கு 
எது காரணமோ அது தர்மம்‌, 

28.1. இஜ்யாத்த்யயன தானானி தப:ஸத்யம்‌ க்ஷமா த்ருதி: | அலோப 
அதி மார்க்கோயம்‌ தீர்மஸ்யாஷ்டவித: ஸ்ம்ருத: || தத்ர பூர்வம்‌ சதுஷ்டய்யம்‌ 


2,23.1-2.23.2] சாந்தோக்கியோபநிஷத்து 9 


எள கனை னம எமி னின்‌ ஸ்ர 
ஊானஸைனா எளளாளா எனன ணன்‌ ஷ்ண 
எழி கரவ 83 ॥ 

ப்ரஜாபதிர்‌-லோகா-னப்ப்யதபத்‌  தேப்ப்யோபிதப்தேப்ப்யஸ்‌- 
த்ரயீவித்யா ஸம்ப்ராஸ்ரவத்‌, தாமப்ப்யதபத்‌ தஸ்யாபிதப்தாயா 
ஏதான்‌-யக்ஷராணி ஸம்ப்ராஸ்ரவந்த பூர்ப்புவ: ஸ்வரிதி ॥ 23.2 ॥ 





23.2. உலகங்களைப்‌ பிரஜாபதி தவத்தால்‌ ஆராய்ந்தார்‌. அத்‌ 
தவத்தின்‌ பயனாய்‌ மூன்று வேதங்கள்‌ தோன்றின. அவற்றைத்‌ தவத்‌ 
தால்‌ ஆராய்ந்தார்‌. அத்தவத்தின்‌ பயனாய்‌ பூ: புவ: ஸுவ: என்ற 
அக்ஷரங்கள்‌ தோன்றின. 





தம்பார்த்தமபி ஸேவ்யதே | உத்தரம்௪ சதுர்வர்க்கோ ந அமஹாத்மஸ 
திஷ்ட்டதி ॥) , யஜ்ஞம்‌, அத்தியயனம்‌, தானம்‌, தவம்‌, ஸத்தியம்‌, 
பொறுமை, தளராமை, லோபமின்மை என தர்மத்தின்‌ மார்க்கம்‌ எட்டு 
விதம்‌ எனக்‌ கூறப்படுகிறது. அதில்‌ முதல்‌ நான்கும்‌ இடம்பத்துக்காகவும்‌ 
சேலிக்கப்படலாம்‌. பின்‌ நான்கோ மஹான்களிடமின்றி நிலை பெற 
மாட்டா. (ம.பா) 
(யதோ தர்மஸ்‌-ததோ ஜய:) எங்கு தர்மமோ அங்கு ஜயம்‌ உண்டு. 
யஜ்ஞமுந்‌ தானமுந்‌ தவமுமே விவேகிகளுக்குப்‌ பரிசுத்தம்‌ அளிப்பவை. 
(கீ. 18.5). 
யஜ்ஞமாவது ஈ௬வரனை உத்தேசித்தும்‌ அவனுக்கு அங்கமாகிய 
தேவதைகளை உத்தேசித்தும்‌ செய்யும்‌ திரவியத்‌ தியாகம்‌. தானமாவது 
மனிதர்களுக்கு*்‌ செய்யும்‌ உதவி, தவமாவது தன்னடக்கம்‌. இம்‌ 
மூன்றினாலுந்‌ தான்‌ மனிதனுடைய கடமை பூர்த்தியாகும்‌. 
அத்தியயனமுந்‌ தவமேயாம்‌. * தமக்குரிய வேதநூல்‌ ஓதும்‌ பழக்கம்‌ 
வாக்காற்‌ செய்யுந்‌ தவம்‌ என்று கூறப்படும்‌”. (கீ. 17. 15.) 
பூ: புவ: ஸுவ :-௪ஒ, பூரிதி வா ரச: | புவ இதி ஸாமானி | 
ஸுவரிதி யஐஷஷி | மஹ இதி ப்ரஹ்ம ॥ (தை. 1. 5. 2.) 


10 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


எனனைவில்ப எனை. கோஷ எோரோணஎவனளார 
எனா எளி எரர்‌ என்னி எளி ளன 
றினா 096 என்னிரா மட என | 13.3 ॥ 
॥ ண்‌ இன்ள்ணா; ॥ 


॥ என்ன்ன? ॥ 


௯ எனி எரிகணி ௭ ॥0. ॥ 
தான்யப்ப்யதபத்‌-தேப்ப்யோபிதப்தேப்ப்ப ஓங்கார: ஸம்‌ 
ப்ராஸ்ரவத்‌, தத்‌ யதா மங்குனா ஸர்வாணி பர்ணானி ஸந்த்ருண்ணான்‌- 
யேவ-மோங்காரேண ஸர்வா வாக்‌ ஸந்த்ருண்‌-ணெளங்கார ஏவேத 
ஸர்வ-மோங்கார ஏவேத* ஸர்வம்‌ ॥ 2353 ॥ 
॥ இதி த்விதீயோ ₹த்தியாய;$ ॥ : 


॥ தீருதீயோஃதீதீயாய : ॥ 

ஓம்‌ அஸெள வா ஆதித்யோ தேவமது ॥ 11 ॥ 

234 மேலும்‌ அவற்றைத்‌ தவத்தால்‌ ஆராய்ந்தார்‌. அத்தவத்‌ 
தின்‌ பயனாய்‌ ஓங்காரம்‌ தோன்‌ றிற்று. இலைகளெல்லாம்‌ நரம்பினால்‌ 
தன்ரு ஊடுருவி வியாபிக்கப்பட்டிருப்பதுபோல்‌ வார்த்தைக 
ளெல்லாம்‌ ஓங்காரத்தினால்‌ ஊடுருவி: வியாபிக்கப்பட்டிருக்கிற.து. 
அது எல்லாம்‌ ஓங்காரமே, இது எல்லாம்‌ ஓங்காரமே. 

்‌ இங்ஙனம்‌ இரண்டாவது அத்தியாயம்‌ 
முற்றும்‌. 


மூன்றாவது அத்தியாயம்‌ 

33. ஓம்‌. இந்த ஆதித்யன்‌ தேவர்களுக்கு (அமிருதம்‌) மது. 
253. கையால்‌ ஓம்‌ என்று உச்சரித்தே வேதியர்களின்‌ சாஸ்தி 
ரோக்தமான யக்ஞம்‌ தானம்‌ தவம்‌ முதலிய கருமங்கள்‌ எப்போதும்‌ 
ஆரம்பிக்கின்றன. (கீ. 17.24) 
்‌ 1.1. ஓ--இங்கு கூறப்படுவது * மது வித்தை ? எனப்படும்‌. மது 
எப்படிக்‌ களியூட்டுகிறதோ அப்படி சூரியன்‌ எல்லா இந்திரியங்களுக்கும்‌ 

அந்திரியங்களுக்கு அதிஷ்டானமான தேவர்களுக்கும்‌ களியூட்டுகிறான்‌. 


2,23.3-3.11.2] சாந்தோக்கியோபநிஷத்து 17 


ள 8 ளை எர எ ளேன்‌ சேனா ஏரி 
உ. ய 

எண ஷிடைடன 8௭௭ எலிஎன ளிளோன்‌ வைள | 
ஊோவினக% எலிஎ சா ேவங்ன்‌ எர யா ॥ 


ந வை தேவா அனள்னந்தி ந பிபந்த்‌-யேத-தேவாம்ருதந்‌ 
த்ருஷ்ட்வா தீருப்யந்தி ॥ 6.1 ॥ 

ததேஷ ம்லோக: | ந வை தத்ர ந நிம்லோச நோதியாய 
கதாசன | தேவாஸ்‌-தேநாஹ£ஸத்யேன மா விராதிஷி ப்ரஹ்ம- 
ணேதி ॥11.2 ॥ 


6.1. தேவர்கள்‌ உண்மையில்‌ உண்பதுமில்லை பருகுவது ' 
மில்லை. இந்த அமிருதத்தைப்‌ பார்த்தே திருப்தியடைகின்றனர்‌. 

11,2. (பிரம்மலோக விஷயத்திலோவெனின்‌ ஆதித்தியனைப்‌ 
பற்றிப்‌) பின்வரும்‌ சுலோகம்‌ உண்டு. (அதைக்‌ கண்டறிந்த ரிஷி 





ஒ--(மது வாதா ரூதாயதே | மது க்ஷரந்தி ஸிந்தவ: | ...மதுமாட 
அஸ்து ஸூர்ய:) காற்று இனிமை தருவதாய்‌ வீசட்டும்‌. நதிகள்‌ இன்பத்‌ 
தைப்‌ பெருக்கி ஓடட்டும்‌... ... சூரியன்‌ இன்பந்‌ தருபவனாக இருக்கட்டும்‌. 
மது நமக்கு மது நமக்கு மது நமக்கு விண்ணெலாம்‌ 
மதுர மிக்க ஹரி நமக்கு மதுவெனக்‌ கதித்தலால்‌ 
மது நமக்கு மதியு நாளும்‌ மது நமக்கு வானமீன்‌ 
மது நமக்கு மண்ணு நீரும்‌ மது நமக்கு மலையெலாம்‌ 
மது நமக்கோர்‌ தோல்வி வெற்றி மது நமக்கு வினையெலாம்‌ 
மது நமக்கு மாதரின்பம்‌ மது நமக்கு மது வகை 
. மது நமக்கு மதி நமக்கு மது மனத்‌ தொடாவியும்‌ 
மதுர மிக்க சிவ நமக்கு மதுவெனக்‌ கதித்தலால்‌ (பாரதி). 
அந்தரங்கங்‌ குளிர்ந்திருத்தல்‌ அந்தமிலாத்‌ தவத்தின்‌ பயல்‌, அதுவே 
மது வித்தையின்‌ ரகசியம்‌. ்‌ 
ஓ. சா. 3.17.7 
ஓ. பி. சூ. 1.3,31 


11.2. ஓரு ரிஷி சூரியனை ஆத்மாவாக உபாசித்துத்‌ தியானத்தி 


12 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. ; 
எ ஈனா எவனா ள்‌ எ கன்‌ எள ளேன்‌ 
எளி எ மின எனினிஎஎம்‌ 86 ॥ 173 


நஹ வா ௮ஸ்மா உதேதி ந நிம்லோசதி, ஸக்ருத்‌-திவா ஹை 
வாஸ்மை பவதி, ய ஏதாமேவ ப்ரஹ்மோபநிஷதம்‌ வேத ॥11.3 ॥ 





கூறுவத)--அங்கு (சூரியனுடைய இயற்கை) இப்படியன்று ; 
ஒருபோதும்‌ அஸ்தமிக்கிறதுமில்லை, உதிக்கிறதுமில்லை. தேவர்‌ 
களே ! அந்த ஸத்தியத்தால்‌ நான்‌ பிரம்‌்மானுபவத்தினின்று மாறு 
படாமலிருப்பேனாக ! 

11.3. இந்தப்‌ பிரம்மஞானத்தை யநிந்தவன்‌ எவனோ அவ 
னுக்கு (ஞான) சூரியன்‌ உதிப்பதுமில்லை, அஸ்தமிப்பதுமில்லை. 
அவனுக்கு எப்போதும்‌ ஒரே பகலாகவே இருக்கும்‌. 





லாழ்ந்து இந்த மந்திரத்தைக்‌ கண்டார்‌. தியானத்திலிருந்து எழுந்தபின்‌ 
அவரை மற்றொருவர்‌ பின்வருமாறு கேட்டார்‌ : * நீங்கள்‌ பிரம்மலோகத்தி 
லிருந்து வருவதால்‌ உங்களை ஒன்று கேட்கிறேன்‌. அங்கேயும்‌ இங்கு 
போல்‌ சூரியன்‌ இரவு பகலை உண்டாக்கி ஜீவராசிகளின்‌ வாழ்நாட்களைக்‌ 
குறைப்பதுண்டா ₹? அதற்குக்‌ கூறிய பதில்‌ * அங்கு உதயமுமில்லை 
அஸ்தமனமுமில்லை.” (சங்கரர்‌) 

11.3. ஞானியின்‌ பரமாகாசத்தில்‌ பிரகாசிப்பது ஞான சூரியன்‌. 
அதற்கு உயர்வு தாழ்வும்‌ போக்குவரத்தும்‌ இல்லை. 

ஓ. ஆத்ம ஞானத்தால்‌ எவர்களுடைய அஞ்ஞானம்‌ அழிவுற்றதோ 
அவர்களுக்கு ஞானமானது சூரியனைப்போல அந்தப்‌ பரம்பொருளை . 
விளங்கச்‌ செய்கிறது. (கீ. 5.16) : 

(வேதாஹமேதம்‌ புருஷம்‌ மஹாந்த-மாதித்ய-வர்ணம்‌ தமஸ: பரஸ்‌- 
தாத்‌) சூரியனைப்போல்‌ ஸ்வயம்‌ பிரகாசனும்‌ அவித்தையாகிய இருளுக்கு 
அப்பாற்‌ பட்டவனுமாகிய அந்த மஹா புருஷனை நான்‌ அறிவேன்‌. 

(புருஷசூக்தம்‌), 

ஓ. நதத்ர ஸுர்யோ பாதி | (கட. 5.15.) 


3,11.3-3.21.6] . சாந்தோக்கியோபநிஷத்து 13. 
எண்ணை எனா சேன எள்ள என 


எனன கைல்‌ ண ஊச னோ என 
ள்ள ॥ 4 
என்‌ னள எண்ன எள ளா எணாகராகாள ளி- 
என்‌ உ ॥ 
ணன்‌ எனி என்னனா ஷோ எவர னிஎர்‌ எளன 
ஏர்‌ சாளை எளி ஏன ௭௭ எண்‌ எவள்‌ உபி. ॥ 
,தத்தைதத்‌ ப்ரஹ்மா ப்ரஜாபதய உவாச, ப்ரஜாபதிர்‌-மன வே, 
மனு: ப்ரஜாப்ப்யஸ்‌-தத்தைத-துத்தாலகாயாருணயே ஜ்யேஷ்ட்‌- 
டாய புத்ராய பிதா ப்ரஹ்ம ப்ரோவாச ॥ 11.4 ॥ 
இதம்‌ வாவ தஜ்ஜ்யேஷ்ட்டாய புத்ராய பிதா ப்ரப்ரூயாத்‌, 
ப்ரணாய்யாய வாந்தேவாஸிநே ॥ 11.5 ॥ 
நான்யஸ்மை கஸ்மைசன யத்யப்யஸ்மா இமாமத்பி: பரிக்ரு- 
- ஹீதாம்‌ தனஸ்ய பூர்ணாந்‌ தத்யா-தேத-தேவ ததோ பூய இத்யேத- 
தேவ ததோ பூய இதி ॥ 11.6 ॥ ன்‌ 





11.4. (மதுவித்தை எனும்‌) இதைப்‌ பிரம்மா பிரஜாபதிக்கு 
உபதேசித்தார்‌; பிரஜாபதி மனுவுக்கு; மனு மக்களுக்கு; உத்தாலக 
ஆருணி என்ற மூத்த குமாரனுக்கு அவருடைய தகப்பனார்‌ 
(இப்படிப்‌ பரம்பரையாக வந்த) இந்தப்‌ பிரம்மஞானத்தை உப 
தேசித்தார்‌. ்‌. 

11.5. (கையால்‌ இதை) தகப்பன்‌ மூத்த பிள்ளைக்கு உப 
டு டர அல்லது தகுதியுள்ள மாணாக்கனுக்கு (உபதேசிக்‌ 
கலாம்‌). 

11.6. மற்றபடி எவர்க்கும்‌ உபதேசிக்கக்‌ கூடாது;--எல்லாச்‌ 
'செல்வத்துடனும்‌ நிறைந்த இந்த நீர்‌ சூழ்ந்த பூமியையே கொடுத்த 
போதிலும்‌. இது அதினும்‌ பெரிது, இது அதினும்‌ பெரிது 
என்பாம்‌. த 





1.5, தகுதியுள்ள மாணாக்கனுக்கு--ஓ. தவம்‌ செய்யாதவர்க்கும்‌ 
பக்தியில்லாதவர்க்கும்‌, பணிவிடை செய்யாதவர்க்கும்‌ இதை உபதேசிக்கக்‌ 
டா, (2. 18:67) 


14 உயநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. , 


சாஎனி எ கை எளி ஏள்‌ என்‌ சே ட என்‌ ரானி 
ளான ஷூ என்‌ ஏன்‌ என்‌ எள்‌ எ (05% ய 

எள்ள எனா எள்‌ னாளாக ன ட எடி 
எள்‌ எள்‌ ராணருள்‌ ளின்‌ உ18.8 ॥ 

காயத்ரீ வா இத ஸர்வம்‌ பூதம்‌ யதிதம்‌ கிஞ்ச | வாகீவை 
காயத்ரீ, வாக்‌ வா இத ஸர்வம்‌ பூதங்‌ காயதி ௪ த்ராயதே 
௪॥32. 1॥ 


தாவநஸ்ய மஹிமா, ததோ ஜ்யாயா௩ல்௪. பூரூஷ: | பாதோ 
$ஸ்ய ஸர்வா பூதானி, த்ரிபா-தஸ்யாம்ருதந்‌ திவீதி ॥ 12.6 ॥ 





72.1 உண்டாயதாக இங்கு எதெது உண்டோ அது எல்லாம்‌ 
காயத்திரியே. உண்டாய இதை எல்லாம்‌ (காயதி பாடுவதாலும்‌) 
பேரிட்டுப்‌ பேசுவதாலும்‌ (த்ராயதே ௪) போற்றிக்‌ காப்பதாலும்‌, 
வாக்கே (ப்ரத்யக்ஷமான) காயத்தீரி. 

12.6 (கோயத்திரீ மந்திரமாகிய) இதனுடைய மஹிமை 
அவ்வளவு. அதற்கும்‌ பெரியவன்‌ (இவ்வுடலுள்‌ உறையும்‌) . 
புருஷன்‌. உண்டாய அனைத்தும்‌ (தோன்றி மறையும்‌ உலகு 
எல்லாம்‌) அவனுடைய ஒரு கால்‌ பங்கு; அவனுடைய முக்கால்‌ 
பங்கு (ஆத்ம) ஜோதியில்‌ (அழிவற்ற) அமிருதமாயுள்ள து. 


12.1 ஓ. சந்தங்களுக்குள்‌ நான்‌ காயத்திரியாக இருக்கிறேன்‌. 
(கீ. 10. 35). கங்கை போன்ற தீர்த்தமும்‌, கோவிந்தன்‌ போன்ற தெய்வ 
மும்‌, காயத்திரீ போன்ற மந்திரமும்‌ இல்லை என்பர்‌. 

12. 6. பரப்பிரம்மத்தின்‌ சக்தி வாக்கு ரூபமாய்‌ இங்கு உபாசிக்கப்‌ 
படுகிறது. அந்த வாக்குக்கு ஆதாரமாகப்‌ புருஷன்‌ உபாசிக்கப்பட 
வேண்டும்‌. வாக்கானது நாலு பகுதியுடையது ;--பரா, பல்யந்தீ, மத்த்‌- 
யமா, வைகரி. மூலாதாரத்தில்‌ பரா வடிவம்‌, ஸ்வாதிஷ்டானத்தில்‌ 
பல்யந்தீ, அனாஹதத்தில்‌ மத்த்யமா, விசுத்தி அல்லது கண்ட ஸ்தானத்தில்‌ 
வைகரீ. கடைசியான வைகரீ வாக்கு மட்டுந்தான்‌ நமக்கு விவகாரத்தில்‌ 
விளங்குவது. மற்ற மூன்று பாதங்களும்‌ உள்ளே மறைந்து கிடக்கின்றன. 
(த்ரீணி பதா நீஹிதா குஹாஸ-). வாக்கின்‌ ஒரு பகுதியே காணப்பட்டு 
மிகுதி காணப்படாமலிருப்பது போல்‌ பிரம்ம சக்தியின்‌ ஒரு அம்சமே இவ்‌ 
த்த அன தோன்றுகிறது. (ஏகாம்மறோேன ஸ்த்திதோ ஜகத்‌. 

இங்கு கூ றியது காயத்ரீவித்தை எனப்படும்‌. (நாபின்னாம்‌ ப்ரதிபத்யேத 
காயத்ரீம்‌ ப்ர ஹ்மணா, ஸஹ | ஸாக8ஹமஸ்மீத்‌-யுபாஸீத விதினா யேனகேன . 





$,12.1-3.13.7] சாந்தோக்கியோபநிஷத்து 15 


எள என: என்‌ ள்‌ ஸிண்னின்‌ நள: ௭ எல்ஸ 
னவ கிண்‌ ௭௪ எர எ: ரணி 
ண்ணி ஏலி. எனின்‌ 
கொளரள எவிளா அன்‌ைன எனி 
எனின்‌ குள வெவரம்‌ எவன்‌ எ அன்னா - 
னிஎ என; அளி எளின்‌ எ ஏன்‌ ட எ ர்‌ 86 ॥ 13.6 ॥ 

அத யதத: பரோ திவோ ஜயோதிர்‌ தீப்யதே விம்வத: 
ப்ருஷ்ட்டேஷ-5, ஸர்வத: ப்ருஷ்ட்டேஷ?, அனூத்தமேஷ த்த- 
மேஷ-” லோகேஷ்விதம்‌ வாவ தத்‌-யதித-மஸ்மிந்‌-நந்த: புருஷே 
ஜ்யோதிஸ்‌-தஸ்யைஷா த்ருஷ்டிர்‌ யத்ரைத-தஸ்மின்‌ மரீரே ஸம்ஸ்‌- 
பர்மேனோஷ்ணிமானம்‌ விஜானாதி, தஸ்யைஷா ம்ருதிர்‌-யத்ரைதத்‌ 
கர்ணாவபிக்ருஹ்ய நிநதமிவ, நததுரிவாக்னேரிவ ஜ்வலத உப 
ல்ருணோதி, ததேதத்‌ த்ருஷ்டஞ்ச மர௬தஞ்‌-சேத்யுபாஸீத, சக்ஷ£ஈ 
ஷ்ய:.ம்ருதோ பவதி, ய ஏவம்‌ வேத, ய ஏவம்‌ வேத ॥ 13.7 ॥ 





13.2 இந்த ஜோதிர்லோகத்திற்கும்‌ மேலாக ஒரு (சுயஞ்‌) 
ஜோதி பிரகாசிக்கிறது. சூழ்ந்துள்ள உலகு அனைத்தையுந்‌ தன்‌ 
கீழ்க்கொண்டு ஒப்புயர்வற்றதான உத்தம உலகில்‌ (அது பிரகாசிக்‌ 
கிறது). இந்தப்‌ புருஷனிடம்‌ உள்ளொளி எதுவோ அதுவும்‌ இது 





சித்‌ || )பிரம்மத்துடன்‌ ஒன்றாகவும்‌ வேறல்லாததாகவும்‌ காயத்திரியை உபா 
சிக்க வேண்டும்‌. எந்த முறையிலாயினும்‌ அதுவே நான்‌ என்று உபா 
சிக்க வேண்டும்‌. 

ஓ. பி. சூ. 1,1,25; 2.1.27 ; 2.3,44; 4.4.19. 

த்நிபாதஸ்யாம்ருதம்‌ திவி :--ஸத்‌, சித்‌, ஆனந்தம்‌ என்பன மூன்று 
பாதங்கள்‌. ஸத்தின்‌ விளக்கம்‌ (நான்‌ இருக்கிறேன்‌ என்ற உணர்ச்சி). 
எல்லோருக்கும்‌ உண்டு. சித்‌ விவேகிக்கு விளங்கும்‌. ஆனந்தம்‌ பூர்ண 
போதமுடையவனுக்குத்‌ தான்‌ விளங்கும்‌. இம்‌ மூன்றையும்‌ உடைய 
வனுக்கு அமிருத மயமான அத்யந்த துக்கநிவிருத்தி யென்று இதற்கு 
ஒரு மகான்‌ பொருள்‌ கூறினார்‌. ்‌ 

ஓ. ஸந்தாபயதி ஸ்வந்‌-தேஹ-மாபாத தல-மஸ்தக: (புருஷ ஸுத்தம்‌.) 

அஹம்‌ வைல்வாநரோ பூத்வா (கீ. 15. 14) 

உடலில்‌ உள்ளங்கால்‌ முதல்‌ உச்சந்‌ தலைவரை உஷ்ணமாய்‌ வியா 
பித்து . உயிரை இயக்குவதும்‌, வயிற்றில்‌ ஜாடராக்கினியாக இருந்து 


16 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


என்‌ என்‌ என எனகு சான கோள ட ௭ 
எ௫ு ஜஸுா௭: ஏணி எனா கரனினாஷிக ரர்‌ என என: 
ன என்‌ எமை ஒளிஎ ॥18.] ॥ 

ஸர்வம்‌ கல்விதம்‌ ப்ரஹ்ம தஜ்‌-ஜ-லானிதி மாந்த உபாஸீத | 
அத கலு க்ரதுமய: புருஷோ, யதா க்ரது-ரஸ்மின்‌ லோகே புருஷோ 
பவதி ததேத: ப்ரேத்ய பவதி, ஸ க்ரதும்‌ குர்வீத ॥ 14.1 ॥ 





வேயாம்‌. அது இங்ஙனம்‌ காணப்படும்‌ ; இந்தச்‌ : சரீரத்தில்‌ 
உணர்ச்சியால்‌ உஷ்ணம்‌ அறியப்படுவதால்‌ அது இங்ஙனம்‌ 
கேட்கப்படும்‌ ;--காதுகளை மூடிக்‌ கொண்டால்‌ தேரின்‌ ஓசை 
போலும்‌, காளையின்‌ கர்ஜனை போலும்‌, தீக்கொழுந்தின்‌ சட 
சடப்புப்‌ போலும்‌ கேட்கப்படுவதால்‌. இங்ஙனம்‌ பிரத்தியக்ஷ 
மாய்க்‌ காணப்படுவதும்‌ கேட்கப்‌ படுவதும்‌ எதுவோ அதை 
உபாசிக்க வேண்டும்‌. இங்ஙனம்‌ அறிந்தவன்‌ கண்ணுக்‌ 
கினியவனாகவும்‌ காதுக்கினியவனாகவும்‌ (அழகும்‌ புகழும்‌ உடை 
யவனாக ஆவான்‌). இங்ஙனம்‌ அறிந்தவன்‌ (அழகும்‌ புகழும்‌ உடை. 
யவனாக ஆவான்‌). 

14.1. இது எல்லாம்‌ பிரம்மமே, (தஜ்ஜம்‌) “தத்‌” எனும்‌ பிரம்‌ 
மத்தினின்று உண்டாகி (தல்லம்‌) அதிலேயே முடிவில்‌ லயித்து (தஸ்‌ 
மின்னேவ அனிதி) இடையில்‌ அதிலேயே உயிர்‌ பெற்றிருப்பதால்‌ 
(தஜ்‌-ஜ-லானிதி) இவ்வுலகு பிரம்மமே என்று மனவமைதியுடன்‌ 
உபாசிக்க வேண்டும்‌. மனிதன்‌ நம்பிக்கை வடிவினன்‌. இவ்வுலகில்‌ 
மனிதன்‌ எவ்வண்ணம்‌ நம்பிக்கையுடையவனாகின்றானோ அவ்வண்‌ 
ணமே இங்கிருந்து சென்றபின்னும்‌ ஆகிறான்‌. (ஆகையால்‌) 
அவன்‌ (சிறந்த) நம்பிக்கையை உறுதியாகக்‌ கைக்கொள்ள வேண்‌ 

ம்‌. 





ஆகாரத்தை ஜீரணம்‌ செய்து உயிரைப்‌ போஷிப்பதும்‌, உள்ளத்தினுள்ளே 
ஞானச்சுடராய்‌ விளங்குவதும்‌ பரஞ்ஜோதியே. 

ஓ. (ந தத்ர ஸூர்யோ பாதி) கட. 5.15. 

இங்கு கூறியது பரஞ்ஜோதிவித்தை எனப்படும்‌. 

ஓ. பி, சூ. 1.1.24, 

14.1. ஓ.தை. 3.1. மனிதன்‌ நம்பிக்கைவடிவினன்‌--ஓ. இந்த 
ஜீவன்‌ சிரத்தையே வடிவாய்க்‌ கொண்டவன்‌, எவன்‌ எவ்வகைச்‌' சிரத்தை 
யுடையவனோ அவன்‌ அவ்வகையானவனே. (4. 17.3) பி, சூ. 1.2. 12, 


3,14,1-3.14.-2] ... சாந்தோக்கியோபநிஷத்து 17 
எனி: ளாாலின்‌ மானை என்னை சாணனா 
என்னை$்‌ என்னா: எனிள்ள என்ன: என்ணைணனின 
ணகி ய 19 ॥ 
மனோமய: ப்ராண-மரீரோ பாரூப: ஸத்ய-ஸங்கல்ப ஆகா 


மாத்மா ஸர்வகர்மா ஸர்வகாம: ஸர்வகந்த: ஸர்வரஸ:, ஸர்வமித- 
மப்ப்யாத்தோஃவாக்யனாதர: ॥ 14.2 ॥ 





14,2. மனத்தின்‌ வடிவினதாயும்‌, பிராணனை உடலாய்க்‌ 
கொண்டதாயும்‌, பிரகாசம்‌ பொருந்தியதாயும்‌, பொய்யாத ஸங்கல்‌ 
பம்‌ உடையதாயும்‌, ஆகாயம்‌ போன்று (எங்கும்‌ பரவிநிற்கும்‌) 
இயற்கையுடையதாயும்‌, எல்லாக்‌ கருமங்களும்‌, எல்லா ஆசை 
களும்‌, எல்லா வாசனைகளும்‌, எல்லா ருசிகளுந்‌ தானேயாகி 
இவ்வுலகனைத்தையும்‌ வியாபித்து நிற்பதாயும்‌, வாக்கு (முதலிய 
இந்திரியங்கள்‌) இல்லாததாயும்‌, (அடையாத ஓன்றை அடைந்த 
தாலுண்டாகும்‌) பூரிப்பு இல்லாததாயும்‌ உள்ளது (பிரம்மம்‌ என்ற 
உறுதியான நம்பிக்கையுடன்‌ உபாசிக்க வேண்டும்‌). 





அவ்வண்ணமே இங்கிருந்து சென்ற பின்னும்‌ ஆகிறான்‌.-- 
எந்தெந்த நினைவை நினைத்துக்‌ கொண்டு உடலை விட்டாலும்‌ எப்போதும்‌ 
அந்நினைவையே நினைத்ததால்‌ அதையே அடைகிறான்‌... (கீ. 8.6. 
14.2, எல்லா ஆசைகளும்‌ எல்லா வாசனைகளும்‌---ஓ. மண்ணில்‌ 
நல்ல மணமும்‌ தீயில்‌ ஒளியும்‌ ஆகின்றேன்‌. எல்லாப்‌ பிராணிகளிடத்தும்‌ 
உயிரும்‌, தவஞ்செய்வோருள்‌ தவமும்‌ ஆகின்றேன்‌. பிராணிகளிடம்‌ 
தருமந்‌ தவறாத ஆசையாகவும்‌ இருக்கின்றேன்‌. (கீ. 7:9_119, 
வாக்கு (முதலிய இந்திரியங்கள்‌) இல்லாததாயும்‌--ஓ. இந்திரியங்‌ 
களனைத்தின்‌ செயலாலுந்‌ துலங்குவதாயினும்‌ இந்திரியங்களனைத்துமிலாத 
தாயும்‌... பொருள்களில்‌ பிரிவுபடாததாயினும்‌ பிரிவு பட்டது போல்‌ நிற்பதா. 
யும்‌, பொருள்களைத்‌ தாங்குவதாயும்‌, விழுங்குவதாயினும்‌ படைப்பதாயும்‌ 
அது அறியத்தக்கது, (கீ. 19,169. 
1744-2 


18 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


ரா ௭ ளாணாணடவிணினானிகி எள. எள்ள 
காண ஊாளாகளாககாஜ ர எ ளான ணே வாளா 
னா ஷாளாஎணிா ணாள இளி னாள்‌ கனை: 
॥ 18.3 ॥ 

என்ணர்‌ என்னை எண்ர்ள எஸ: எனி்கோ- 
ஊாளிணாணனனை ரோ எ. சளோணாணகேோ ரோஒன்ளிள; 

ஏஷ ம ஆத்மாந்தர்‌-ஹ்ருதயே:ணியான்‌ வ்ரீஹேர்வா, யவா- 
தீவா, ஸர்ஷபாத்வா, ம்யாமாகாத்வா, மயாமாகதண்டுலாத்வா, 
ஏஷ ம ஆஆத்மாந்தர்‌-ஹ்ருதயே ஜ்யாயான்‌ பீருதிவ்யா, 
ஜ்யாயானந்த-ரிக்ஷ£ஜ்‌-ஜ்யாயான்‌ திவோ, ஜ்யாயா-நேப்ப்யோ 
லோகேப்ப்ய: ॥ 14.3 ॥ 

ஸர்வகர்மா ஸர்வகாம: ஸர்வகந்த: ஸர்வரஸ: ஸர்வமித 
மப்ப்யாத்தோஃவாக்யநாதர ஏஷ ம ஆத்மாந்தர்ஹ்ருதய ஏதத்‌ 





14.3. என்‌ ஆத்மாவாகிய இது நெல்லினும்‌ யவத்தினும்‌ கடுகி 
னும்தினையினும்‌ தினையரிசியினும்‌ நுண்ணியதாய்‌ என்‌ இருதயத்தி 
னுள்‌ (விளங்குவதாம்‌). என்‌ ஆத்மாவாகிய இதுவே பூமியினும்‌ பெரி 
தாயும்‌, அந்தரிக்டித்தினும்‌ பெரிதாயும்‌, வானுலகினும்‌ பெரிதாயும்‌ 
இவ்வுலகங்களெல்லாவற்றினும்‌ பெரிதாயும்‌ என்‌ இருதயத்தினுள்‌ 
(விளங்குவதாம்‌),. 

344. எல்லாக்‌ கருமங்களும்‌, எல்லா ஆசைகளும்‌, எல்லா 
வாசனைகளும்‌ எல்லா ருசிகளும்‌ தானேயாகி இவ்வுலகனைத்தையும்‌ 
வியாபித்து நிற்பதாயும்‌, வாக்கு (முதலிய இந்திரியங்கள்‌) இல்லாத 
தாயும்‌ (அடையாத ஒன்றை அடைந்ததாலுண்டாகும்‌) பூரிப்பு இல்‌ 
லாததாயும்‌ உள்ள அந்த பிரம்மமே என்‌ இருதயத்தினுள்‌ விளங்கும்‌ 
எனது ஆத்மா. இச்சரீரத்தை விட்டு இ 'ந்தப்பிரம்மத்தையே 
அ ச ஓ. பி. சூ. 1.2.7. (அர்ப்பகெளகஸ்த்வாத்‌ ததீ-வ்யபதேமாச்‌௪) 
14.1--4. இங்கு கூறியது சாண்டில்யவித்தை எனப்படும்‌. 

ஓ; பி. சூ. 1,2,1; 21.30; 1.2.4, 


3143-3161] சாந்தோக்கியோபநிஷத்து 19 
ஊொண்ணைஎனான்‌ என கான எ ரரிாவிர்‌ 
னாக ளர்க எரி ய 184 ॥ 

ண்‌ னன என்னன சார்‌ எனு கண எனா: 
எள்‌ எனறு கானன்‌ சானி சாளள்‌ என: எ௭ள்‌ என 
௭ன்ணன்‌ ளா கான ௭௭௭ 5 விடல எள்‌ எண 
16. ॥ ௮ 
ப்ரஹ்மைதமித: ப்ரேத்யாபி ஸம்ப்பவிதாஸ்மீதி, யஸ்ய ஸ்யா-தத்தா 
ந விசிகித்ஸாஸ்தீதி ஹ ஸ்மாஹ மாண்டில்ம: மாண்டில்ய: ॥ 14.4 ॥ 

புருஷோ வாவ யஜ்ஞஸ்‌-த்ஸ்ய யானி சதுர்விமதி வர்ஷாணி 
தத்‌ ப்ராத: ஸவனஞ்‌, சதுர்வி*மத்யக்ஷராணி காயத்ரீ, காயத்ரம்‌ 
ப்ராதண ஸவனம்‌, ததஸ்ய வஸவோன்வாயத்தா:) ப்ராணா வாவ 
வஸவ, ஏதே ஹீத₹ஸர்வம்‌ வாஸயந்தி ॥ 16:1 ॥ 





அடைவேன்‌. இங்ஙனம்‌ எவனுக்கு நிச்சயம்‌ உண்டோ அவனுக்‌ 
குச்‌ சந்தேகங்‌ கிடையாது என்று கூறியுள்ளார்‌ சாண்டில்யர்‌, 
சாண்டில்யர்‌. 

16.1. புருஷ: வாழ்க்கை ஒரு யஜ்ஞம்‌. (முதல்‌) இருபத்து 
நான்கு வருஷங்கள்‌ வரை காலைச்‌ சவனம்‌. காலைச்சவனம்‌ காயத்திரி 
யுடன்‌ சம்பந்தமுடையது. காயத்திரியோ இருபத்து நான்கு. 
அக்ஷரங்களையுடையது. அதற்கு கோலைச்‌ சவனத்திற்கு) அனு 
குணமான தேவதைகள்‌ வசுக்கள்‌ ; (வாழ்க்கை யஜ்ஞத்திற்கு) 
பிராணசக்திகளே வசுக்கள்‌ ) இவையன்றோ அனைத்துயிர்களையும்‌ 
இங்கு வசிக்கச்‌ செய்கின்றன. 





14.4. எவனுக்கு நிச்சயம்‌ உண்டோ--ஓ. காணக்கூடும்‌ என்று 
அதில்‌ நாட்டம்‌ பெற்றவனுக்கு உண்மைநிலை தானே விளங்கும்‌ (கட. 6.13). 
எப்போது இருதயத்திலுள்ள முடிச்சுகள்‌ எல்லாம்‌ இங்கேயே அவிழ்ந்து 
போகின்றனவோ அப்போதே சாகும்‌ இயல்புடைய மனிதன்‌ சாகாதவனா 
கின்றான்‌. இதுவே உபதேசத்தின்‌ முடிவு. (கட்‌. ஸப 


20 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


எள சா எண்ன ணின்‌ என்‌ ளோ எள்‌ 
எனன னாடளன (எனு ஜென்‌ சான்‌ எள்‌ என சோ 
ணா எரா ளஎ கா ர வி எலி விகே ய0&3॥ 


எள சணா ணி. எளி எளான- 
ஊர்களை என்‌ எள்‌ எனி எள்‌ எணரிகனா 
அணை எனா ளஎரீ$னா ஸி வட என்ராகள்‌ உ 16.5 ॥ 


அத யானி சதுல்சத்வாரிம்மத்‌ வர்ஷாணி தன்‌-மாத்த்யந்தின4 
ஸவனம்‌, சதும்சத்வாரி1தக்ஷரா தரிஷ்டுப்‌, த்ரைஷ்டுபம்‌ மாத்த்‌- 
யந்தினம்‌ ஸவனம்‌, ததஸ்ய ருத்ரா அன்வாயத்தா: ப்ராணா: 
வாவ ருத்ரா ஏதே ஹீத* ஸர்வம்‌ ரோதயந்தி ॥ 16.3 ॥ 

அத யான்‌-யஷ்டாசத்வாரி₹ரத்‌ வர்ஷாணி தீருதீயஸவன- 
மஷ்டாசத்வாரி“ஈதக்ஷரா ஜகதீழ; ஜாகதம்‌ தருதியஸவனம்‌, 
ததஸ்யாதித்யா அன்வாயத்தா:, ப்ராணா வாவாதித்யா,: ஏதே 
ஹீத₹ ஸர்வமாதததே ॥ 16.5 ॥ 





16.3. அதற்கு மேல்‌ நாற்பத்துநான்கு வருஷங்கள்‌ வரை 
நடுப்பகற்‌ சவனம்‌. நடுப்பகற்‌ சவனம்‌ திரிஷ்டுப்புடன்‌ சம்பந்த 
மூடையது. திரிஷ்டுப்‌ (சந்தமோ) நாற்பத்துநான்கு அக்ஷரங்‌ 
'களையுடையது. : அதற்கு (நடுப்பகற்‌ ௪வனத்திற்கு) அனுகுணமான 
தேவதைகள்‌ ருத்திரர்கள்‌. (வாழ்க்கையஜ்ஞத்திற்கு) பிராண சக்தி 
களே ருத்திரர்கள்‌. இவையன்றோ அனைத்துயிர்களையும்‌ அழச்‌ 

16.5. அதற்கு மேல்‌ நாற்பத்தெட்டு வருஷங்கள்‌ வரை மாலைச்‌ ' 
சவனம்‌. மாலைச்சவனம்‌ ஜகதீயுடன்‌ சம்பந்தமுடையது. ஜகதீ 
(சுந்தமோ) நாற்பத்தெட்டு அக்ஷரங்களையுடையது. அதற்கு (மாலைச்‌ 
சவனத்திற்கு) அனுகுணமான தேவதைகள்‌ ஆதித்தியர்கள்‌, 
(வாழ்க்கை யஜ்ஞத்திற்கு) பிராணசக்திகளே ஆதித்தியர்கள்‌. 
இவையன்றோ, அனைத்துயிர்களையும்‌ கவர்ந்து கொள்ளுகின்றன... : 


3,16.3-3.17.2] சாந்தோக்கியோபநிஷத்து 21 


.. ஜனா * எனா என சோ ௭௫௭ 
ரானை மினா எ 9ணொனிரள்‌ எ உளிகள்‌ எண்௭- 
எளி ளிகள்‌ எள்‌ வின்‌ எ மன்‌ 96 ॥ 169 ॥ 

எ எண்கள்‌ எ௬்காண்‌ எனா எடி எ எனு 
விள: ॥19.1 ம 

௭ எஷா[* ஈர்வளஎ என்‌ என்‌ 195 ॥ 


ஏதத்‌-தஸ்ம வை தத்‌ வித்வானாஹ மஹிதாஸ ஐதரேய: ஸ கிம்ம 
ஏத-துபதபஸி யோஃஹமனேன ந ப்ரேஷ்யாமீதி ஸ ஹ ஷோடமம்‌ வர்‌ 
ஷமத-மஜீவத்‌ ப்ரஹ ஷோடமம்‌ வர்ஷரதஞ்‌ ஜீவதி ய ஏவம்‌ வேத 
॥ 36.7 ॥ 

ஸ யதமிமிஷதி, யத்‌ பிபாஸதி, யந்‌ ந ரமதே தா அஸ்ய தீக்ஷ£: 
171. 

அத யதள்னாதி, யத்‌ பிபதி, யத்‌ ரமதே, ததுபஸதைவேதி 
॥ 17.2 ॥ 





16.7. இதையறிந்த வித்வானாகிய மஹிதாஸர்‌ என்ற த 
ரேயர்‌ கூறியதாவது : (நோயே!) என்னை வருத்துவதால்‌ 
(உனக்கு) என்ன பயன்‌? (யஜ்ஞரூபியாயுள்ள) நான்‌ அதனால்‌ 
சாகமாட்டேன்‌.”? அவர்‌ நூற்றிப்பதினாறு வருஷங்கள்‌ ஜீவித்திருந்‌ 
தார்‌. எவன்‌ இங்ஙனம்‌ (உபாசனையால்‌) அறிகின்றானோ அவனும்‌ 
தூற்றிப்பதினாறு வருஷங்கள்‌ குறைவின்றி ஜீவித்திருப்பான்‌. 

17.1-2. பசியுடனிருப்பதும்‌ தாகத்துடனிருப்பதும்‌ இன்பங்‌: 
களைத்‌ துறந்திருப்பதும்‌ ஆகிய அவை (வாழ்க்கையை யஜ்ஞமாய்க்‌ 
காணும்‌ மனிதனாகிய) இவனுக்கு தீக்ஷை. இவன்‌ உண்பதும்‌ 
பருகுவதும்‌ இன்பம்‌ நுகர்வதும்‌ உபஸதமாம்‌. 





_.. நூற்றிப்‌ பதினாறு வருஷங்கள்‌--காலை வயது (காயத்ரீ) 24, பகல்‌ வயது 
தருஷ்டுப்‌) 44, மாலை வயது (ஜகதீ) 48, ஆக 116. 

17.2. உபஸத்‌--(உப, உபகதானி ஸங்கதானி ஏதாத்ருமானி 
ராணி ஸத்‌, ஸீதந்தி, விஃீர்ணானி பவந்தி யயா ஸா உபஸத்‌) எந்தக்‌ 
ிரியையால்‌ முப்புரமும்‌ எரிக்கப்படுமோ அது உபஸத்‌ எனப்படும்‌. 
புண்ணியத்தால்‌ பாவமும்‌, போகத்தால்‌ புண்ணியமும்‌ நாசமானால்‌ முக்தி), 


22 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


௭ ஊனி எள்ள! உனா எனைன ளா ன 
விளா: ॥ 79.5 -॥ 
ட. எனா ஸின்‌ ஏலா ன எண்ணா 
ணாள? ॥ 19.53 ॥ 
எணகில என்னை கணா அலியாளிஸளா 
சொரி ௭ எ எர எி கார்‌ எள்‌ என்றனை 
ணாரா எனி என்‌ உணவி எண: 
19. ॥ 
அத யத்‌ தபோ தான-மார்ஜவ-மஹி₹ஸா ஸத்யவசனமிதி, தா 
அஸ்ய தக்ஷிணா: ॥ 17.4 ॥ ட்டு 
தஸ்மா-தாஹு: ஸோஷ்யத்‌-பஸோஷ்டேதி புனருத்பாதன- 
மேவாஸ்ய தன்‌-மரண-மேவாவப்ருத: ॥ 47.5 ॥ 
த௲்தைதத்‌ கோர ஆங்கிரஸ: கீருஷ்ணாய தேவகிீபுத்ரா- 
யோக்த்வா உவாசாபிபாஸ ஏவ ஸ பபூவ, ஸோஃந்தவேலாயாம்‌ 
ஏதத்‌ த்ரயம்‌ ப்ரதிபத்யேதாகூடிதமஸ்‌-யசீயுதமஸி ப்ராண ஸ௩மித- 
மஸீதி தத்ரைதே தீவே ௬௪செள பவத: ॥ 17.6 ॥ 





17.4. தவமும்‌ தானமும்‌ நேர்மையும்‌ அஹிம்சையும்‌ பொய்‌ 
யாமையும்‌ (வாழ்கீகையாகிய) இந்த யஜ்ஞத்தில்‌ தக்ஷிணைகள்‌. 

17.5. இவன்‌ (புனிதமான) மறு பிறவியை எய்துத 
தலே (ஸோஷ்யதி, அஸோஷ்டா என்ற உச்சாரணத்துடன்‌ எய்தப்‌ 
பெறும்‌) ஸோமபானம்‌. இவனுக்கு மரணமே அவபிருத ஸ்நானம்‌. 

17:56. இதை தேவகீபுத்திரனாகிய கிருஷ்ணனுக்குக்‌ கோர 
ஆங்கிரசர்‌ தெளிவுறக்‌ கூறி (மேலும்‌ பின்‌ வரும்‌ மந்திரங்களையும்‌) 


17.1--5. ஓ. (தஸ்யைவம்‌ விதுஷோ யஜ்ஞஸ்‌-யாத்மா யஜமான:, 
ஸ்ரத்தா பத்னீ, ... ஹிருதயம்‌ யூப: , காம ஆஜ்யம்‌, மன்யு: பல--ஸ்‌ தபோகக்னி: 
ஃயதல்னாதி தத்ஹவிர்‌ யத்பிபதி ததஸ்ய ஸோமபானம்‌ யத்‌ ரமதே தது 
பஸத:...--யன்‌ மரணந்‌ ததவப்ருத:) இங்ஙனம்‌ அறிந்த வித்வானுடைய 
யஜ்ஞத்தில்‌ ஆத்மாவே யஜமானன்‌, சிரத்தையே பத்னி, இருதயம்‌ யூபஸ்‌ 
தம்பம்‌, காமம்‌ நெய்‌, பலிகொடுக்கப்‌ படுவது கோபம்‌, தவமே அக்னி, 
உண்பதெல்லாம்‌ ஹவிஸ்‌, பருகுவது ஸோமபானம்‌, ஸந்தோஷிப்பது 
உப்ஸதம்‌, மரணமே அவபிருதஸ்நானம்‌. (தைத்திரீயம்‌: நாராயண வல்லீ) 

] 


3,17:4-3.17.8] . 'சாந்தோக்கியோபநிஷத்து ரன்‌ 


சாணேணனை கள: கேர்‌ ராணு ஸர ஊண்‌ 
கலக: என்‌ கோ ட ள்‌ ளா ஏன்ன ஸி. 
ஊர்‌ விண்ணி 19, ॥ 
உன்‌ எளிளினா: ॥ 


ஆதித்‌ ப்ரத்னஸ்ய ரேதஸ:, உத்வயம்‌ தமஸஸ்பரி ஜ்யோதி: 
, பல்யந்த உத்தரம்‌ ஸ்வ: பல்யந்த உத்தரம்‌ | தேவந்‌ தேவத்ரா 
ஸுர்யமகன்ம ஜ்யோதிருத்தமம்‌ ஜ்யோதிருத்தமமிதி ॥17.8 ॥ 
॥ இதி தீருதீயோ£த்த்யாய: ॥ 





உபதேசித்தார்‌. அவர்‌ (அதனால்‌ திருப்தியடைந்து மற்ற கல்வி: 
கேள்விகளில்‌) வேட்கை நீங்கியவரானார்‌. (இங்ஙனம்‌ உணர்ந்த) 
ஒருவன்‌ மரணத்‌ தருவாயில்‌ பின்வரும்‌ (மந்திரங்கள்‌) மூன்றில்‌ 
சரண்புக வேண்டும்‌ :--*அக்ஷிதமஸி,? அச்யுத மஸி”, *ப்ராண ஸ௩ 
ிதமஸி? என்று தொடங்கும்‌ (யஜுர்‌) மந்திரங்களே இவை. இவ்‌ 
விஷயத்தில்‌ பின்வரும்‌ மந்திரங்கள்‌ இரண்டும்‌ உள. 

37.8. பழையதும்‌ வித்துமாகிய பரம்பொருளின்‌ உயர்ந்த 
ஜோதி வடிவம்‌ இருளைப்‌ போக்கிக்கொண்டு உயரக்‌ கிளம்புவதை 
நாங்கள்‌ எத்திக்கிலுங்‌ கண்டவர்களாவோம்‌. அ௮வ்வுயர்ந்த 
ஜோதியை எங்களிடமும்‌ (இருதயாகாசத்தில்‌) கண்டவர்களாவோம்‌. 
தேவர்களின்‌ பிரகாசத்துக்கும்‌ காரணமாகிய உத்தம ஜோதிர்வடி 
வான தேவனை நாங்கள்‌ அடைந்தவர்களாவோம்‌. உத்தம ஜோதிர்‌ 
வடிவான தேவனை (நாங்கள்‌ அடைந்தவர்களாவோம்‌.) 

இங்ஙனம்‌ மூன்றாவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 





17.8. வெளியே உதிக்கும்‌ சூரியன்‌ வெளி இருளைப்‌ போக்குவது 
போல்‌ உள்ளத்தில்‌ உதிக்கும்‌ ஞான சூரியன்‌ உள்‌ இருளைப்‌ போக்குகிறான்‌. 
இரண்டும்‌ ஒரே பரம்பொருளின்‌ சக்தி தான்‌. 

ஓஒ (ேத்யந்த-மஸ்தம்‌-யந்தம்‌ ஆதித்ய-மபித்த்யாயன்‌ குர்வன்‌ ப்ராஹ்‌ 
மணோ வித்வான்‌. ஸகலம்‌ பத்ரமம்னுதேஃ$ஸாவாதித்யோ ப்ரஹ்மேதி 
ப்ரஹ்மைவ ஸன்‌ ப்ரஹ்மாப்யேதி 'ய ஏவம்‌ வேத) உதிக்கும்போதும்‌ அஸ்த 
மிக்கும்‌ போதும்‌ இங்ஙனம்‌ இந்த சூரியனே பிரம்மம்‌ என்று சூரியனைத்‌ 
தியானம்‌ செய்யும்‌ வித்வானாகிய பிராம்மணன்‌ எல்லா நன்மைகளையும்‌ 
எய்துகிறான்‌ ; இங்ஙனம்‌ அறிந்த அவன்‌ பிரம்மமாகவே இருந்து பிரம்மத்‌: 
தையே அடைகிறான்‌. (தை. ஆரண்யகம்‌) 


24 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப.. 


॥ எண்ணா: ட 
எக ளான: எிளள: என்னாள்‌ ளர்‌ எனை எலி 
ஷ்‌ எனன ஸீன்‌ எனா ॥ு.1 ॥ 
ணார எணரிளன எனன்‌ எோண்னாவஎலி ன்‌ 
சோர்‌ ஈரான்‌ சேண்‌ எர்‌ கேளார்‌ வள்‌ உ ॥ 


சதுர்த்தோகத்த்யாய : 
ததுஹ ஜானம்ருதி: பெளத்ராயண: ஷட்ஈதோனி கவாம்‌ 
நிஷ்கம௰்வதரீ-ரதம்‌ ததாதாய ப்ரதிசக்ரமே, த£ஹாப்ப்யுவாத 
॥2.1.॥. 
ரைக்வேமானி ஷட்தானி கவாமயம்‌ நிஷ்கோ:யம௰்வதரீ- 
ரதோ நு ம ஏதாம்‌ பகவோ தேவதா மாதி, யாந்‌ தேவதா-முபாஸ்ஸ 
இதி ௨2.2 ॥ 





நாலாவது அத்தியாயம்‌ 


2.1. பின்‌ ஜானசுருதியின்‌ கொள்ளுப்பேரன்‌ அறுநூறு 
பசுக்களையும்‌ காசுமாலையையும்‌ சிறுகுதிரைகள்‌ பூட்டிய தேரையும்‌ 
உடன்கொண்டு அவரிடம்‌ (ரைக்வரிடம்‌) சென்று பின்வருமாறு 
விண்ணப்பம்‌ செய்தான்‌. 

2.2... ** ரைக்வரே ! இவ்வறுநூறு பசுக்களையும்‌ காசுமாலையை 
யும்‌ சிறுகுதிரைகள்‌ பூட்டிய தேரையும்‌ (ஏற்கவேண்டும்‌) 8யனே ! 
தாங்கள்‌ எந்த தேவதையை உபாசிக்கிறீர்களோ அந்த தேவதையை 
எனக்கு உபதேசித்தருளப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. ?? 





2.1. பூர்வகதை :--ஜானசுருதியின்‌ கொள்ளுப்பேரன்‌ பலதான 
தருமங்களைச்‌ செய்தும்‌ சத்திரம்‌ சாவடிகளைக்‌ கட்டிவைத்தும்‌ மிகுந்த புகழ்‌ . 
பெற்றுக்‌ கர்வித்திருந்தான்‌. ஓரிரவு ஹம்ஸபக்ஷிகள்‌ இவனுடைய மாளி 
கைக்கு மேல்‌ பறந்து செல்லுகையில்‌ பின்வருமாறு பேசிக்கொண்டதாக 
இவன்‌ உணர்ந்தான்‌. ஒரு பக்ஷி : 4 ஜானசுருதியின்‌ கொள்ளுப்பேரன்‌ 
கீர்த்தி ஸ்வர்க்கலோகத்தையும்‌ வியாபித்திருக்கிறது. * அவனை அவ 
மதித்தால்‌ நீ எரிந்துபோவாய்‌ !!? மற்றொருபக்ஷி : 1 அதோ வண்டியினடி 
யில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ ஞானி ரைக்வர்‌ இருக்கின்றாரே அவருடைய 
பெருமையின்‌ முன்‌ இவன்‌ எம்மாத்திரம்‌ ? அவரையல்லவா புகழவேண்டும்‌.. 


4,2,1-4.2,4] சாந்தோக்கியோபநிஷத்து அ 


_ எர எனனாஎ ஈஎ% னா ஜஜ ௭8௭ எ ரண்‌ 
எ$ € ஏன ளான: எிளாள; என்‌ ஈர்‌ சோணை எவ்‌. 
ஷ்‌ வீல்‌ எனன எண்‌ உ௩,3 ம ்‌ 

எஷானளாட உம என்‌ சாளாள்‌ [எண்ன ணலி- 
ஸ்‌ ளாான்‌ சான்‌ எண்ணான எரா ௭௭; சாளிரிள்‌. 
॥4 ட 

தமு ஹ பர: ப்ரத்யுவாச ஹாரே த்வா த்ர தவைவ ஸஹ. 
கோபி-ரஸ்த்விதி, தது ஹ புனரேவ ஜானம்ருதி: பெளத்ராயண: 
ஸஹஸ்ரங்‌ கவாம்‌ நிஷ்க-மஸ்வதரீரதந்‌ துஹிதரம்‌ ததாதாய ப்ரதி- 
சகீரமே ॥2.3 ॥ ்‌ 

தஹாப்ப்யுவாத ரைக்வேத₹ ஸஹஸ்ரங்‌ கவாமயம்‌ நிஷ்‌- 
கோஃய-ம௰்வதரீ ரத இயம்‌ ஜாயா:யங்‌ க்ராமோ யஸ்மிந்‌-நாஸ்ஸே 
$ன்வேவ மா பசுவ: மாதீதி ॥ 2.4 ॥ 





2.3. அவனை நோக்கி மற்றவர்‌ (ரைக்வர்‌) ** அடே ! சூத்ரா 1 
பசுக்கள்‌ உட்பட இவையெல்லாம்‌ உன்னிடமே இருக்கட்டும்‌?” 
என்று பதிலளித்தார்‌. பின்‌ ஜானசுருதியின்‌ கொள்ளுப்பேரன்‌. 
ஆயிரம்‌ பசுக்கள்‌ காசுமாலை சிறு குதிரைகள்‌ பூட்டிய தேர்‌ இவற்‌ 
டன்‌ தன்‌ பெண்ணையும்‌ குருதகூடிணையாகக்‌ கொண்டு திரும்ப 
வும்‌ சென்றான்‌. 

2.4. அவரிடம்‌ கூறுவான்‌ : **ரைக்வரே! இவ்வாயிரம்‌ 
பசுக்கள்‌ காசுமாலை சிறுகுதிரைகள்‌ பூட்டிய தேர்‌ நீர்‌ வசிக்கும்‌. 





எல்லா நற்காரியங்களின்‌ பெருமையும்‌ அவருடைய ஞானத்தில்‌ 
அடங்கும்‌.?? இதைக்‌ கேட்ட அரசன்‌ தன்‌ ஸேவகனிடம்‌ சொல்லி ரைக்வர்‌ 
எங்கே இருக்கிறார்‌ என்று தேடச்‌ சொன்னான்‌. அவன்‌ முதலில்‌ அவரைக்‌ 
காணவில்லை. பின்‌ வண்டியின்‌ அடையாளத்தால்‌ கண்டு அரசனிடம்‌ தெரி 
வித்தான்‌. அரசன்‌ அவரிடம்‌ சென்றான்‌. 

2.3. அரசனைப்‌ பார்த்துச்‌ சூத்ரா என்று கூறியதின்‌ காரணம்‌ அவன்‌ 
உயர்குலத்தவனைப்போல்‌  வணக்கத்தைக்‌ காணிக்கையாய்க்‌ கருதாமல்‌ 
பொருளைக்‌ கொடுத்து ஞானத்தைப்‌ பெறலாம்‌ என்று தன்‌ செல்வச்‌ 
செருக்கால்‌ கருதியவனோ என்று சோதிப்பதற்கேயாகும்‌. 

24. அரசன்‌ அவமானத்தைப்‌ பொருட்படுத்தாமல்‌ மீண்டும்‌ 
அணுகியதால்‌ அவன்‌ ஊக்கத்தைக்‌. கருதியும்‌ அவன்‌ கன்னிகாதானம்‌ 


26 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


எனா 6 ரனிதகரனாகாளளா: ர ட்ப்யுவு 
ளக னா என்‌ எ ணணர்ளா எள்ளி எளனா 
னள எனி எனா ॥5.$ ॥ 


௭௭௭ எண்‌ என ள எர்எஷான்‌ எஜிகாமிள்‌ 
என ஒருவன்‌ எவ்ள என எக்கர்‌ எர 
ணன்‌ உ3.] ॥ 


.  தீஸ்யா ஹ முக-முபோத்க்ருஹ்ணன்‌-னுவாசாஜஹாரேமா: 
4 த்ரானேனைவ முகேனாலாபயிஷ்யதா இதி, தே ஹைதே ரைக்வ- 
பர்ணா நாம மஹாவ்ர௬ுஷேஷ-” யத்ராஸ்மா உவாஸ தஸ்மை 
'ஹோவாச 2.5 ॥ 

வாயுர்‌-வாவ ஸம்வர்க்கோ, யதா வா அக்னி-ருத்வாயதி வாயு- 

'மேவாப்யேதி, யதா ஸ-௰ர்யோ£ஸ்தமேதி வாயு-மேவாப்யேதி, யதா 

சந்த்ரோஃஸ்தமேதி வாயு-மேவாப்யேதி ॥ 3.1 ॥ 





இந்தக்‌ கிராமம்‌ இவற்றுடன்‌ என்‌ பெண்‌ இவளையும்‌ மனைவியாக 
ஏற்றுக்கொண்டு, &ீயனே ! உபதேசித்தருளவேண்டும்‌.?? 

2. அரசகன்னிகையாகிய அவளை முன்னிட்டு இவற்றை 
ஏற்றுக்கொண்டு, ** சூத்ரா ! இவளை முன்னிட்டு என்னைப்‌ பேசக்‌ 
செய்து விட்டாய்‌,?? என்று கூறி உபதேசித்தார்‌. மஹாவிருஷத்தில்‌ 
அவர்‌ வசித்து வந்த பிரதேசங்களே * ரைக்வபர்ணம்‌ ? என்று (பின்‌) 
பிரசித்தி பெற்றவையாயின. இங்ஙனம்‌ ரைகீவர்‌ அவனுக்கு 
உபதேசித்தார்‌ (என்பது வரலாறு). 

33. வாயுவே ஸம்வர்க்கம்‌ (அனைத்தையும்‌ இழுத்துக்‌ கொள்‌ 
ஞம்‌ குணமுடையது); எப்போது தீ அணைகிறதோ அப்போது அது 
வாயுவில்‌ ஒடுங்குகிறது ; எப்போது சூரியன்‌ அஸ்தமிக்கிறதோ 
அப்போது வாயுவில்‌ (அதன்‌ ஓளி) ஒடுங்கிறது ; எப்போது ௪ந்‌ 
பட்‌ அஸ்தமிக்கிறதோ அப்போது வாயுவில்‌ (அதன்‌ ஒளி) ஒடுங்கு 

றது. ்‌ 





செய்த அரசகுமாரியால்‌ ஸந்தோஷமடைந்தவராகவும்‌ பின்னர்‌ உப 
தேசித்தார்‌. ஞானிகளுடைய போக்கு விசித்திரமானது. அவர்களுடைய 
பெருமையையும்‌ அவர்களுடைய செயலையும்‌ ஆழங்‌ காண்பது கடினம்‌. . 


425-434] 'சாந்தோக்கியோபநிஷத்து 27 


௭4௭ லர்‌ எரி. எ௮காண ளி 
ஏஏ ௭௭8௭௭ ॥ 3 ॥ 


னான்‌ ளான அஎ எ என எங்ன்‌ எரி 
ளாம்ரீள ஜார்‌ எவ: ராரா“ எள்‌ ரார்‌ எள: ளார்‌ எனன 
எண வின்‌ ॥ 3.3 ॥ 


ளிளா மி ஜி எண்‌ எள ச எரா எறிரு ॥ 34 ॥ 


யதாப உச்சுஷ்யந்தி வாயு-மேவாபியந்தி, வாயுர்ஹ்யேவைதான்‌ 
ஸர்வான்‌ ஸம்வ்ருங்கீத இத்‌-யதிதைவதம்‌ ॥ 3.2 ॥ 

அதாத்த்யாத்மம்‌, ப்ராணோ. வாவ ஸம்வர்க்க;) ஸ யதா ஸ்வ- 
பிதி ப்ராணமேவ வாகப்யேதி, ப்ராணஞ்சக்ஷ5:, ப்ராணஸ்ரோத்‌- 
ரம்‌, ப்ராணம்‌ மன:, ப்ராணோ ஹ்யேவைதான்‌ ஸர்வான்‌ ஸம்‌- 
வ்ருங்க்த இதி ॥ 5-3 ॥ 

தெள வா ஏதெள தீவெள எஸம்வர்க்கெள, வாயுரேவ தேவேஷ-, 
ப்ராண: ப்ராணேஷ- ॥ 3-4 ॥ 


3.2. எப்போது நீர்‌ ௬ண்டிப்‌ போகிறதோ அப்போது வாயுவில்‌ 
ஒடுங்குகிறது ; வாயுவே இவைகளையெல்லாம்‌ இழுக்கிறது. இங்ங 
னம்‌ அதிதைவதம்‌ (வெளிப்‌ பொருள்களில்‌). 

3.3. இனி அத்தியாத்மம்‌. பிராணனே ஸம்வர்க்கம்‌ (அனைத்‌ 
தையும்‌ இழுத்துக்‌ கொள்ளுங்‌ குணமுடையது.) தூங்கும்போது 
வாக்குப்‌ பிராணனிலேயே ஒடுங்குகிறது ; பிராணனிலேயே பார்வை 
யும்‌, பிராணனிலேயே கேள்வியும்‌, பிராணனிலேயே மனதும்‌) 
பிராணனே இவைகளையெல்லாம்‌ இமுக்கிறது. 

3.4. (தேவர்களிடத்தில்‌) பஞ்ச பூதங்களிடை வாயுவாகவும்‌, 
(பிராணன்களில்‌) பஞ்சேந்திரியங்களின்‌ இயக்கத்தில்‌. முக்கியப்‌ 
பிராணனாகவும்‌ உள்ள இவ்விரண்டுமே ஸம்வர்க்கங்கள்‌. 


28 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


என்‌ உளளன எளகர்‌ சாஎணார்னார்‌ எஸ்‌ எனணீ 
என்‌ ணர்‌ க ரிளணனின்‌ உ. ய 

ளா ஊன எானிஎச ளாள அஜிஸ்‌ ௭௭ம்‌ 
கண்‌ எகா ஜின்‌ னான்‌ எனின்‌ ட 
எனி எள ஒளண என்ன்‌ ளா ன 
௭ எனன ரே ளளி ஏளிளா எள்‌ ॥8- ॥ 

ஸத்யகாமோ ஹ ஜாபாலோ ஜபாலாம்‌ மாதர-மாமந்த்ரயாஞ்‌- 
சக்ரே, ப்ரஹ்மசர்யம்‌ பவதி விவத்ஸ்யாமி, கிங்‌ கோத்ரோஃஹமஸ்‌- 
மீதி ॥4.1 உ 

ஸா ஹைனமுவாச, நாஹமேதத்‌ வேத தாத யத்‌ கோத்ரஸ்‌- 
தீவமஸி, பஹ்‌-வஹஞ்‌ சரந்தீ பரிசாரிணீ யெளவனே த்வாமலபே, 
ஸாஹ-மேதந்‌-ந வேத, யத்கோத்ரஸ்‌-த்வமஸி, ஜபாலா து நாமா- 
ஹமஸ்மி, ஸத்யகாமோ நாமஸ்‌-த்வமஸி, ஸ ஸத்யகாம ஏவ 
ஜாபாலோ ப்ருவீதா இதி ॥ 4.2 ॥ 





4.1. ஸத்தியகாமன்‌ என்ற ஜாபாலன்‌ தன்‌ தாயாகிய ஜபா 

லாவையணுகி *: அம்மா, பிரம்மசாரியாக (குருகுலஞ்‌ சென்று) 
வசிக்க விரும்புகிறேன்‌ ; நான்‌ என்ன கோத்திரம்‌ ??? என்றான்‌. 
5 4.2. அவள்‌ இவனிடம்‌ சொன்னதாவது--1₹ அப்பா ! என்ன 
கோத்திரம்‌ நீ என்ற இது எனக்குத்‌ தெரியாது. என்‌ யெளனவத்‌ 
தில்‌ பல விதமான பணிகளில்‌ ஈடுபட்டிருந்தபோது உன்னைப்‌ பெற்‌ 
றேன்‌. நீ என்ன கோத்திரம்‌ என்‌ ற அதை நான்‌ தெரிந்துகொள்ள 
வில்லை. என்‌ பெயர்‌ ஜபாலா ; உன்‌ பெயர்‌ ஸத்தியகாமன்‌. அவ்‌ 
வண்ணமே ஸத்தியகாமன்‌ என்ற ஜாபாலன்‌ என்றே (குருவிடம்‌) 
சொல்வாய்‌ ?? என்றாள்‌. 





4.2. என்‌ யெளவனத்தில்‌...--! என்‌ யெளவனத்தில்‌ ன்‌ வீட்‌ 
டில்‌ அதிதிகளை ஸ்ராதித்தல்‌ முதலிய வேலைகளில்‌ ர்க அத்‌ 
கோத்திரத்தைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளாமற்‌ போனேன்‌. உன்னைக்‌ கருத்‌ 
தரித்த பின்‌ உன்‌ தகப்பனார்‌ இறந்துவிட்டார்‌. அநாதையாய்‌ விட்டேன்‌. 
அதனால்‌ உன்‌ கோத்திரம்‌ எனக்குத்‌ தெரியாது. ? (சங்கரர்‌). 


ஆ,4படக4.4] சாந்தோக்கியோபநிஷத்து 29 


௭௨ வாரதாள்‌ ஏினான்ணிஎான்‌ என்ன்‌ என்‌ 

எணானறிஎர்‌ எரர்‌ உ 8.3 ॥ 
விளா (கர்ள்‌ ஏ ளினாவிர்‌ எ கள னக 

8௭௯ எ என்ளினாணமாம்‌ எள ளா சா 8 ்‌ 
அணி எண்‌ சின்‌ வாகம்‌ சானின்‌ 98 
எலிக்‌ எளகா ஏ எாகாகாரின எனகார்‌ எ. 
ளின்‌ எனு எனகள்‌ எளி ஸி ன்‌ உ ப 

ஸ ஹ ஹாரித்ருமதங்‌ கெளதம-மேத்யோவாச ப்ரஹ்மசர்யம்‌ 
பகவதி வத்ஸ்யாம்‌-யுபேயாம்‌ பகவந்த-மிதி ॥ 4.3 ॥ 

தூஹோவாச கிங்‌ கோத்ரோனு ஸோம்யாஸீதி ; ஸ ஹோவாச௪ 
நாஹ-மேதத்‌ வேத போ யத்‌ கோத்ரோ₹ஹமஸ்மி, அப்ருச்சம்‌ மாத 
ர% ஸா மா ப்ரத்யப்ரவீத்‌ பஹ்‌-வஹஞ்‌ சரந்தீ பரிசாறிணீ யெளவனே 
த்வாமலபே, ஸாஹ-மேதந்‌ ந வேத யத்கோத்ரஸ்‌-த்வமஸி, ஜபாலா. 
து நாமாஹமஸ்மி, ஸத்யகாமோ நாம தீவமஸீதி ; ஸோ$ஹூ ஸத்ய 
காமோ ஜாபாலோ£ஸ்மி போ இதி ॥4.& ॥ 





4,3. அவன்‌ ஹாரித்ருமதர்‌ என்ற கெளதமரிடம்‌ சென்று 
பெருமை வாய்ந்த தங்களிடம்‌ பிரம்மசாரியாக வசிக்க விரும்பித்‌ 
தங்களை வந்தடைந்தேன்‌ ?? என்றான்‌. 

4-4, சித்தம்‌ அழகியோனே ! நீ எந்த கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌ $?? என்று அவனை (அவர்‌) கேட்டார்‌. 

** ஐயனே ! நான்‌ என்ன கோத்திரம்‌ என்ற இதை அறியேன்‌. 
என்‌ தாயைக்‌ கேட்டேன்‌. அவள்‌ * என்‌ யெளனவத்தில்‌ பலவித 
மான பணிகளில்‌ ஈடுபட்டிருந்தபோது உன்னைப்‌ பெற்றேன்‌. நீ 
என்ன கோத்திரம்‌ என்ற அதை நான்‌ அறியவில்லை. என்‌ பெயர்‌ 
ஜபாலா ; உன்‌ பெயர்‌ ஸத்தியகாமன்‌ ? என்று பதில்‌ கூறினாள்‌. 
ஆகையால்‌ நான்‌ ஸத்தியகாம ஜாபாலன்‌ (என்ற இதுவே என்‌ பிர 
வரம்‌) &ீயனே !?? 





4.4, ஒருவனுக்குக்‌ கோத்திரமும்‌ பிரவரமும்‌ தெரியாமற்‌: போனால்‌ 
அவன்‌ தனது ஆசாரியனுடைய கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவனாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. (ஆபஸ்தம்பர்‌.) 


30 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


என எளைளார்‌ ணன்‌ என்ற ஸினா. 


வினா என்ள எனானா என்‌ எளி எாளாஎகர்‌ 
எனனர்‌. ோனணைளகளா வினானணின்‌ எ 


சினா னன எனனை? எ ௪ எரர்‌ ளிளன 
ளா எள என ஸி ॥ 9.3 ॥ 


தஹோவாச நைத-தப்ராஹ்மணோ விவக்து-மர்ஹதி, ஸமிதஃ 
ஸோம்யாஹரோபத்வா நேஷ்யே, ந ஸத்யா-தகா இதி, தமுபநீய 
கீருமானா-மபலானாஞ்‌ சது: மதானாம்‌ நிராகீருத்யோவா-சேமா: 
ஸோம்யானுஸம்வ்ரஜேதி, தா அபிப்ரஸ்த்தாபயன்‌-னுவாச, நா- 
ஸஹஸ்ரேணாவர்த்தேயேதி, ஸ ஹ வர்ஷகணம்‌ ப்ரோவாஸ, தா 
யதா ஸஹஸ்ர ஸம்பேது: ॥ 4.5 ॥ 





4.5. (அவர்‌) அவனை நோக்கிக்‌ கூறியதாவது :-- (உண்‌ 
மையை) இங்ஙனம்‌ தெளிவுபடக்‌ கூறுபவனைப்‌ பிராம்மணனல்ல 
என்று சொல்வது தகுதியன்று. சித்தம்‌ அழகியோனே ! 
ஸமித்தைக்‌ கொண்டு வா. உனக்கு உபநயனம்‌ செய்விக்கிறேன்‌. 
நீ ஸத்தியத்தினின்று விலகவில்லை. ?? அவனுக்கு உபநயனம்‌ செய்‌ 
வித்தபின்‌, இளைத்தும்‌ பலங்குன்றியும்‌ இருந்த நானூறு பசுக்களைப்‌ 
பொருக்கி, ** ஸோம்யா இவைகளின்‌ பின்‌ செல்வாய்‌ ?? என்றார்‌. 

, அவற்றை ஓட்டிக்கொண்டு கிளம்புகையில்‌ :: (இக்கூட்டம்‌) 
ஆயிரமாகாமல்‌ திரும்பேன்‌ ?? என்றான்‌. எப்போது (அக்கூட்டம்‌) 
ஆயிரமாயிற்றோ அப்போது அவன்‌ பல வருஷங்கள்‌ வெளியே 
வசித்தவனாயினான்‌. 





4.5. “பிராம்மண குலத்தின்‌ முக்கிய தர்மமாகிய ஸத்தியத்தினின்று 
விலகாமல்‌ உள்ளதை உள்ளபடி கூறியதால்‌ உன்னை ஏற்று உனக்கு உப 
நயனம்‌ செய்விக்கிறேன்‌ ? என்று குரு கூறினார்‌. 

மாடூ மேய்த்தலால்‌ ஞானோதயம்‌ எப்படி ஏற்படும்‌ எனின்‌, எந்தத்‌ 
தொழிலாயினும்‌ முழு மனத்துடன்‌ செய்யப்பட்டால்‌ அது உள்ளத்தைப்‌ 
பக்குவப்படுத்தும்‌, தொழில்‌ எது என்பது முக்கியமல்ல, எப்படிச்‌ செய்யப்‌ 
படுகிறதென்பது தான்‌ முக்கியம்‌. மனம்‌ பக்குவமடைந்த போது ஞானோ 
தயம்‌ தானே உண்டாகும்‌. அந்நிலையில்‌ வானும்‌ மண்ணும்‌, ஒளியும்‌ வெளி 
யும்‌, மலையும்‌ நதியும்‌, ஒவ்வொன்றும்‌ உபகுருவாய்‌ நின்று பேசாமல்‌ பேசி 
ஞானத்தைப்‌ புகட்டும்‌. - இதற்கு ஸத்தியகாமனுடைய கதை அத்தாட்சி. 


445-492] சாந்தோக்கியோபநிஷத்து 31 


ளா ' எளச்ஒக்‌ எனா எனனை 3 ஸ்‌ 
௭௭ வள்‌ 8 ஈ்னா௭ ॥ %.] ॥ 

எனி எ னன எர ஸ்‌ ஏ காணாாினன்‌ 
என்ன வீன்‌ € ஈன்‌ எனா கிஎ * ண்‌ எனா௭ ॥$2॥ 


ப்ராப ஹாசார்யகுலம்‌ தமாசார்யோஃப்ப்யுவாத ஸத்யகாம 
3 இதி, பகவ இதி ஹ ப்ரதிய--ம்ராவ ॥ 9.1 ॥ ்‌ 

ப்ரஹ்மவிதிவ வை ஸோம்ய பாஸி, கோ நு த்வானுமமாஸே- 
த்யன்யே மனுஷ்யேப்ப்ய இதி ஹ ப்ரதிஜஜ்ஞே, பகவான்ஸ்த்வேவ 
மே காமே ப்ரூயாத்‌ ॥ 9.2 ॥ 

9,1. (பின்‌ ஸத்தியகாமன்‌) குருகுலத்துக்கு மீண்டும்‌ வந்து 
சேர்ந்தான்‌. குரு ** ஸத்தியகாமா !?? என்று (அன்புடன்‌ கூவி) 
அழைக்க (: வீயனே !?? என்று மறு மொழி கூறுபவனாய்‌ அணுகி 
னான்‌. 

9.2. *:ஸோம்யா! நீ பிரம்மத்தை யறிந்தவன்‌ போல்‌ 
விளங்குகின்றாய்‌. உனக்கு உபதேசித்தது யார்‌ ₹?? என்றார்‌. 





பசுக்‌ கூட்டம்‌ ஆயிரம்‌ ஆனபின்‌ குரு குலத்துக்குத்‌ திரும்பும்போது 
ஒரு நாள்‌ அவன்‌ கூட்டத்திலிருந்த ரிஷபம்‌ நான்கு திசைகளும்‌ நான்கு 
கலைகளாகப்‌ பிரம்மத்தின்‌ ஒரு கால்‌ பங்கு என்றும்‌ அதற்குப்‌ பிரகாசவான்‌ 
எனப்‌ பெயர்‌ என்றும்‌ உபதேசித்தது. மறுநாள்‌ மாலையில்‌ ஸத்தியகாமன்‌ 
அக்கினியை மூட்டி அதன்‌ முன்‌ கிழக்கு நோக்கி உட்கார்ந்த போது அக்கினி 
தேவன்‌ பேசுவதுபோலிருந்தது. வானும்‌ மண்ணும்‌ அந்த நிஷபமும்‌ 
ஸமுத்திரமும்‌ நான்கு கலைகளாகப்‌ பிரம்மத்தின்‌ ஒரு கால்‌ பங்கு என்றும்‌ 
அதற்கு அனந்தவான்‌ எனப்‌ பெயர்‌ என்றும்‌ அக்கினி உபதேசித்தது. 
அடுத்த நாள்‌ மாலையில்‌ அதே மாதிரி ஒரு ஹம்ஸம்‌ அவனிடம்‌ பறந்து 
வந்து பேசுவது போலிருந்தது. அந்த ஹம்ஸம்‌ சூரியதேவனே. அக்கினி 
யும்‌, சூரியனும்‌, சந்திரனும்‌, மின்னலும்‌ நான்கு கலைகளாகப்‌ பிரம்மத்தின்‌ 
ஒரு கால்‌ பங்கு என்றும்‌ அதற்கு ஜோதிஷ்மான்‌ எனப்‌ பெயர்‌ என்றும்‌ 
ஹம்ஸம்‌ உபதேசித்தது. நாலாவது நாள்‌ மாலை நீர்க்கோழி ஒன்று அவ 
னிடம்‌ வந்து பிராணனும்‌, கண்ணும்‌, சுரோத்திரமும்‌, மனமும்‌ நான்கு 
கலைகளாகப்‌ பிரம்மத்தின்‌ ஒரு கால்‌ பங்கு என்றும்‌ அதற்கு ஆயதனவான்‌ 
எனப்‌ பெயர்‌ என்றும்‌ உபதேசித்தது. 

9.2. நீ பிரம்மத்தை யறிந்தவன்போல்‌ விளங்குகின்றாம்‌ -- 
.... (ப்ரஸன்‌-னேந்த்ரிய: ப்ரஹஸித-வதனம்௪ நிஸ்சிந்த: க்ருதார்த்தோ 
ப்ரஹ்மவித்‌ பவதி) இந்திரியங்களில்‌ தெளிவுடையவனாகவும்‌, சிரித்த முக 


32 உபநிஷத்ஸாரம்‌ "  [சாந்தோக்கியோப. 


௭௭ ச எ எஷன்ன சோனாலி ன (எள 
ள்‌ எனின்‌ என்‌ ஊளினானள உள ௭ விஎமி!எ 
வினரிரன்‌ ॥$.3 ॥ 

அணிஎகி எ உறைகளை: எனனை ௭௭% என- 
அணை என ௭ அணண்சாளியகால எ 8 

ஸ்ருதஷஹ்யேவ மே பசவத்த்ருமேப்ப்ய ஆசார்யாத்தீயேவ 
வித்யா விதிதா ஸாதிஷ்ட்டம்‌ ப்ராபயதீதி, தஸ்மை ஹைத-தேவோ- 
வாசாத்ர ஹ ந கிஞ்சன வீயாயேதி, வீயாயேதி ॥ 9.3॥ 

உபகோஸலோ ஹ வை காமலாயன: ஸத்யகாமே ஜாபாலே 
ப்ரஹ்மசர்யமுவாஸ, தஸ்ய ஹ த்வாதாவர்ஷாண்‌-யக்னீன்‌ 





(உபதேசித்தவர்கள்‌) மனிதர்களினின்றும்‌ வேறு. தேவரீரே 
எனக்கு என்‌ ஆகை தீர உபதேசித்தருளுதல்‌ வேண்டும்‌ ”? என்று 
மறுமொழி பகர்ந்தான்‌. 

9.3. தேவரீரைப்‌ போன்றவர்களிடமிருந்து நான்‌ கேட்டுள்ள 
தாவது, ஆசாரியனிடமிருந்து அறிந்த வித்தையே சிறந்த பயன்‌ 
தருவதாகும்‌ என்பதே. (குரு) அவனுக்கு (அவன்‌ ஏற்கெனவே 
தேவதைகளின்‌ கடாக்ஷத்தால்‌ உணர்ந்திருந்த) அதே வித்தையை 
(மீண்டுந்‌ தெளிவுறக்‌) கொஞ்சங்கூட விடாமல்‌ உபதேசித்தார்‌. 
கொஞ்சங்கூட விடாமல்‌ (உபதேசித்தார்‌). 

10.1. (பின்னர்‌) காமலரின்‌ புத்திரனான உபகோஸலன்‌ 
ஜாபால ஸத்தியகாமரிடம்‌ (சிஷ்யனாகி) பிரம்மசரியமனுஷ்டித்‌ 
தான்‌. அவருடைய (வேள்வி) அக்கினிகளைப்‌ பனிரண்டு வருஷங்‌ 
கள்‌ போற்றி வந்தான்‌. அவர்‌ (ஸத்தியகாமர்‌, உபகோஸலன்‌ நீங்க 





முடையனாகவும்‌, கவலையற்றவனாகவும்‌, திருப்தியுற்றவனாகவும்‌ பிரம்மத்தை 
யறிந்தவன்‌ இருப்பான்‌. இந்த லக்ஷணங்களை அவனிடங்‌ கண்டதால்‌ குரு 
இங்ஙனம்‌ கூறினார்‌. (சங்கரர்‌). 

ச 9.2. தேவரீரே எனக்கு ஆசைதீர உபதேசித்தருளுதல்‌ வேண்‌ 
டும்‌--* தங்களைக்‌ குருவாயடைந்த நான்‌ வேறொரு மனிதரையும்‌ குருவாய்‌ 
நாடவில்லை. தெய்வீகமாகவும்‌ மறைமுகமாகவும்‌ நான்‌ பெற்ற ஞானத்தை 
யும்‌ பெரிதாய்க்‌ கருதவில்லை. தாங்களே நேராக உபதேசித்தால்‌ தான்‌ என்‌ 
ஆசை தீரும்‌. ஞானம்‌ பயன்‌ தருவதாகும்‌! என்று கூறினான்‌. குருவும்‌ 
ஸந்தோஷமாய்‌ உபதேசித்தார்‌. 


4,9,3-4,10.3] சாந்தோக்கியோபநிஷத்து 33 


ணாள: என எனவோ உவிஎ எ என்ற்‌ 
॥ 10.1 ॥ 
ள்‌ ளன எளி எனளான்‌ காளி எகா ஏ 
சா னா எஷலிள்‌ என்னா என என்‌ எாரினிஎ 
ஊார்எ ॥ 10.3 ॥ 
எ உனை என்டு இ எாசிளளினஎ எர - 
சள சே சானின்‌ எ எ ௭: ஸு ரண ஏன 
கண என்னா னர: எனா எரனாவிரள்‌ யி0.3 
பரிசசார, ஸ ஹ ஸ்மான்யா-னந்தேவாஸின: ஸமாவர்த்தய* ஸ்த€ 
_ஹஸ்மைவ ந ஸமாவர்த்தயதி ॥ 10.1 ॥ 
தஞ்‌ ஜாயோவாச௪, தப்தோ ப்ரஹ்மசாரீ குமல-மகீனீன்‌ பரி 
சசாரீன்‌, மா தவாக்னய: பரிப்ரவோசம்‌, ப்ரப்ரூஹ்யஸ்மா இதி, 
தஸ்மை ஹாப்ரோச்யைவ ப்ரவாஸாஞ்சக்ரே ॥ 10.2 ॥ 

.  ஸ ஹ வ்யாதினானமிதுந்‌ ததீரே; தமாசார்யஜாயோவாச, 
ப்ரஹ்மசாரிந்‌-நமான கிந்‌ நு நால்னாஸீதி ; ஸஹோவாச பஹவ இமே 
அஸ்மின்‌ புருஷே காமா நானாத்யயா வ்யாதிபி: ப்ரதிபூர்ணோஸ்மி, 
நாமிஷ்யாமீதி ॥ 10.3 ॥ 





லாக) மற்ற சிஷ்யர்களுக்கு (அத்தியயனத்தைப்‌ பூர்த்தியாக்கி) 
ஸமாவர்த்தனம்‌ செய்வித்தார்‌. அவனுக்கு (உபகோஸலனுக்கு) 
மட்டும்‌ ஸமாவர்த்தனம்‌ செய்யவில்லை. . 

10.2. . அவரிடம்‌ (ஸத்தியகாமரிடம்‌) அவர்‌ மனைவி *' இந்தப்‌ 
பிரம்மசாரி தவஞ்செய்து செவ்வையாக அக்கினிகளைப்‌ போற்றி 
வந்திருக்கிறான்‌. (நீர்‌ அவனுக்குபதேசித்து ஸமாவர்த்தனம்‌ 
செய்யவில்லையென்று) ௮க்கினிகள்‌ உங்களை வெறுக்காமலிருக்கும்‌ 
பொருட்டு இவனுக்கு நீர்‌ உபதேசித்தல்‌ வேண்டும்‌!” என்து 
கூறினாள்‌. (மனைவி அங்ஙனங்‌ கூறியும்‌) அவனுக்கு உபதேசம்‌ 
ஒன்றுஞ்‌ செய்யாமலேயே அவர்‌ வெளிச்‌ சென்று விட்டார்‌. 

10.3. அவனோ (மனோ) வியாதியால்‌ சாப்பாடு வேண்டா 
மென்றிருக்கலானான்‌. அவனை நோக்கி குருபத்தினி **சிஷ்யா। 
சாப்பிடு; ஏன்‌ சாப்பிடாமலிருக்கிறாய்‌ $?? என்றாள்‌. அவன்‌, 

1744-3 


34 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. : 


அள ஏன: என எனி எனால்‌ னல்‌ எ: எசினாலி- 
னான்‌ ஈம்‌ என்‌ எல ॥ 104 ॥ | ப 
றா என ஸ்‌ ண்‌ ணின்‌ எ வொ ளாம்‌ 
எண்‌ ல்‌ ஏன்‌ ௭ எனின்‌  எல்ஜள 
ஸ்‌ ௭ எ ன்‌ எள எ ளார்‌ எ என்‌ எலன்‌ 
வி 1105 ம 
அத ஹாக்னய: ஸமூதிரே தப்தோ ப்ரஹ்மசாரீ குமலந்‌ ந: 
பர்யசாரீத்‌-தந்தாஸ்மை ப்ரப்ரவாமேதி தஸ்மை ஹோசு: ॥ 10.4 ॥ 
ப்ராணோ ப்ரஹ்ம, கம்‌ ப்ரஹ்ம, க்கம்‌ ப்ரஹ்மேதி, ஸ ஹோவா௪ 
விஜானாம்யஹம்‌ யத்‌ ப்ராணோ ப்ரஹ்ம, *க'ஞ்ச து 'க்க'ஞ்‌ ௪ ந 
விஜானாமீதி, தேஹோசுர்‌-யத்வாவ கம்‌ ததேவ க்கம்‌ யதேவ க்கம்‌ 
ததேவ கமிதி, ப்ராணஞ்‌ ௪ ஹாஸ்மை ததாகாலஞ்‌ சோசு: ॥10 ॥ 





₹: (அம்மா!) இவ்வுடல்‌ கொண்ட இவனிடத்தில்‌ (பூர்த்தியாகாத) 
பல ஆசைகள்‌ பலவாருய்க்‌ குழம்பிக்‌ கொண்டிருக்கின்றன. மனோ 
வியாதியால்‌ முற்றும்‌ பீடிக்கப்பட்டவனாயிருக்கிறேன்‌. (தனால்‌ 
தான்‌) நான்‌ சாப்பிடவில்லை ?? என்றான்‌. 

10.4. பின்‌ மூன்று) அக்கினிகளும்‌ ** இந்தப்‌ பிரம்மசாரி 
தவஞ்‌ செய்து செவ்வகையாக நம்மைப்‌ போற்றி வந்திருக்கிறான்‌. 
அந்தோ 1 நாம்‌ அவனுக்கு உபதேசிப்போம்‌ ?? என்று தமக்குள்‌' 
சொல்லிக்‌ கொண்டன. (அவ்வாறே) அவனுக்கு உபதேசித்தன. 

105. ₹* பிராணன்‌ பிரம்மம்‌, . க-பிரம்மம்‌, க்க-பிரம்மம்‌ ?? 
(என்று உபதேசித்தன). (“பிராணன்‌ பிரம்மம்‌ என்பதை உணர்ந்து 
கொண்டேன்‌. க-க்க-என்ற இவற்றை நான்‌ உணரவில்லை.?? 
என்றான்‌ அவன்‌. ** எது (விஷயசுகம்‌) க-வால்‌ குறிக்கப்படுமோ 
அதுவே-க்க (இருதயத்திலுள்ள ஆகாசம்‌) ; எ.து-க்கவால்‌ குறிக்கப்‌ 
படுமோ, அதுவே-௧:? என்று இங்ஙனம்‌ பிராணனைப்பற்றியும்‌ 
(அது நிலைபெறும்‌ இருதய) ஆகாசத்தைப்‌ பற்றியும்‌ அவை 
அவனுக்கு உபதேசித்தன. 





10.5... க-பிரம்மம்‌, க்க-பிரம்மம்‌---£௧" எனும்‌ அக்ஷரம்‌ சுகத்தையும்‌ 
க்க? எனும்‌ அக்ஷரம்‌ ஆகாசத்தையும்‌ குறிக்கும்‌. சுகம்‌ ஆதியும்‌ அந்தமும்‌ 
உடையது ; ஆகாசம்‌ அசேதனம்‌. அப்படியிருக்க இவை எப்படி பிரம்ம 


4,10,4-4,14.2] சாந்தோக்கியோபநிஷத்து 35 


8 இனணனைகோ வின கானா எ 
என்ஷ எ சான்‌ எனினாளான எனா எனா ள்‌ 
க3 ௭௪ ॥ 18.1 ॥ டதத 

எள வள 8 ள்ள என்கி ௭ ஸின்‌ எ ஏர்‌ 
என்‌ னீ ஷ ணாள ஸ்‌ ஏ எனன்னாஜி ஒனிஸுஎ 

தே ஹோசு-ர௬ுபகோஸலைஷா ஸோம்ய தேஸ்மத்வித்யாத்ம- 
வித்யா சாசார்யஸ்‌து தே கதிம்‌ வக்தேத்‌-யாஜகாம ஹாஸ்யாசார்‌- 
யஸ்‌-தமா சார்யோஃப்ப்யுவாதோபகோஸல (3) இதி ॥ 14.1 ॥ 

பகவ இதி ஹ ப்ரதிய-ம்ராவ, ப்ரஹ்மவித இவ ஸோம்ய தே 
முகம்‌ பாதி, கோ நு த்வானுமமாஸேதி, கோநு மானுமிஷ்யாத்‌ போ 





14,1. ₹: உபகோஸலா ! கித்தம்‌ அழகியோனே ! எங்களைப்‌ 
பற்றிய (அக்கினி) வித்தையும்‌, ஆத்ம வித்தையும்‌ உனக்கு 
(இங்ஙனம்‌ எங்களால்‌ கூறப்பட்டது). ஆசாரியர்‌ உனக்கு 
மார்க்கத்தை உபதேசிப்பவராவார்‌ ?? என்று அவை (அக்கினிகள்‌) 

ஆசாரியருந்‌ திரும்பி வந்தார்‌. அவனை நோக்கி *உபகோஸலா!? 
என்று அழைத்தார்‌. - 

14.2. ஐயனே ?? என்று பதிலளித்து அவன்‌ நின்றான்‌. 
( ஸோம்யா ! பிரம்மஞானியின்‌ முகத்தைப்‌ போல்‌ உன்‌ முகம்‌ 
பிரகாசிக்கிறதே ! உனக்கு யார்‌ உபதேசித்தது ₹?? என்றார்‌. 





மாகும்‌ என்பது சிஷ்யனுடைய சந்தேகம்‌. இதற்கு அக்கினிகள்‌ கூறிய 
பதில்‌ என்னவென்றால்‌ :* இங்கு உபதேசிக்கப்பட்ட சுகம்‌ விஷய சுகமன்று, 
இருதய குகையில்‌ விளங்கும்‌ ஆன்ம சுகம்‌, அதுவே அழியாத பிரம்மம்‌. ?? 
இரண்டாவதாக உபதேசிக்கப்பட்ட ஆகாசமும்‌ அசேதனமான ஆகாச 
மன்று, ஆனந்தமயமான சிதாகாசம்‌. ஆகையால்‌ க என்றது க்க; க்க 
என்றது க என உபதேசிக்கப்பட்டது. 

ஓ. (கோஹ்யே-வான்யாத்‌ க: ப்ராண்யாத்‌ யதேஷ ஆகாம ஆனந்தோ 
ந ஸ்யாத்‌) இந்த ஆனந்தம்‌ ஆகாசத்திலில்லாமலிருந்தால்‌ அபானனாலோ 
பிராணனாலோ எச்செயலை ஒருவன்‌ செய்வான்‌ ? (தை. 2.2). 

கண்டம்‌” 11-13. கார்ஹபத்யாக்கினி, தக்ஷிணாக்கினி, ஆஹவனீ 
யாக்கினி மூன்றும்‌ பின்னர்‌ தனித்தனியாகச்‌ சூரியனிலும்‌, சந்திரனிலும்‌ 
மின்னலிலும்‌ உபாசனையை உபதேசித்து அடங்கின. 

14.8.--பி, சூ. 4,113, 


36 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப 


எண ணீ எனி சஎனாணா எளிளாளி னை $ (6 ஏ னி 
க எனி என்‌ ॥ 193 

எனிரஎ € என்ன்‌ கிணாளஎ (௬௫ ளான என்னம்‌ 
ஏ எ எண்‌ எனா ரகா சோர்‌ எ கன௭ ஸ்ட்‌. 
எ[$ ளார்‌ ன்‌ எ கன௭ என்‌ எனி உ ணளன்‌ என்‌ 
ன்ன ॥79.3 ॥ 


இதி-ஹாபேவ நிஹ்னுத இமே நூன-மீத்ருமா அன்யாத்ருமா இதீ- 
ஹாக்னீ-னப்ப்யூதே, கிந்‌ நு ஸோம்ய கில தே;வோசன்னிதி ॥ 14.,2॥ 


இதமிதி ஹ ப்ரதிஜஜ்ஞே லோகான்‌ -வாவ கில ஸோம்ய தே 
ஈவோசன்‌-னஹம்‌ து தே தத்‌ வக்ஷ்யாமி யதா புஷ்கரபலாம ஆபோ 
ந ம்லிஷ்யத ஏவமேவம்‌ விதி பாபங்‌ கர்ம ந ல்லிஷ்யத இத்‌, 
ப்ரவீது மே பகவானிதி, தஸ்மை ஹோவாச ॥ 14.3 ॥ 





6 எனக்கு யார்‌ உபதேசிப்பார்கள்‌ ? ஐயனே |? என்று 
(நடந்ததை அடக்கத்தால்‌) மறைப்பவன்‌ போல்‌ கூறி மேலும்‌ . 
* இப்போது இவ்வண்ணம்‌ (அடங்கி) இருக்கும்‌ இவ்வக்கினிகள்‌ 
முன்‌ வேறுவிதமாக இருந்தன, ?? என்று (அவை உபதேசித்தன 
என்று குறிப்பதுபோல்‌) ௮க்கினிகளைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 

** இவ்வக்கினிகள்‌ என்ன உபதேசித்தன ??? என்று கேட்டார்‌. 

14.3. இது?” என்று பதிலளித்தான்‌. . 

அவை உலகங்களைப்‌ பற்றியே கூறியிருக்கின்றன. . எங்‌ 
ஙனம்‌ தாமரையிலையில்‌ தண்ணீர்‌ ஓட்டாதோ அங்ஙனம்‌ எந்த 
ஞானத்தை உணர்ந்தவனிடம்‌ பாவச்‌, செயல்‌ ஓட்டாதோ அதை 
நான்‌ உனக்கு உபதேசிக்கிறேன்‌ ?? என்றார்‌. ்‌ 

“: வயனே, உபதேசித்தருளும்‌ ?? என்றான்‌. (அவ்வண்ணம்‌) 
அவனுக்கு உபதேசித்தார்‌. 


4,14,2-4,15.1] சாந்தோக்கியோபநிஷத்து . 37 


எ மன்ஸீரிர நண ண ரூ எனின்‌ ன்னன்கபு௭- 
அணி எங்ளிஸ்‌ எ ரன என்ன 
ரர்‌ ॥15.] ॥ ம 


அள ௭௫ அினரினணாள்‌ ஒன்னே எரி ௭ எரிஎஸிஎரிஎ- 
ஸ்ஸ்‌ ட எணணினாளள: எ னேனை என்‌ ஊனி 


ய ஏஷோ₹க்ஷிணி புருஷோ தீரும்யத ஏஷ ஆத்மேதி ஹோவா- 
சைத-தம்ருத-மபய-மேதத்‌-ப்ரஹ்மேதி தத்யப்‌-யஸ்மின்‌ ஸர்ப்பிர்‌- 
வோதகம்‌ வா ஸிஞ்சந்தி வர்த்மனா ஏவ கச்சதி ॥ 15. 1 ॥ 


அத யது சைவாஸ்மின்‌ ரவ்யங்‌ குர்வந்தி யதி ௪ நார்ச்சிஷ- 
மேவாபிஸம்பவந்தி ॥ தத்புருஷோ:மானவ : ஸ ஏனான்‌ ப்ரஹ்ம 


75.1, (கண்ணினுள்‌ ஒளியாகவும்‌ ஸாக்ஷியாகவும்‌) எந்தப்‌ 
புருஷன்‌ விளங்குகிறானோ அவனே ஆத்மா. அவ்வாத்மா மரண 
மற்றது ; (அதனால்‌) பயமற்றது; அதுவே பிரம்மம்‌. இதனுள்‌ 
(கண்ணினுள்‌) நெய்யையோ நீரையோ விட்டால்‌ பக்கத்தில்‌ 
வழிந்து ஓடிப்போகிறது. (அதுபோல்‌ எதுவும்‌ ஆத்மாவைப்‌ 
பற்றாது என்பதை அது சூசிப்பிக்கிறது.) 

15.5. (இங்ஙனம்‌ அறிந்த பிரம்மஞானி உடலை நீத்த பின்‌) 
அவனுக்குப்‌ பிரேதக்கிரியைகள்‌ செய்தாலுஞ்‌ செய்யாவிட்டாலும்‌ 
- ஓளி நிறைந்த கதியையே (அர்ச்சிஸ்‌ மார்க்கத்தையே) யடைகிறான்‌. 
(அங்கு) ஒரு அமானுஷ்யமான புருஷன்‌ உளன்‌. அந்தப்‌ புருஷன்‌ 

15.1. இது *அக்ஷிவித்தை? எனப்படும்‌. ்‌ 

ஓ. (சக்ஷுஷம்‌-சக்ஷ£:) கண்ணுக்குக்‌ கண்ணாயுள்ளவன்‌ எவனோ 
(கேன. 1-2) அவனே பிரம்மம்‌. (நேதம்‌ யதித-முபாஸதே) இதுதான்‌ பிரம்‌ 
மம்‌ என்று எதை உபாசிக்கிறார்களோ அது அன்று. (கேன. 1. 7) 

எவ்வாறு எங்கும்‌ நிறைந்த ஆகாயம்‌ ஸூக்ஷ்மத்தன்மையால்‌ களங்க 
மடைவதில்லையோ அவ்வாறே ஆத்மாவானது உடலில்‌ எங்கும்‌ நிறைந்‌ 





துறையினும்‌ களங்கமடைவதில்லை. (கீ. 13. 32) 
15.5. (ந வர்த்ததே கர்மணா நோ கனீயான்‌) அவனுக்குக்‌ கர்மத்தால்‌ 
ஏற்றமோ தாழ்வோ இல்லை. (்ரு. 4. 4. 23) 


ஓ.--4.8. 24; பி.சூ. 4. 3. 6; மு.1. 2. 6. 
இங்கு கூறியது அனாவிருத்தி என்ற கிரமமுக்தி. இதனால்‌ ஸத்தியலோ 
கம்‌ பெறப்படுகிறது. உயர்ந்த ஞான நிஷ்டர்களுக்கோ வெனின்‌ போக்குவர 
வில்லாத 'ஸத்யோமுக்தி”. (ந தஸ்ய ப்ராணா உத்க்ராமந்தி) அவர்களுடைய 


38 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 
எனாள ஜின ஸின்‌ எஸ்‌ ளனர்‌ எனின்‌ 
என்னி ॥ 18.53 ॥ 

॥ என்‌ எஷினொச ॥ 


॥ னான: ॥ 
ள்‌ ஈவில்‌ ௭௫ல்‌ ஏ 96 ல்ஙநண உங 
எஎன்‌ எரி என விர இர ॥ 1.1 ॥ 
கமயத்‌-யேஷ தேவபதோ ப்ரஹ்மபத ஏதேன ப்ரதிபத்யமானா இமம்‌ 
மானவ-மாவர்த்தம்‌ நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே ॥ 15. 5 ॥ 
॥ இதி சதுர்த்தோ;த்தயாய : ॥ 
॥ பஞ்சமோ$த்தீயாய: ॥ 
ஓம்‌ யோ ஹ வை ஜ்யேஷ்ட்டஞ்ச மரேஷ்ட்டஞ்சு வேத, ஜ்யே 
ஷ்ட்டம்ச ஹ வை ம்ரேஷ்ட்டம்௪ பவதி, ப்ராணோ வாவ ஜ்யேஷ்ட்ட 
ம்௪ ல்ரேஷ்ட்டம்௪ ॥ 1. 1 ॥ ்‌ 





இவனைப்‌ பிரம்மத்தினிடஞ்‌ சேர்ப்பிக்கிறான்‌. இது தேவமார்க்கம்‌, 
பிரம்மமார்க்கம்‌. இவ்வழியடைந்தவர்‌ இந்த மனுவின்‌ சிருஷ்டி 
யாகிய சுழலில்‌ மீண்டும்‌ வருவதில்லை, மீண்டும்‌ வருவதில்லை. 
நாலாவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 
வந்தாவது அத்தியாயம்‌ 


த 1.1 மூத்ததையுஞ்‌ சிறந்ததையுஞ்‌ எவன்‌ அறிகிரானோ அவன்‌ 
மூத்தவனாகவுஞ்‌ சிறந்தவனாகவும்‌ ஆவான்‌. (அங்ஙனம்‌) மூத்த 
துஞ்‌ சிறந்ததும்‌ பிராணன்‌ (என அறியவேண்டும்‌). 
பிராணன்‌ போவதில்லை. எங்கும்‌ நிறைந்த பிரம்மத்தில்‌ அவர்கள்‌ லயிக்‌ 
கின்றனர்‌. (ப்ரஹ்மைவ ஸன்‌ ப்ரஹ்மாப்யேதி), 

ஓ. (ஸதாத்மனி ப்ரஹ்மணி திஷ்ட்டதோ முனே: பூர்ணாத்வயானந்த- 
மயாத்மனா ஸதா | ந தே-காலாத்‌-யுசித ப்ரதீக்ஷா த்வங்‌-மாம்ஸ-விட்பிண்ட 
விஸர்‌ ஜனாய || ) எப்போதும்‌ பிரம்மத்திடம்‌ இரண்டற நிலைபெற்றுப்‌ பரி 
பூரணமான ஆத்மானந்தத்தில்‌ திகழும்‌ முனிவனுக்கு தோலும்‌ மாம்ஸமும்‌ 
மலமும்‌ நிறைந்த இந்தப்‌ பிண்டத்தை விடுவதற்கு உசிதமான காலத்‌ 
ச றன்‌ எதிர்பார்ப்பதென்பது கிடையாது. (விவேக சூடா 
மணி--சங்‌. 





415.5-5.24] சாந்தோகீகியோபநிஷத்து 39 * 


எ எனன (௫ என்‌ என்னின்‌ வீ எனன 
ண்ண: ஐனாகளி சரித: எள்‌ கண்‌ 6 
என்‌ னன்‌ ஈன்‌ பட. 

எனனை ளளன்‌ ரின்‌ ொகாளிஎனி 


ஏஎம்ுஷுகாள வாடி எாணரிவிள னன என்னே 
களாளிள்‌ ॥உு.3ட. 


ஸ ஹோவாச கிம்‌ மே வாஸோ பவிஷ்யதீத்‌-யாப இதி ஹோ 
சுஸ்‌-தஸ்மாத்வா ஏததமிஷ்யந்த: புரஸ்தாச்சோபரிஷ்டாச்சாத்பி: 
பரிதததி லம்புகோ ஹ வாஸோ பவத்‌-யநக்னோ ஹ பவதி॥ 2. 2 

தத்தைதத்‌ ஸத்யகாமோ ஜாபாலோ, கோம்ருதயே வையாக்கர- 
பத்யாயோக்த்வோவாச, யத்யப்யேனசீ-சுஷ்காய ஸ்த்தாணவே ப்ரூ 
யாஜ்‌-ஜாயேரன்‌-னேவாஸ்மின்‌ மாகா: ப்ரரோஹேயு: பலாராநீதி 

॥2. 3॥ 
்‌... 2.2 எனக்கு எது ஆடை? என்று அது (பிராணன்‌) கேட்டது. 
தண்ணீர்‌ ?? என்று அவை (இந்திரிய சக்திகள்‌) பதிலளித்தன. 
ஆகையால்‌ சாப்பிடுவதற்கு முன்னும்‌ பின்னும்‌ (அன்ன ரூபியர்ன 
பிராணனை) ஆடையால்‌ மூடுவதுபோல்‌ தண்ணீரால்‌ மூடுகின்ற 
னர்‌. அதனால்‌ பிராணன்‌ ஆடையுடையது போலும்‌ ஆடைக்‌. 
குறைவு நீங்கியது போலும்‌ ஆகின்றது. 

2.3 இதை ஜாபால ஸத்யகாமர்‌ வியாக்கிரபாதருடைய குமார 
னான கோசுருதிக்கு உபதேசித்து *: இதைக்‌ காய்ந்து போன 
கட்டையிடம்‌ சொன்னால்‌ கூட அதில்‌ கிளைகள்‌ முளைத்து இலைகள்‌ 
தளிர்க்கும்‌ ?? என்று கூறினார்‌. 





2.2 சாப்பிடுவதற்கு முன்னும்‌ பின்னும்‌--சாப்பிடுவதற்கு முன்‌ 
(ம்ருதோபஸ்தரணமஸி) அமிருதத்துக்கு ஆதாரமாக இரு என்றும்‌ 
சாப்பிட்டபின்‌ (அம்ருதாபிதானமஸி) அமிருதத்துக்கு மூடியாயிரு என்‌ 
றும்‌ சொல்லிச்‌ சிறிது நீர்‌ உட்கொள்ளப்படுகிறது. 

பி. சூ. 3. 3. 18, 

2.3 இதைக்‌ காய்ந்த கட்டையிடம்‌ சொன்னால்‌ கூட--இங்கு 
கூறியது பிராண வித்தை எனப்படும்‌. உண்மைக்கு உயிர்‌ உண்டு, சக்தி 
உண்டு என்பதை இது எவ்வளவு அழகாக எடுத்துக்‌ காட்டுகிறது. உலர்ந்த 


40 உப நிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


2: சோனா என்னர்ரான ௭௭ எளி 
அன்ன களான ரின்‌ 6 எ வள்‌ ம3.] ॥ 
ஊன எளிண ளா எனின்‌ எ௭எ எள்‌ ஊன 
எனா னன்ன வீன்‌ எள ரான என்‌ என எளி$ாஎன 
னன எ னாஎள்ளா 3 வள ளை எ ளின்‌ ॥3 ॥ 
ம்வேதகேதுர்‌-ஹாருணேய: பஞ்சாலானா₹ஸமிதி-மேயாய, 
தஹ ப்ரவாஹணோ ஜைவலி-ர௬ுவாச, குமாரானு த்வாமிஷத்‌ பிதேத்‌- 
யனு ஹிபகவ இதி ॥3. 1॥ 
வேத்த யதிதோ5தி ப்ரஜா: ப்ரயந்தீதி, ந பகவ இதி; வேத்த: 
யதா புனராவர்த்தந்த இதி, ந பகவ இதி; வேத்த பதோர்‌ 
தேவயானஸ்ய பித்ருயாணஸ்ய ௪ வ்யாவர்த்தனா (3) இதி, ந பகவ 
இதி ॥3. 2॥ 





3.1. அருணரின்‌ பேரனான சுவேதகேது பஞ்சால்‌ 
நாட்டினரின்‌ ஸபைக்கு (ஓரு சமயம்‌) சென்றான்‌. ஜீவலரின்‌ 
புத்திரரான பிரவாஹணர்‌ * பிள்ளாய்‌! உன்‌ தகப்பனார்‌ உனக்கு 
'உபதேசஞ்‌ செய்திருக்கிறாரா ??? என்று கேட்டார்‌. **ஆம்‌; 8யனே!?? 
என்றான்‌. 

5.2... ** பிரஜைகள்‌ (இறந்தபின்‌) இங்கிருந்து கிளம்பி எங்கு ' 
செல்லுகின்றனர்‌ என்று தெரியுமா $?? 

₹: 8ீயனே ! தெரியாது.”? 

“ எங்ஙனம்‌ மீண்டுந்‌ திரும்புகின்றனர்‌ என்று தெரியுமா $ ?? 

₹6 ஐயனே ! தெரியாது.?? 

“ தேவயானம்‌ பிதிருயாணம்‌ என்ற இம்மார்க்கங்களின்‌ பிரிவு 
எங்கு என்று தெரியுமா ? ?? 

6 வீயனே ! தெரியாது.?? 





கட்டையும்‌ ன தக தழைக்கும்‌ என்றால்‌ புத்திமானுக்கு அறிவு 
ஊட்டி உய்விக்கும்‌ என்று சொல்லவேண்டியதில்லை. (கி ே ்‌ 
கணத் சன்‌. து டியதில்லை. (கிமு ஜீவதே புருஷாய 


5,3.1-5.3.6] சாந்தோக்கியோபநிஷத்து ட ட கீழ்‌ 


ஊன கே ண்ளினி ளா ஸி ளின்‌ எ னோ 
விண்ன்‌ எனி எ எண்ன: பிுவனாஎ எள எ௭- 
கன ளஎ 1௯ எர எள னினிகஷ வாண்டு ॥ 3.9 ம 
௭ ஈரிஎனி எனிஷணினாஎ என்‌ உளளன எனல எ எ 
ரா: எரா கோள எனிளா சாண எ ரீனா 
[என எல்‌ எரிளா என்‌ எள வி ௭௭௭ வண எள்‌ (எள்‌ 
அள ஒண்‌ எனாராரளானமிஎ 5 என்ன்‌ எஈ 
ஜுலி: ஏழு ॥ 3.5 ॥ 
்‌ அதானு கிமனுமிஷ்டோஃவோசதா யோ ஹீமானி ந வித்யாத்‌. 
கத% ஸோனுமிஷ்டோ ப்ருவீதேதி ஸ ஹாஃயஸ்த: பிதுரர்த்தமே- 
யாய த₹ ஹோவாசானனுமிஷ்ய வாவ கில மா பகவா-னப்ரவீ-தனு 
தவா:மிஷமிதி ॥.3. & ட. 
ஸஹ கெளதமோ ராஜ்ஞேோர்த்தமேயாய தஸ்மை ஹ ப்ராப்தா- 
யார்ஹாஞ்சகார ஸ ஹ ப்ராத:ஸபாக உதேயாய த௩ஹோவாக 
மானுஷஸ்ய, பகவன்‌ கெளதம, வித்தஸ்ய வரம்‌ வ்ருணீதா இதி; 
ஸஹோவாச, தவைவ ராஜன்‌ மானுஷம்‌ வித்தம்‌, யாமேவ 
குமாரஸ்யாந்தே வாச-மபாஷதாஸ்‌-தாமேவ மே ப்ரூஹீதி; ஸஹ. 
-கீருச்சீரி பபூவ ॥3. 6 ॥ 





3.4 பின்‌ ஏன்‌ நீ உபதேசிக்கப்‌ பெற்றவன்‌ என்று கூறினாய்‌ ₹ 
எவன்‌ இவ்விஷயங்களை அறியானோ அவன்‌ எங்ஙனம்‌ தன்னை 
உபதேசிக்கப்‌ பெற்றவனாய்க்‌ கூறுதல்‌ கூடும்‌??? அவன்‌ மன்‌ 
வருத்தத்துடன்‌ தந்தையிடம்‌ சென்று :**அப்பா! அனக்கு 
(முழுதும்‌) கற்பிக்காமலே தாங்கள்‌ கற்பித்து விட்டதாய்க்‌ 
'கூறிவிட்டீர்களே ! ?? என்றாள்‌. . 

3.6. (நடந்த விவரங்களைப்‌ பின்னர்‌ அவன்‌ சொல்லக்‌ 
கேட்டுத்‌ தனக்கும்‌ அக்கேள்விகளுக்கு விடை தெரியாதென்று 
கூறித்‌ தந்தையாகிய) கெளதமர்‌ அரசனிடம்‌ சென்றார்‌. அரசன்‌ 
அங்ஙனம்‌ வந்தவருக்குத்‌ தக்க மரியாதை செய்தார்‌. (அன்றிரவு 
கழித்து) காலையில்‌ அரச ௪பை சேர்ந்தார்‌. அரசர்‌ ' மனிதர்க்‌ 
குரிய பொருளில்‌ வேண்டியதை வரமாகக்‌ கேளும்‌ ?? என்றார்‌. 


42 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, : 


௭௭ ல்‌ எினாளஙார்‌எலைை எ விளார்‌ எனா சான்‌ 
சாணான்‌ ஊர்‌ எ ளான என: ஊனா னா எரா ரானி. 
எனாது எ கிஷ என்ன எசாஎளர 4 என்‌ விளா 
॥ 3.௦ ॥ 

என வள்‌ எலி ட 9 எழ ௭௭ எயார்‌ 
எள்ளி 1 10.1 ய 

37... தாஹ சிரம்‌ வஸேத்‌-யாஜ்ஞாபயாஞ்சகார துஹோவாச 
யதா மா த்வங்‌ கெளதமாவதோ யதேயந்‌. ந ப்ராக்‌ த்வத்த: புரா 
வித்யா ப்ராஹ்மணான்‌ கச்சதி, தஸ்மாது ஸர்வேஷ? லோகேஷு 
௯டிதீரஸ்யைவ ப்ரமாஸந-மபூ-திதி தஸ்மை ஹோவாச ॥ 3. 7 ॥ 

ததீய இத்தம்‌ விது: । யேசேமே₹ரண்யே மரத்தா தப இத்யுபா- 
ஸதே தேர்ச்சிஷ-மபிஸம்பவந்தி ॥10. 1 ॥ 





கெளதமர்‌ **அரசே 1! மனிதர்க்குரிய பொருள்‌ தம்மிடமே 
இருக்கட்டும்‌. என்‌ குமாரனிடம்‌ எந்த வார்த்தைகளைச்‌ 
சொன்னீர்களோ அவற்றையே எனக்குக்‌ கூறவேண்டும்‌ ?” 
என்றார்‌. அரசன்‌ சற்று வருந்தித்‌ தயங்கினார்‌. 

3.7... பின்‌ அவரை நோக்கி :இங்கு நீண்ட காலம்‌... 
வசித்திரும்‌ கூறுவோம்‌)?” என்று கட்டளையிட்டார்‌. மேலும்‌ 
கூறியதாவது :--* கெளதமரே ! நீர்‌ கேட்ட இவ்வித்தை உமக்கு 
மூன்‌ பிராம்மணரிடம்‌ சென்றதில்லை. உலகம்‌. முழுவதிலும்‌ 
சத ப 1 வர்ம பல்கிக இந்த போதனை இருந்து வந்திருக்‌ 
றது. 


10.1. எவர்கள்‌ மேலே குறிக்கப்பட்ட ஞானத்தை அறிந்த 
வர்களோ, எவர்கள்‌ அரணியத்தில்‌ சிரத்தையையும்‌ தவத்தையும்‌ 
ககைக்கொண்டவர்களோ அவர்கள்‌ (தேவயானம்‌ என்ற) ஒளி:. 
நிறைந்த மார்க்கத்தை அடைகிறார்கள்‌. 





3.7. க்ஷத்திரியர்களுடையதாகவே இந்த போதனை இருந்து வநீ 
திருக்கிறது--ஓ. (ஏவம்‌ பரம்பரா ப்ராப்தம்‌ இமம்‌ 'ராஜர்ஷயோ விது: 
கீ. 4, 2, (கர்மணேவ ஹி ஸம்ஸித்தி-மாஸ்த்திதா ஜனகாதய:) கீ. 3. 20. 


5,3.ச-5.10.7] சாந்தோக்கியோபநிஷத்து 43 


அன எ வி ரான ஏர்‌ கஷாண்‌ எ ஸாரா. 
எள ॥103ய. 

எ ௭ எரி எனாள்‌ உ ச்‌ மாரி 
சிரா ணாவரஊள்‌ ளா எண்ளிரிள்‌ எ எனின்‌ ளன ௭ 
௭ ஷாமா சனாளி 6 எ வர்‌ சிரா ைனி்‌ 
ளா ஏஸணிள்‌ னா எரசாகளன்‌ ள ॥ 1029 ॥ 


அத ய இமே கீராம இஷ்டாபூர்த்தே கரக மரவக 
தே தூமமபிஸம்பவந்தி ॥10. 3. ॥ 


. தத்‌ய இஹ ரமணீயசரணா அப்ப்யாமோ ஹ யத்தே ச 
யாம்‌ யோனிமாபத்யேரன்‌, ப்ராஹ்மணயோனிம்‌ வா, க்ஷத்ரிய 
யோனிம்‌ வா, வைல௰ுயயோனிம்‌ வாத ய இஹ கபூயசரணா 
அப்ப்யாமோ ஹ யத்தே கபூயாம்‌ யோனி-மாபத்யோன்‌, வயோ- 
னிம்‌ வா, ஸ-கெரயோனிம்‌ வா, சண்டாளயோனிம்‌ வா॥10. 7 ॥ 





10.3. ஆனால்‌ எவர்கள்‌ கிராமத்தில்‌ வசிப்பவர்களாய்‌ 
இஷ்டிகளையும்‌, பொது நலன்களையும்‌ தானத்தையும்‌ (குறுகிய 
முறையில்‌) அனுஷ்டிப்பவர்களோ, அவர்கள்‌ (பித்ருயாணம்‌ என்ற) 
ஒளி குன்றிய மார்க்கத்தை அடைகிறார்கள்‌. 

10.7. இங்கு நல்வழியில்‌ நடந்தவர்கள்‌ எவர்களோ அவர்‌ 
கள்‌ (சந்திர மண்டலத்தினின்று திரும்பி) சீக்கிரமே நற்பிறப்பை 
யடைகின்றனர்‌--பிராம்மணராகவோ, க்ஷத்திரியராகவோ வைசிய 
ராகவோ. இங்கு தீயவழியில்‌ நடந்தவர்கள்‌ எவர்களோ அவர்கள்‌ 
சீக்கிரமே தீய பிறப்பையடைகின்றனர்‌--சண்டாளராகவோ, 
நாயாகவோ, பன்றியாகவோ. 

10.1-3, ஓ. ப்ர, 19-10, பி, சூ. 4. 2. 10. 

10.7. ச, 14, 74-18; 1619; பி. சூ, 3.1,8) 8.1.12; 
9.1. 23. 3.2-ல்‌ சுவேதகேதுவைப்‌ பிரவாஹணர்‌ கேட்ட கேள்விகளுக்கு 
இங்கு விடை சொல்லப்படுகிறது. 


44 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, : 


னி: எனிள்‌ ணை எ எ எளி எனா. 
எனின்‌ ஏ௭ரீன்‌ எனன என வின்‌ ஏலிரானாள்‌ 
ளொனி கிண்‌ எ என எனாஷராலிஎ எனை உட 110. 6॥ 
எ உ ரளிள்‌ எனி னள எ ஒ ரை 
ஏனா [கன்‌ ஐ: எ: குண்‌ எளி எ பள்‌ ஏஏ ஐ 
ரன்‌ 8௨ ॥ 10,140 ॥ ்‌ 
அதைதயோ: பதோர்‌ ந கதரேண ௪ ந தானீமானி க்ஷுத்‌: 
ராண்‌-யஸக்௬ு-தாவர்த்தீனீ பூதானி பவந்தி, ஜாயஸ்வ ம்ரியஸ்‌ 
வேத்‌-யேதத்‌ திருதீயா ஸ்த்தானம்‌, தேராஸெள லோகோ ந ஸம்‌ 
பூர்யதே தஸ்மாஜ்ஜுகுப்ஸேத ததேஷ ம்லோக: ॥ 10. 8 ॥ ்‌ 
அதஹய ஏதாநேவம்‌ பஞ்சாக்னீன்‌ வேத, ந ஸ ஹ தைரப்யா- 
சரன்‌ பாப்மனா லிப்யதே ஈத்த: பூத: புண்யலோகோ பவதி, 
ய ஏவம்‌ வேத, ய ஏவம்‌ வேத ॥ 10. 10 ்‌ 





10.8. அற்ப ஜந்துக்கள்‌ இவ்விரண்டு மார்கீகங்களிலும்‌ 
செல்லுபவையல்ல. பன்முறை மீண்டும்‌ மீண்டும்‌ இங்கேயே 
பிறப்பதும்‌ இறப்பதுமாய்சீ சுழல்கின்றன... இது மூன்றாவது 
ஸ்தானம்‌. ஆகையால்‌ அவ்வுலகு நிரப்பப்‌ பெதுவதில்லை. (இதை 
யெல்லாம்‌ ஆலோசித்து) ஒருவன்‌ வைராக்கியத்தை யடைய 
வேண்டும்‌. இதைப்‌ பற்றிப்‌ பின்‌ வரும்‌ சுலோகம்‌ உண்டு. 

10.10. எவன்‌ பஞ்சாக்கினிவித்தையை அறிந்தவனோ அவன்‌ 
பாவிகளுடன்‌ கூடியிருப்பினும்‌ பாவத்தால்‌ பற்றப்படான்‌, அவன்‌ 
(இயற்கையில்‌) சுத்தனாகவும்‌ (அக்னிவித்தையால்‌) மனத்‌ தூய்மை 
பெற்றவனாகவும்‌ நின்று புண்ணிய உலகங்களை எய்துகிறான்‌. 
எவன்‌ எவன்‌ இங்ஙனம்‌ அறிந்தவனோ அவன்‌ அவன்‌ (அந்நிலைக்‌ 
குரியவனாம்‌). 


10.10: பஞ்சாக்கினிவித்தை:--(1)) ஜீவன்‌ மேலுலகங்களில்‌ சஞ்‌ 
சரித்துவிட்டுத்‌ திரும்பிவரும்போது முதலில்‌ ஆகரயமாகி ற அக்கினியில்‌ 
ஹோமம்‌ செய்யப்படுகின்றான்‌. (2) இரண்டாவதாக மழையுடன்‌ கலக்கின்‌ 
றான்‌. இது இரண்டாவது ஆஹுதி, (3) மூன்றாவதாக மழையால்‌ பூமியில்‌ 
ஹோமம்‌ செய்யப்பட்டுச்‌ செடிகொடிகளுடன்‌ கலக்கின்றான்‌.. (4) நான்காவ 
தாகப்‌ புருஷனுடைய ஜாடராகனியில்‌ ஹோமம்‌ செய்யப்பட்டு நாளடைவில்‌ 
அவன்‌ வீரியத்துடன்‌ கலக்கின்றான்‌. (9) ஐந்தாவதாக ஸ்திரீயின்‌ கருச்‌ 
குழியிலுள்ள தீயில்‌ ஹோமம்‌ செய்யப்பட்டு உடல்‌ தரிக்கின்றான்‌. 


5,10.8-5.11.2] சாந்தோக்கியோபநிஷத்து . 45 


 எானிஎராகு சிராண; எனை எக்‌ 
ஷி எள: சகான்னண்‌ எக்கு ளோ௭ஷினன்‌ ச 
என்னா எனி: என்ன சிரா கர் எட ண்‌ எ ளானா 
என்ன உ ॥ ்‌ 
௭8 ண்ணா எணணைகள்‌ 4 எனா ஸென்‌ ௭- 
அணள்‌ ஊன்‌ ள்‌ எனா னி! எ னாளார: 
॥ 4௮ 


ப்ராசீனமால ஓளபமன்யவ: ஸத்யயஜ்ஞ: பெளலுஷி-ரிந்த்‌- 
ரதீ்யும்னே பால்லவேயோ, ஜன: மார்க்கராகீடியோ, புடில ஆம்வ- 
தராம்விஸ்‌-தே ஹைதே மஹாமாலா மஹால்ரோத்ரியா: ஸமேத்ய, 
மீமா“ஸாஞ்சக்ரு:, கோ நு ஆத்மா, கிம்‌ ப்ரஹ்மேதி ॥ 17. 1 ॥ 


தே ஹ ஸம்பாதயாஞ்சக்கு-ருத்தாலகோ வை பகவந்தோ- 
5யமாருணி: ஸம்ப்ரதீம-மாதீமானம்‌ வைல்வாநர-மத்தீயேதி, த% 
ஹந்தாப்ப்யாகச்சாமேதி, த₹ ஹாப்ப்யாஜக்மு: ॥ 11. 2 ॥ 





11.1. பிராசீனசால ஒளபமன்யவர்‌, ஸத்யயஜ்ஞ பெளலுஷி, 
இந்திரத்யும்ன பால்லவேயர்‌, ஜனல்‌ மார்க்கராக்ஷ்யர்‌, புடில 
ஆசுவதராசுவி என்ற வரும்‌ சிறந்த கிருஹஸ்தர்கள்‌, 
கேள்வியிற்‌ சிறந்தவர்கள்‌. இவர்கள்‌ ஒன்றுகூடி, ஆத்மா யார்‌, 
பிரம்மம்‌ எது என்று விசாரிக்கத்‌ தொடங்கினர்‌. 

11.2. அவர்கள்‌ தீர்மானித்தாவது: ** வீயன்மீர்‌ ! உத்தாலக 
ஆருணி இப்போது வைசுவானர ஆத்ழாவை அறிந்தவர்‌ ; 
அவரைச்‌ சென்றடைவோம்‌ ??, அங்ஙனமே அவரைச்‌ சென்‌ 
றடைந்தனர்‌. : 


46. உபநிஷத்ஸாரம்‌ [சா ந்தோக்கியோப. 


௭ உ எரர்‌ எனா எரி எனா என- 
எண்ணார்‌ எ எளி எண்‌ சோணை 
எளி ய]. 

ளான ன்‌ எனஎசளிர்‌ ணை: ஸ்ளிஎளானாள்‌ 
ஷொளணன்‌எ எனன னர்‌ எனானாளன்‌ ॥114॥ 

கெர்‌ ளானை எனிமா காரண எ உ ரள 
எண்னை கொண ள வின்‌ எள ணை எ எரி 


ஸஹ ஸம்பாதயாஞ்சுகார ப்ரக்ஷ்பந்தி மாமிமே மஹாமாலா 
மஹாம்ரோத்ரியாஸ்‌-தேப்ப்யோ ந ஸர்வமிவ ப்ரதிபத்ஸ்யே, 
ஹந்தாஹ-மன்ய-மப்ப்யனுமாஸாநீதி ॥ 11.3 ॥ 

தான்ஹோவாசால்வபதிர்‌-வை பகவந்தோயங்‌ கைகய: ஸம்‌- 
ப்ரதீம-மாத்மானம்‌ வைலு்வாநர-மத்த்யேதி த₹ஹந்தாப்ப்யாகச்சா- 
மேதி, த₹ஹாப்ப்யாஜகீமு: ॥ 11.4 ॥ 

தேப்ப்யோ ஹ ப்ராப்தேப்ப்ய: ப்ருத-க்ர்ஹாணிகாரயாஞ்சகார, 
ஸஹ ப்ராத: ஸஞ்ஜிஹான உவாச, ந மேஸ்தேனோ, ஜனபதே ந 





11.3. அவர்‌ (உத்தாலக ஆருணி அவர்கள்‌ வருவதைக்‌ கண்டு 
தனக்குள்‌) தீர்மானித்துக்‌ கொண்டார்‌: ₹₹இச்சிறந்த கிருஹஸ்தர்‌ 
கள்‌, கேள்வியிற்‌ சிறந்தவர்கள்‌, என்னைக்‌ கேள்விகள்‌ கேட்பார்கள்‌; 
அவர்களுக்கு நான்‌ எல்லாவற்றையும்‌ சொல்ல இயலாது; ஆகை 
யால்‌ அவர்களுக்கு (சொல்லக்கூடிய) இன்னொருவரைப்பற்றிக்‌ 
கூறுவேன்‌”*. 

11.4. (அவ்வாறே) அவர்களிடம்‌ கூறியதாவது: (ஐயன்மீர்‌! 
இப்போது கேகய புத்திரனான அசுவபதி வைசுவானர ஆத்மாவை 
அறிந்தவராவர்‌; நாம்‌ அவரைச்‌ சென்றடைவோம்‌.?? அங்ஙனமே 
அவரைச்‌ சென்றடைந்தனர்‌. 

11.5. அங்ஙனம்‌ வந்தடைந்த அவர்களுக்குத்‌ தகுந்த மரியா 
தையைத்‌ தனித்தனியே அவர்‌ ஏற்பாடு செய்தார்‌. மறுநாள்‌ காலை 
யில்‌ நித்திரைவிட்டு எழுந்து அவர்களிடம்‌ கூறியதாவது: என்‌ 
நாட்டில்‌ திருடன்‌ இல்லை, லோபி இல்லை, குடிகாரன்‌ இல்லை, அக்கி. 
னியைப்‌ பூஜிக்காதவன்‌ இல்லை, கல்லாதவன்‌ இல்லை, வியபிசாரம்‌ 


த.11,3-5.11.6] சாந்தோக்கியோபநிஷத்து 47 


எள எனி வில்‌ விரி குள்‌ என்னம்‌ 8 
ஏனா. சாக்கா னன்‌ எள்‌ எனா எ 
ஏஎஜுர்‌ என்‌ ௭௭ என எ 11.5 ॥ 

எ வணி எ ளோ எ எனனானிவிர்‌ 
வள எனின்‌ ௭௭ ள்‌ எனின்‌ ॥13.& ॥ 


கதர்யோ, ந மத்யபோ, நாநாஹிதாக்னிர்‌-நாவித்வாந்‌-ந ஸ்வைரீ) 
ஸ்வைரீணீ குதோ, யக்ஷ்யமாணோ வை -பகவந்தோஹமஸ்மி, 
யாவ-தேகைகஸ்மா ருத்விஜே தனந்‌ தாஸ்யாமி, தாவத்‌ பகவத்ப்‌- 
ப்யோ தாஸ்யாமி, வஸந்து பகவந்த இதி ॥ 11.5 ॥ 

தே ஹோசுர்‌-யே ந ஹைவார்த்தேன புருஷம்‌-சரேத்‌,. தணஹைவ 
வதே-தாத்மானமேவேமம்‌ வைல்வாநர% ஸ்ம்ப்ரத்‌-யத்த்யேஷ்‌, 
தமேவ நோ ப்ரூஹீதி ॥ 11.6 ॥ ்‌ 


செய்பவன்‌ இல்லை,--வியபிசாரி ஏது ? நான்‌ ஒரு யஜ்ஞம்‌ செய்யப்‌ 
போகிறேன்‌. அதில்‌ ஒவ்வொரு ருத்விக்குக்கும்‌ என்ன பொருள்‌ 
கொடுக்கின்றேனோ அந்த அளவு ஸில்‌ கொடுக்கிறேன்‌. 
தேவரீர்கள்‌ தங்கி: அருளுதல்‌ வேண்டும்‌.?? 

11.6. அவர்கள்‌ கூறியதாவது: : 4: எந்த நோக்கத்தோடு 
ஒருவன்‌ வருகின்றனோ அதைத்‌ தெரிவிக்கவேண்டுமல்லவா ₹ 
இப்போது நீர்‌ வைசுவானர ஆத்மாவை அறிந்திருக்கிறீர்‌. அதை 
எங்களுக்கு உபதேசியுங்கள்‌.”? 








11.5, ஓ. கூற்றமில்லை யொர்‌ குற்றமிலாமையாற்‌ 
சீற்றமில்லை தஞ்‌ சிந்தையிற்‌ செம்மையா 
லாற்ற னல்லற மல்லதி லாமையா 
லேற்ற மன்றி யிழிதகவில்லையே. , 

(கம்பராமாயணம்‌ 2.39) 

கள்வாரிலாமைப்‌ பொருள்‌ காவலுமில்லையாதுங்‌ 

கொள்வாரிலாமைக்‌ கொடுப்பார்களுமில்லை மாதோ. : 


(டே 3.73). 


48 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


 எாண்ளள எனல்‌ எண்ணின்‌ எ உ எரா 
டி எனை எனி ன ॥ 1120 ॥ 
சின ஸ்‌ ணாரா எவன வள்‌ ஏணி எனி 
எள ளோ! விளா 8 ஜின ளாண ௭ஊஎல்‌ ச்‌ ராணாள- 
னான்‌ எனாள ஏள்‌ எஷஎனாஏள்‌ ஐ ஊன்‌ ॥ 15.1 ॥ 

.... தான்‌ ஹோவாச பீராதர்வ: பீரதிவக்தாஸ்மீதி, தே ஹ ஸமித்‌- 
யாணய: பூர்வாஹ்ணே பீரதிசகீரமிரே, தான்‌ ஹானுபநீயைவை- 
ததுவாச ॥ 11.7 ॥ 

ஒளபமன்யவ, கம்‌ த்வமாத்மான-முபாஸ்ஸ இதி, திவமேவ பக- 
(வோ ராஜன்னிதி ஹோவாசைஷ வை ஸு*தேஜா ஆத்மா வைல்வா: 
நரோ, யம்‌ தீவ-மாத்மான-முபாஸ்ஸே, தஸ்மாத்‌ தவ ஸுதம்‌ 
ய்ரஸுத-மாஸுதம்‌ குலே தருல்யதே ॥ 12.1 ॥ 





14.7... 4 காலையில்‌ உங்களுக்கு விடை கூறுகிறேன்‌ ?? என்று 
அவர்களிடம்‌ சொன்னார்‌. அவர்களும்‌ காலையில்‌ ஸமித்தைக்‌ கை 
யுறையாகக்‌ கொண்டு(அரசனிடம்‌) சென்றனர்‌. அவரும்‌ உபதேசத்‌ 
துக்குரிய கிரியைகளை அபேக்ஷியாமலேயே இதை உபதேசித்தார்‌. 

12.1. 4 ஒளபமன்யவரே ! எதை நீர்‌ (வைசுவானர) ஆத்மா 
வாக உபாசிக்கிறீர்‌ *?? என்றார்‌. 

(பூஜைக்குரிய அரசரே ! தேவலோகத்தையே 1? என்று 
கூறினார்‌... 

. “நீர்‌ எதை ஆத்மாவாக உபாசிக்கிறீரோ அது * ஸுதேஜஸ்‌ ? 
எனும்‌ வைசுவானர ஆத்மா. ஆகையால்‌ தான்‌ உமது குலத்தில்‌ 
ஸுதம்‌, ப்ரஸுதம்‌, ஆஸுதம்‌ எனும்‌ யாகக்‌ கிரியைகள்‌ காணப்‌ 
படுகின்றன. ?? 





11.5-7, தன்னை நாடி வந்தவர்களுக்குத்‌ தானம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று எண்ணி அரசன்‌ பொருளைக்‌ கொடுத்தபோது. அவர்கள்‌ அதைப்‌ 
பெற விரும்பாதது கண்டு, ஒருவேளை தன்னுடைய சொத்து பாவம்‌ 
நிறைந்ததென்று அவர்கள்‌ சந்தேகித்து மறுத்திருக்கலாம்‌ என்று கருதித்‌: 
தன்‌ நாட்டில்‌ பாவச்‌ செயலுடைய மக்களே இல்லை என்று கூறினார்‌. 
மே ௮ம்‌ அப்போது அந்தத்‌ தானத்தைப்‌ பெற விரும்பாவிட்டாலும்‌ யஜ்ஞம்‌ 
நடக்கும்‌ போதாவது மற்‌ றவர்களுடன்‌ கூடிப்‌ பெற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌ 


த,11.,7-5.17.1] சாந்தோக்கியோபநிஷத்து 4 9 


ச எிளள்எகானிர்‌ ரி ஸ்‌ எனா 
ஏ எனின்‌ எள்‌ எளி. என்ற எ எனா 
வி ர்‌ எனறான்‌ எனால்‌ என்ளிண்‌ எ 
எண 19.1 ட ப 


அத ஹோவாசோத்தாலக-மாருணிங்‌, கெளதம, கம்‌ த்வமாத்‌- 
மான முபாஸ்ஸ இதி, ப்ருதிவீமேவ பகவோ ராஜன்னிதி ஹோவா- 
சைஷ வை ப்ரதிஷ்ட்டாத்மா வைல்வாநரோ, யம்‌ தீவமாத்மான- 
முபாஸ்ஸே, தஸ்மாத்‌ தவம்‌ ப்ரதிஷ்ட்டிதோஸி ப்ரஜயா ௪ 
பமுபில்ச௪ ॥17.1 ॥ 


17.3. பின்‌ உத்தாலக ஆருணியை நோக்கி,” கெளதமரே! நீர்‌ 
எதை (வைசுவானர) ஆத்மாவாக உபாசிக்கிறீர்‌ ₹?? என்று கேட்க, 
பிருதிவியையே, பூஜைக்குரிய அரசரே 1?? என்று அவர்‌ கூறினார்‌. 

₹: நீர்‌ எதை ஆத்மாவாக உபாசிக்கிறீரோ அது பிரதிஷ்டை 
எனும்‌ வைசுவானர ஆத்மா. ஆகையால்‌ பிரஜைகளுடனும்‌ பசுக்‌ 
களுடனும்‌ நீர்‌ நிலைபெற்றவராகின்நீர்‌.'? 





என்றுங்‌ கூறினார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ விரும்பியது ஞானதானமே என்று 
உணர்ந்தபோது, அவர்கள்‌ விருப்பத்தைப்‌ பூர்த்திசெய்வித்தார்‌. 

சிறந்த கிருஹஸ்தர்களாகவும்‌, கல்விகேள்விகளிற்‌ சிறந்தவர்களாகவும்‌ 
இருந்த பிராம்மணர்கள்‌ உயர்‌ குலப்‌ பெருமையை விட்டு, கையில்‌ 
ஸமித்தை எடுத்துக்கொண்டு, மரியாதையுடன்‌ ஒரு அரசனையணுகி உப 
தேசத்தை நாடியதால்‌, உபதேசத்தை நாடும்‌ அனைவரும்‌ அங்ஙனம்‌ 
நடந்து கொள்ளவேண்டும்‌ என்பது காட்டப்படுகின்றது. அரசனும்‌ உப 
தேசத்துக்குரியவர்களுக்குக்‌ கிரியைகளை அபேக்ஷியாமலேயே உபதேசித்த 
தால்‌, மற்றவர்களும்‌ அங்ஙனம்‌ ஞானதானம்‌ செய்வது கடமை என்பதும்‌ 
குறிக்கப்பட்டதாகும்‌. இது இவ்வரலாற்றின்‌ கருத்து. (சங்‌,) 

1744-4 


5௦ உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 

எாிள்‌ எ கு எர்‌ எர னானாள்‌ ககளஎல்‌ 
இளனிகஊான என்ஸிள்‌ ளனைண னன்‌ 
களவு எ எ கின ௭௭௭ எ என்னானு 
எ ॥16 ॥ 

தான்‌ ஹோவைசைதே வை கலு யூயம்‌ ப்ருத-கிவேம-மாத்‌- 
மானம்‌ வைல்வாநரம்‌ வித்வா₹ஸோன்ன-மாத்த, யஸ்த்வேத-மேவம்‌ 
ப்ராதே-மாத்ரமபி-விமான-மாத்மானம்‌ வைலம்வாநர-முபாஸ்தே, 
ஸர்வேஷு லோகேஷ-5, ஸர்வேஷ? பூதேஷு, ஸர்வேஷ்‌- 
வாத்மஸ்‌-வன்ன-மத்தி ॥ 18.1 ॥ 





18.1. (முடிவில்‌) எல்லோரையும்‌ நோக்கிக்‌ கூறியதாவது: 
**வெவ்வேறானதுபோல்‌ இந்த வைசுவானர ஆத்மாவை அறிந்தவர்‌ 
களாய்‌: நீங்கள்‌ அன்னத்தைப்‌ புசிக்கிறீர்கள்‌. ஆனால்‌ எவனொரு 
வன்‌ வைசுவானர ஆத்மாவைப்‌ :ப்ராதேசமாத்ரம்‌” என்றும்‌ *அபிவி 
மானம்‌”? என்றும்‌ உபாசிக்கின்றானோ அவன்‌ எல்லா உலகங்‌ 
களிலும்‌, எல்லாப்‌ பொருள்களிலும்‌ எல்லா உயிர்களிலும்‌ அன்னத்‌ 
தைப்‌ புசிப்பவனாகிறான்‌.?? 





18.1. வெவ்வேறானது போல்‌--நீங்கள்‌ எல்லோரும்‌ ஆத்மாவை 
அளவுபட்டதாகக்‌ கருதுகிறீர்கள்‌; உங்கள்‌ அபிப்பிராயங்களில்‌ வித்தியாசம்‌ 
பிறவிக்‌ குருடர்களுக்கு யானையைப்‌ பற்றியுள்ள அபிப்பிராய பேதத்தைப்‌ 
போன்றதாகும்‌. (ஹஸ்திதர்மன இவ ஜாத்யந்த்தா:). வைசுவானர 
ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தவன்‌, ஸர்வத்துக்கும்‌ ஆத்மாவாக அருந்து 
கொண்டூ அன்னத்தைப்‌ புசிக்கிறான்‌. பிண்டத்தில்‌ மாத்திரம்‌ அடிமான 
மூடைய அஞ்ஞானியைப்‌ போல்‌ அன்று. (வைல்வானரவித்‌ ஸர்வாத்மா 
அன்னமத்தி, ந யதா அஜ்ஞ: பிண்டமாத்ராபிமான: ஸந்‌-நித்யர்த்த:). சங்‌, 

ஸத்யயஜ்ஞர்‌, இந்திரத்யும்னர்‌; ஜனர்‌, புடிலர்‌ முதலியவர்களை 
அவ்வாறே கேட்க அவர்கள்‌ முறையே சூரியனையும்‌, வாயுவையும்‌, ஆகா 
சத்தையும்‌ ஜலத்தையும்‌ உபாசிப்பதாகக்‌ கூறினர்‌). 


5,18.1-5.19.1] சாந்தோக்கியோபநிஷத்து கர 


ன ஈள ரோனானள்‌ எனை எ ஏஎிள- 
ஊனினை: ராரா: ர௭னரினா என்‌ என்‌ எண விர 
ன்ன எனா ரன ஈகிள்‌ எள்‌ சாண்ணி எனி: 
ஊனை சானி? 162 ॥ 


ணன்‌ எண திரி எல எ ஈர்‌ எளனதுள்‌ 
னாள்‌ ஏனானறாஎள காண்‌ எஷுி்‌.॥ 15 ॥ 


தஸ்ய ஹ வா ஏதஸ்யாத்மனோ வைம்வாநரல்௪ மூர்த்தைவ 
ஸுதேஜால்‌-௪க்ஷ£-ர்‌ விஸ்வரூப: ப்ராண: ப்ருதக்‌ வர்த்மாத்மா 
ஸந்தேஹோ பஹுலோ, பஸ்திரேவ ரயி:, பருதிவ்யேவ பாதா-வுர 
ஏவ வேதிர்‌-லோமானி பர்ஹிர்‌-ஹ்ருதயம்‌ கார்ஹபத்யோ மனோன்‌ 
வாஹார்யபசன, ஆஸ்ய-மாஹவனீய: ॥ 18.2 ॥ 


தத்யத்பகீதம்‌ ப்ரதம-மாகச்சேத்‌ தத்தோமீய% ஸ யாம்‌ ப்ரதம- 
மாஹுதிம்‌ ஜ-ஹுயாத்‌-தாம்‌ ஜுஹுயாத்‌ ப்ராணாய ஸ்வாஹேதி, 
ப்ராணஸ்‌-த்ருப்யதி ॥ 19.1 ॥ 





18.2. இந்த வைசுவானர ஆத்மாவின்‌ தலை (தேவலோகம்‌) 
ஸுதேஜஸ்‌ ; கண்‌ (சூரியன்‌) விசுவரூபன்‌ ; மூச்சு (வாயு) பிருதக்‌ 
வர்த்மா; உடல்‌ (ஆகாசம்‌) பஹுஎம்‌; மூத்திரக்‌ கோசம்‌ (ஜலம்‌) 
ரயி; பாதங்கள்‌ (பிரதிஷ்டை) பிருதிவீ; மார்பு யாகமேடை ; உரோ 
மமே தர்ப்பை; இருதயம்‌ கார்ஹபத்யாக்னி ) மனம்‌ தக்ஷிணாக்னி) 
வாய்‌ ஆஹவனீயாக்னி. 

19,1. ஆகையால்‌ முதலில்‌ எந்த அன்னம்‌ வருகிறதோ அது 
ஹோமம்‌ செய்தற்குரியது. முதல்‌ ஆஹுதியைச்‌ செய்யும்‌ போது 
அதைப்‌ ாப்ராணாய ஸ்வாஹா” என்று செய்யவேண்டும்‌. அதனால்‌ 
பிராணன்‌ திருப்தியடைகிறது. 


52 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


எவரின்‌ எவன்‌ எ ஏன்னா வோ வனா. 
ன்‌ எள விஷ்‌ (வள்‌ ஏனணர்‌ எனை எிணானே. 
ஊரை ஏன்‌ எனானளிள எண்‌ எண எனை 
ஊனா எவள்‌ 71% ॥ 
எ ஐ ஏஜி ளவிள்‌ ஏலி எனா எரி 
என்‌ எனா ணே வாள ॥ 38.1 ॥ 
பராணே த்ருப்யதி, சஷ-ஈஸ்த்ருப்யதி, சக்ஷஈஷி தீருப்யத்‌-யாதி 
த்யஸ்த்ருப்யத்‌-யாதித்யே தீருப்யதி த்யெளஸ்த்ருப்யதி, திவித்ருப்‌- 
யந்த்யாம்‌ யத்‌ கிஞ்ச தீயெளம்சாதித்யர்சாதி திஷ்ட்டதஸ்‌ தத்‌ 
த்ருப்யதி, தஸ்யானு த்ருப்திம்‌ த்ருப்யதி ப்ரஜயா பம*பி ரன்னாத்‌ 
யேன தேஜஸா ப்ரஹ்மவர்ச்சஸேனேதி ॥ 19:2 ॥ 
ஸ ய இத-மவித்வா-னக்னிஹோத்ரஞ்‌ ஜுஹோதி யதாங்‌- 
காரா-னபோஹ்ய பஸ்மனி ஜுஹாுயாத்‌ தாத்ருக்‌-தத்‌-ஸ்யாத்‌ 
॥ 24.3 ॥ 





19.2. பிராணன்‌ திருப்தியடைந்தால்‌ கண்‌ திருப்தியடை 
கிறது; கண்‌ திருப்தியடைந்தால்‌ சூரியன்‌ திருப்தியடைகிறான்‌; 
சூரியன்‌ திருப்தியடைந்தால்‌ தேவலோகம்‌ திருப்தி யடைகிறகு; 
தேவலோகம்‌ திருப்தியடைந்தால்‌ தேவலோகத்துக்கும்‌ சூரியனுக்கும்‌ 
கீழே உள்ளதெல்லாம்‌ திருப்தியடைகிறது. எல்லாந்‌ திருப்தி 
யடைந்தால்‌ பிரஜைகளுடனும்‌ பசுக்களுடனும்‌ அன்னத்துடனும்‌ 
தேஜஸ்ஸ- டனும்‌ பிரம்மவர்ச்சஸ்ஸுஈடனும்‌, (ஆஹுதி செய்யும்‌) 
அவன்‌ திருப்தியடைகிறான்‌. 

24.1. இதையறியாமல்‌ ஒருவன்‌ அக்னிஹோத்ரம்‌ செய்தால்‌, 
அது நெருப்பை விலக்கிச்‌ சாம்பலில்‌ ஹோமம்‌ செய்ததுபோலாகும்‌. 





24.1. இதையறியாமல்‌--செய்யும்‌ செயலெல்லாம்‌ அக்னிஹோத்ரம்‌: 
என்று இதையறநியாமல்‌. 

உதாரணமாக உண்ணும்‌ உணவு * ப்ராணாக்னிஹோத்ரம்‌ ? ஆகின்ற 
தென்று அறியவேண்டும்‌. அதனாலேயே ₹* ப்ராணாயஸ்வாஹா, அபானாயஸ்‌ 
வாஹா, வ்யானாயஸ்வாஹா, உதானாயஸ்வாஹா, ஸமானாயஸ்வாஹா ? 
என்ற மந்திரங்கள்‌ போஜனத்துக்கு முன்‌ கூறப்படுகின்றன. 

ஓ. வைசுவானர வித்தை. சா. 5.11. 


த,19.2-5.24.5] சாந்தோக்கியோபநிஷத்து 53 


எனின்‌ வள்‌ எனி எனன என்‌ எாவாள: 
எணண எ ர8ள்‌ எள எனிள்‌ ஏன்ன உ 9.3 ட. 
எணாகு உள்கி. எாசாகாளி்ம்‌ னாள்‌ 
கோன்‌ எள்‌ ஒள வார்‌ எண க்ஷி 1884 ய 
எட வரன்‌ எானா எா௭ல்‌ என்ன்‌ ட மோனி 
எள்‌ எள்ள ஒன விஸா எள்‌ உ 38.5 ॥ 
ஏடன்‌ எனனிணா: ॥ 


தத்யதேஷீகா-தூல-மக்னெள ப்ரோதம்‌ ப்ரதூயேதைவஈ 
ஹாஸ்யஸர்வே பாப்மான: ப்ரதூயந்தே, ய ஏத-தேவம்‌ விதீவா- 
னகீனி ஹோத்ரஞ்‌ ஜுஹோதி ॥ 24.3 ॥ ரத 

தஸ்மா-து ஹைவம்வித்‌ யத்யபி சண்டாளாயோச்சிஷ்ட்டம்‌ 
ப்ரயச்சே-தாத்மனி ஹைவாஸ்ய தத்‌ வைம்வானரே ஹுத₹ஸ்யா- 
திதி, ததேஷ ம்லோக: ॥ 24.4 ॥ | 

யதேஹ க்ஷுதிதா பாலா மாதரம்‌ பர்யுபாஸதே | ஏவ% 
ஸர்வாணி பூதானி அக்னிஹோத்ரமுபாஸத இத்யக்னிஹோத்ர- 
முபாஸத இதி ॥ 24.5 ॥ 

॥இதி பஞ்சமோத்தீயாய : ॥ 





24,3. புல்லின்‌ ஈர்க்கு நெருப்பிலிடப்பட்டதும்‌ எரிந்து 
போவதுபோல்‌ இதையறிந்து அக்னிஹோத்திரம்‌ செய்பவனுடைய 
பாவங்கள்‌ அனைத்தும்‌ எறிந்து போகின்றன. 

24,4. ஆகையால்‌ இதையறிந்த ஒருவன்‌ தான்‌ உண்ட 
உச்சிஷ்டத்தை ஒரு சண்டாளனுக்குக்‌ கொடுப்பினும்‌ அது 
தன்னிடமுள்ள வைசுவானராக்கினியில்‌ ஹோமம்‌ செய்ததாகவே 
ஆகும்‌. அதைப்பற்றிப்‌ பின்வரும்‌ சுலோகம்‌ உண்டு. 

24.5, பசி மிகுந்த குழந்தைகள்‌ தாயை நாடுவதுபோல்‌ 
எல்லாப்‌ பிராணிகளும்‌ அக்னிஹோத்திரத்தை நாடுகின்றன . 


ஐந்தாவது அத்தியாயம்‌ முற்றும்‌ 





24.3, பலாப்பழத்தை உரிக்கும்போது கையில்‌ எண்ணெய்‌ தடவிக்‌ 
கொண்டால்‌ பிசின்‌ ஒட்டாது. அதுபோல்‌ மனதில்‌ யோகம்‌ கூடியவனைக்‌ 
கர்மபலன்‌ ஓட்டாது. (ரா. கி.) 


54 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


॥ ணாள: ॥ 
_ ஜஇேவணைனஸலிா சான ௭௪ எளி கள்‌ ௭௭ 
எனச்‌ எ ௮ எினானஷலினின வள என எ எ௭ளிரிஎ 
உரி. ॥ 


௭€ எண்‌ அன: எருஎ்‌ சரண்‌: எளி உளவி 
எனன ஷரோன்‌ வன சோள ௭௭௧ இளிளஎ உர ॥ 


॥ ஷஷ்ட்டோ5த்த்யாய : ॥ 
ஓம்‌ ம்வேதகேதுர்‌-ஹாருணேய ஆஸ தஹ பிதோவாச, ம வேத- 
கேதோ வஸ. ப்ரஹ்மசர்யம்‌, ந வை ஸோம்யாஸ்மத்‌-குலீனோ£ந- 
னூச்ய ப்ரஹ்மபந்துரிவ பவதீதி ॥ 1.1 ॥ 
ஸ ஹ தீவாதலவர்ஷ உபேத்ய, சதுர்வி*றதிவர்ஷ : ஸர்வான்‌ 
வேதானதீத்ய மஹாமனா அனூசானமானீ ஸ்தப்த்த ஏயாய, த₹$ஹ 
பிதோவாச ॥ 1.2 ॥ ள்‌ 





ஆறாவது அத்தியாயம்‌ 

1.1. ஓம்‌ அருணரின்‌ பேரன்‌ சுவேதகேது என்று ஒருவன்‌ 
இருந்தான்‌. அவனை நோக்கி அவன்‌ தந்‌ைத :: சுவேதகேது! 
பிரம்மசாரியாக நீ வசிக்க வேண்டும்‌. குழந்தாய்‌ ! நமது குலத்‌ 
தோர்‌ எவரும்‌ வேதத்தைக்‌ கற்காமல்‌ பெயரால்‌ மட்டும்‌ பிராம்மண 
ராக இருந்ததில்லை ?? என்றார்‌. 

1.2. அவன்‌ பன்னிரண்டு வயதில்‌ (அங்ஙனமே குருகுலம்‌) 
சென்று இருபத்துநாலு வயது வரை எல்லா வேதங்களையுங்‌ 
கற்றுத்‌ தான்‌ பெரியவன்‌ என்றுங்‌ கல்வியில்‌ தனக்கு நிகரில்லை 
யென்றுங்‌ கர்வங்கொண்டவனாய்த்‌ திரும்பி வந்தான்‌. அவனை 
நோக்கி அவன்‌ தந்த பின்வருமாறு கேட்டார்‌. 





1.1-2.  சுவேதகேதுவின்‌ தகப்பனார்‌ எல்லாங்‌ கற்றவராயிருந்தும்‌ 
தனது மகன்‌ ஆசாரியனிடம்‌ ஸேவை செய்து கல்வி கற்றுவர வேண்டும்‌ 
என்று அவனைத்‌ தகுந்த ஆசாரியனைத்‌ தேடி யடையும்படி அனுப்பி 
வைத்தார்‌- 


6ம்‌.4-6-4.3] சாந்தோக்கியோபநிஷத்து க 


கள்ளி எ விம்‌ எனன எண்னனாலி. ண்‌ 
ண எாணாளணன; ட னாக எள்‌ எணள்‌ எண்டாள்‌ 
ளர்‌ டன்‌ ஏராள; எள்‌ எளின்‌ ॥4 ம 


ம்வேதகேதோ, யன்னு ஸோம்யேதம்‌ மஹாமனா அனூசான 
மானீ ஸ்தப்த்தோஃஸ்யுத தமாதே-மப்ராக்ஷ£ய: | யேனாம்ருத% 
ம்ருதம்‌ பவத்‌-யமதம்‌ மத-மவிஜ்ஞாதம்‌ விஜ்ஞாதமிதி ட கதந்‌ நு 
பகவ: ஸ ஆதேளோ பவதீதி ॥ 1.3 ॥ 





1,3. ₹: ௬வேத கேது 1 குழந்தாய்‌ ! ஏது, நீ பெரியவன்‌ என்‌ 
றும்‌ கல்வியில்‌ உனக்கு நிகரில்லை என்றும்‌ கர்வித்திருப்பதாய்க்‌ 
காண்கிறதே ! எதனால்‌ கேள்விக்கெட்டாதது கேட்கப்பட்டதாயும்‌, 
நினைவுக்‌ கெட்டாதது நினைக்கப்பட்டதாயும்‌ அறிவிக்‌ கெட்டாதது 
அறியப்பட்டதாயும்‌ ஆகுமோ அந்த உபதேசத்தைக்‌ குருவினிடம்‌ 
கேட்டாயா ?₹?? 


: ஐயனே ! அப்படி யொரு உபதேசம்‌ எங்ஙனம்‌ கூடும்‌ ??? 





நன்றாகக்‌ காய்த்துப்‌ பழுத்த மரத்தின்‌ கிளைகள்‌ வளைந்திருப்பதுபோல்‌ 
கல்வியால்‌ பக்குவமடைந்தவன்‌ பணிவுடையவளாயிருப்பான்‌. பணி 
வின்மை கல்வியின்‌ குறைவைக்‌ காட்டும்‌. ஆத்ம ஞானத்தாலேயே கல்வி 
பூர்த்தியாகின்றது. 

கற்றதனாலாய பயனென்கொல்‌ வால .நிவன்‌ 

நற்றாள்‌ தொழா ௮ர்‌ எனின்‌ ? (குறள்‌). 

கற்றதுங்‌ கேட்டதுந்தானே யேதுக்காகக்‌ 

கடபட மென்றுருட்டுதற்கோ * கல்லாலெம்மான்‌ 

குற்றமறக்‌ கைகாட்டூங்‌ கருத்தைக்‌ கண்டு . 

குணங்குறியற்றின்பநிட்டை கூடவன்றோ ₹ (தாயுமானவர்‌) 

1.3. பி, சூ, 1.4.28. (பீரக்ருதிம்‌௪ ப்ரதிஜ்ஞா-த்ருஷ்டாந்தானுபூ 
ரோதாதி. 


6. உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 
ஊா னிரிகளை எள என்‌ ஏனம்‌ எனா- 
அளவர்‌ ணன்‌ னான்‌ பி ணிஎ என ம]. ॥ 
௭ உர்‌ எாஎனன விவி எனி என்‌ 
எ எண்ணி ணின்‌ எனா வின்ன்‌. 
௭௪ ॥ ய 


யதா ஸோம்யைகேன ம்ருத்பிண்டேன ஸர்வம்‌ ம்ருன்மயம்‌ 
விஜ்ஞாத ₹ஸ்யாத்‌,வாசாரம்ப்பணம்‌ விகாரோ நாமதேயம்‌, ம்ருத்தி- 
கேத்யேவ ஸத்யம்‌ ॥ 1.4 ॥ 

ந வை நூனம்‌ பகவந்தஸ்‌-த ஏத-தவேதிஷ-ர்‌ யத்த்‌-யேத- 
தவேதிஷ்யன்‌ கதம்‌ மே நாவக்ஷ்யன்னிதி, பகவா“ஸ்த்வேவ-மேதத்‌ 
ப்ரவீத்விதி, ததா ஸோம்யேதி ஹோவாச ॥ 1.7 ॥ 





1,4, குழந்தாய்‌! எங்ஙனம்‌ ஒரு பிடி மண்ணினால்‌, 
மண்ணாலாகிய அனைத்தும்‌ அறியப்பட்டதாகுமோ, வேறுபாடெல்‌ 
லாம்‌ பேசுமிடத்துப்‌ பெயரளவிலேயாமோ, மண்‌ ஒன்றே 
உண்மையோ அங்ஙனம்‌.?? 

1.7. ** எனது குருமார்களாகிய அப்பெரியோர்கள்‌ இதை 
அறியமாட்டார்கள்‌ போலும்‌. அறிந்திருந்தால்‌ எனக்குச்‌ சொல்லி 
யிருக்க மாட்டார்களா ₹ 8ீயனே ! தாங்களே இதை உபதேசிக்க 
வேண்டும்‌ ?? என்றான்‌. 


₹ ஸோம்யா! அங்ஙனமே யாகட்டும்‌ ?? என்று சொல்லலானார்‌. 





1.4. பி. சூ. 2.1.14. (ததன்யத்வ-மாரம்பண மப்தாதிப்ப்ய:). 

1.7. தன்‌ குருமார்களுக்கு இது தெரியாதென்று சுவேதகேது கூறிய 
தும்‌ அவன்‌ மனது பக்குவமடையாததையே காட்டுகிறது. மீண்டுங்‌ குரு 
குலம்‌ செல்ல விருப்பமில்லாமல்‌ இங்ஙனம்‌ கூறினான்‌. 


6.1,4-6.24] சாந்தோக்கியோபநிஷத்து 57 


எ என்னா சானிணே்ரிகளிள்‌ என்‌ னாண- 
வ சாவி எாடளிர்‌ எனா: எனன ॥%. டட 
- ஷ்‌ கு வினி வாடன்‌ ஒிளாள ண: 
எண்ம ௭௮௪௭ வில்னா சானி எரி உ ॥ 
௭8௭௭ ௭௫ வர்‌ எமி என்ளினண எ 0௭௭ 

௭௧ அர்‌ எனம்மரள்‌ எகனிவள ॥₹.3 ॥ 


ஸதேவ ஸோம்யேத-மக்ர ஆஸீ-தேகமேவாத்விதீயம்‌, தத்தைக 
ஆஹ-?-ரஸ-தேவேத-மக்ர ஆஸீ-தேக-மேவாத்விதீயம்‌, தஸ்மா- 
தஸத: ஸஜ்ஜாயத ॥ 2.1 ॥ 
.. குதஸ்து கலு ஸோம்யைவ” ஸ்யாதிதி ஹோவாச, கதமஸத:- 
ஸஜ்ஜாயேதேதி, ஸத்‌-த்வேவ றக்க மகர ஆஸீ-தேகமேவாத்‌- 
விதீயம்‌ ॥ 2.2 ॥ 


ததைக்ஷூத பஹுஸ்யாம்‌ ப்ரஜாயேயேதி தத்தேஜோஃஸ்ருஜத, 
தத்தேஜ 8க்ஷத பஹுஸ்யாம்‌ ப்ரஜாயேயேதி ததபோ£ஸ்ர௬ஜத 
ம23ட . 


2,1. ₹ குழந்தாய்‌ 1! ஆதியில்‌ இது ஒன்றேயாக இரண்டற்ற 
தாய்‌ ஸத்தாக இருந்தது. சிலர்‌ ** இது அஸத்தாகவே ஆதியில்‌ 
இருந்தது, அந்த அஸத்திலிருந்து ஸத்‌ உண்டாயிற்று ?? என்று 
கூறுவர்‌ ?, 

2.2. :* குழந்தாய்‌ ! அது எங்ஙனம்‌ கூடும்‌$ அஸத்திலிருந்து 
ஸத்‌ எப்படி உண்டாகும்‌ ? குழந்தாய்‌ ! இது ஸத்தாகவேதான்‌ ஆதி 
யில்‌ இருந்தது--ஒன்றாக, இரண்டற்றதாக.? 

2.3. * நான்‌ பலவாக ஆவேன்‌, வெகுவாக வளர்வேன்‌.2 
என்று கண்டு அது ஒளியைச்‌ சிருஷ்டித்தது. அவ்வொளி : நான்‌ 
பலவாக ஆவேன்‌ ? என்று கண்டு நீரைச்‌ சிருஷ்டித்தது. 

2142 ஓ.தை. 2.6-7. 

பி.சூ. 1,1,4; 1.1.5; 1,4,23) 2.1.16 ; 2.1.18. 
இங்கு கூறியது "ஸத்வித்தை ” எனப்படும்‌. 

2.5. பி, சூ. 1.4.24. (அபித்த்யோபதேமாச்ச). 





58 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


ளா ளா 0௭ எலு வாள எனணனின்‌ ளா ராண: 
ன ௭௪௭ ௭௭ எனின்‌ எ$௭ அ1௭னர்‌ எனனை ரன 
எனைன னாள்‌ உ ॥ 

அஎணனள்‌ எனா எனின்‌ என எ: என்ன்‌ எரனஷலிர்‌ 
௭௭௭ எ ளைனணனான்‌ எிஸ்னணளை: உ $.1 ॥ 

ணாள எண எள சரள. என்னாள்‌ 
எர என 0௪ எர எரி ள்‌ என னன்ன 
இ ॥ $.8 ॥ 

தா ஆப ீக்ஷந்த, பஹ்ல்ய: ஸ்யாம ப்ரஜாயேமஹீதி, தா 
அன்னமஸ்ருஜந்த, தஸ்மாத்‌ யத்ர கவச வர்ஷதி ததேவ பூயிஷ்ட்ட- 
மன்னம்‌ பவத்யத்ப்ப்ய ஏவ ததத்த்யன்னாத்யஞ்‌ ஜாயதே ॥ 2.4 ॥ 

அன்னமலிதந்‌ த்ரேதா விதீயதே, தஸ்ய ய: ஸ்த்தவிஷ்ட்டோ 
தாதுஸ்‌-தத்‌ புரிஷம்‌ பவதி, யோ மத்த்யமஸ்‌-தன்மா₹ஸம்‌ யோ? 
ணிஷ்ட்டஸ்‌-தன்மன: ॥ 5.1 ॥ 

அன்னமய ஹி ஸோம்ய மன, ஆபோமய: ப்ராணஸ்‌-தேஜோ 


மயீ வாகிதி, பூய ஏவ மா பகவான்‌ விஜ்ஞாபயத்விதி, ததா ஸோம்‌- 
யேதி ஹோவாச ॥ 5.4 ॥ 





2.4. அற்‌ நீர்ப்‌ பெருக்கு * நாம்‌ பலவாக ஆவோம்‌? என்று 
கண்டு அன்னத்தைச்‌ சிருஷ்டித்தன. ஆகையால்‌ எங்கேயாவது 
மழை பெய்தால்‌ அங்கேயே ஏராளமான அன்னம்‌ உண்டாகிறது. 
நீரிலிருந்தே உண்ணும்‌ உணவு உண்டாகிறதன்றோ ?? 3 

5.1.  *உண்ட உணவு மூன்று விதமாகிறது. அதன்‌ ஸ்தூல 
பாகம்‌ எதுவோ அது மலமாகவும்‌, எது நடுத்தரமோ அது மாம்ஸ 
மாகவும்‌, எது ஸ-க்ஷ்ம பாகமோ அது மனமாகவும்‌ ஆகிறது.” 

5.4. ₹ குழந்தாய்‌ ! மனம்‌ அன்னமயமானது ; பிராணன்‌ நீர்‌ 
மயமானது; வாக்கு ஒளிமயமானது.? ஈஜீயனே ! மீண்டும்‌ 
எனக்குத்‌ தெளிவுபட உபதேசிக்க வேண்டும்‌? என்ன, “அங்ஙனமே 
குழந்தாய்‌ !” என்று கூறலானார்‌. 





2.4. ஓ. (ஸேோககாமயத பஹ-£ஸ்யாம்‌ ப்ரஜாயேயேதி) 26, 
ட பி. சூ.1.1.5--6, . மகன்‌ ய க்‌ 


6,2,4-6.73] சாந்தோக்கியோபநிஷத்து 59 


ளிசலை; விக ஏன என்னாள்‌ எனி: வர 
ஐஎஒமிரன: சார்‌ எ எள்‌ எண்ணை எ (9. ॥ 

௭ ஈணகாகான்‌ ளான சோளக்‌ (ச எனி 
ஸ்ஸ்‌ வின என எானளிரள்‌ எ எ எ னா 
ணார னி ளீ ௨9 ப 

௭௭ எள எனா வின எனி வினை 
எளி: எத வாரிள எளிஸ்‌ எள எக உல ன்ன 
எள்னார்‌ னஎமிண கண்ணனை வாசிஎ(€ எனா 
எனன னான * னானவிரிள்‌ ॥9,3 ॥ 


ஷோடகல: ஸோம்ய புருஷ: பஞ்சதமாஹானி மாம: காம 
மப: பிபஃபோமய: ப்ராணோ, ந பிபதோ விச்சேத்ஸ்யத இதி ॥ 7.1 ॥ 

ஸஹபஞ்சதமாஹானி நா£மாத ஹைன-முபஸஸாத, கிம்‌ ப்ர- 
வீமி போ இதி ௬௪௫: ஸோம்ய யஜ-₹ஷி ஸாமானீதி ஸ ஹோவாச 
நவைமா ப்ரதிபாந்தி போ இதி ॥7.2 ॥ 

த(ஹோவாச௪, யதா ஸோம்ய மஹதேோப்ப்யாஹிதஸ்‌-யைகோ:ங்‌ 
கார: கத்யோதமாத்ர: பரிமிஷ்ட: ஸ்யாத்‌,தேன ததோ:பி ந பஹு 
தஹே தேவஃ௩ஸோம்ய தே ஷோடமானாம்‌ கலானாம்‌ ஏகா கலா$தி- 
மிஷ்டா ஸ்யாத்‌, தயைதர்ஹி வேதாந்‌-நானுபவஸ்‌-யரானாத மே 
.. விஜ்ஞாஸ்யஸீதி ॥ 7.3 ॥ 


7.1-3. “புருஷன்‌ பதினாறு கலைகள்‌ உள்ளவன்‌. பதினைந்து 
நாள்‌ சாப்பிடாமலிரு, ஆனால்‌ வேண்டிய அளவு ஜலத்தைகீ 
குடித்து வா. பிராணன்‌ ஜலமயமானதால்‌ பிராணன்‌ போகாது ?* 
என்றார்‌. அவன்‌ அங்ஙனமே பதினைந்து நாள்‌ சாப்பிடவில்லை. 
பின்‌ அவரிடம்‌ வந்து * நான்‌ என்ன சொல்லட்டும்‌ *' என்றான்‌; 
“ரக யஜுஸ்‌ ஸாமங்கள்‌ ? என்றார்‌.  * அவை ,என்‌ மனதில்‌ எழ 
வில்லை 8யனே !? என்றான்‌. அவனிடம்‌ அவர்‌ கூறியதாவது-- 
“குழந்தாய்‌ ! ஒரு பெருந்‌ தீயில்‌ மின்மினி மாதிரி ஒரு சிறு பொரி 
மாத்திரம்‌ எஞ்சி நின்ருல்‌ அது வெகுவாக எரிக்காது ; அவ்வாறே 
குழந்தாய்‌ |! உனது பதினாறு கலையில்‌ ஒரு கலை மட்டும்‌ எஞ்சி 
நிற்கிறது. அதனால்‌ உனக்கு வேதம்‌ பிரகாசிக்கவில்லை. இனிச்‌ 


சாப்பிட்டால்‌ மீண்டும்‌ பிரகாசிக்கும்‌. என்‌ கருத்தை உணர்‌ வாய்‌.” 





60 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


கோகள்‌ எஸ்‌ விஎஷ்‌ னன ஊரார்‌ 8 ளா 
னின்‌ எணண எற்‌ ளான எள ளன என 
ண்கி எள்‌ வவிள்‌ எள்‌ எனா வ்ளினா எண்‌ 
௭ எனிஸி எண்‌ உ6 ॥ 


எ ௭ளா எள்‌: ஏரா எனி (உள்‌ (ஜ்‌ என்னன ௭- 
எனகு எண்னை ரனிஎ எ ஜின எனனி 
(ள்‌ (எஸ்‌ என்னானளளஎகலளா ஸாரி ன்‌ ளா 
எண (ளின்‌ எள ள்‌ ॥43 ॥ 


உத்தாலகோ ஹாருணி: ம்வேதகேதும்‌ புத்ரமுவாச, ஸ்வப்னாந்‌- 
தம்‌ மே ஸோம்ய விஜானீஹீதி, யத்ரைதத்‌ புருஷ: ஸ்வபிதி நாம, 
ஸதா ஸோம்ய ததா ஸம்பன்னோ பவதி, ஸ்வமபீதோ பவதி, தஸ்மா- 
தேன“ஸ்வபிதீத்‌-யாசக்ஷதே, ஸ்வ ஹ்யபீதோ பவதி ॥ 8.1 ॥ 


ஸ யதா மகுனி: ஸத்ரேண ப்ரபத்தோ தியம்‌ திமம்‌ பதித்வா 
5ன்யத்ராயதன-மலப்த்வா, பந்தனமேவோபல்ரயத, ஏவமேவ கலு 
ஸோம்ய, தன்மனோ திரந்‌ திமம்‌ பதித்வான்‌ யத்ராயதன-மலப்த்வா, 
ப்ராண-மேவோபம்ரயதே ப்ராணபந்தன₹ ஹி ஸோம்ய மன 
இதி ॥ 8.2 ॥ 





8.1. உத்தாலாக ஆருணி தமது புத்திரனான சுவேதகேதுவை 
நோக்கி மீண்டுங்‌ கூறுவார்‌ ; 4 ஸ்வப்னத்தின்‌ முடிவான நிலையை 
என்னிடமிருந்து அறிந்துகொள்‌, குழந்தாய்‌ ! எப்போது இந்தப்‌ 
புருஷன்‌ தூங்குகிறானோ அப்போது இவன்‌ ஸத்துடன்‌ ஒன்றுபட்டு 
நிற்கிறான்‌, தன்னிடமே லயிக்கிறான்‌. ஆகையால்‌ இவன்‌ (ஸ்வபிதி) 
தூங்குகிறான்‌ என்பதால்‌ (ஸ்வூஹ்யபீதோபவதி) ஆத்மாவிடம்‌ 
ஒடுங்கிவிட்டான்‌ என்று பொருள்படக்‌ கூறுகின்றனர்‌. 

8.2. * கயிற்றால்‌ கட்டப்பட்ட ஒரு பறவையானது எங்ஙனம்‌ 
திசைதோறும்‌ பறந்தும்‌ வேறெங்கும்‌ உறைவிடங்‌ காணாமல்‌ கட்டப்‌ 





8.1. ஓ. (அத்ரைஷ தேவ: ஸ்வப்னே மஹிமான-மனுபவதி.) இந்த 
தேவன்‌ ஸ்வப்னத்தில்‌ தன்‌ பெருமையை அனுபவிக்கிறான்‌. (ப்ர: 4.5). 
்‌ பி. சூ. 1.1.9 (ஸ்வாப்யயாத்‌). பி. சூ. 3.2.8 (அத: ப்ரபோதோடஸ்மாத்‌) 
8.2. மனதிற்கு உறைவிடம்‌ பிராணன்‌--இங்கு பிராணன்‌ 
்‌ என்றது பிராணனுக்குப்‌ பிராணனான ஆத்மா என்று உணரவேண்டும்‌. 


6.8.1-6.9.2] சாந்தோக்கியோபநிஷத்து உ டு 


ணா ளின்‌ ௭௭ எகள்‌ ரன ளளன்றாளர்‌ 
அணா என எனன விளை என்‌ ஏன்‌ ॥$.1 ॥ 

எ எனா ௭௭ எ (88ல்‌ ஜான்வுலாம்‌ ஏளன எளி. 
எனால்‌ ஏளன எளிஸிவ்னிஎ எக னின்ன: எளி எள 
என்ன்ன ள ஷ என்‌ எ்்னா௭ஈ வள்‌ ॥$ ॥ 


யதா ஸோம்ய மது மதுகீருதோ நிஸ்திஷ்ட்டந்தி நானாத்யயா- 
னாம்‌ வ்ருக்ஷ£ணா% ரஸான்‌ ஸமவஹார-மேகதா₹ ரஸங்‌ கமயதி 
॥9.1 ॥ 

தே யதா தத்ர ந விவேகம்‌ லபந்தே:முஷ்யாஹம்‌ வ்ருக்ஷஸ்ய 
ரஸோஃஸ்ம்‌-யமுஷ்யாஹம்‌ வ்ருக்ஷ்ஸ்ய ரஸோஸ்மீதி, ஏவமேவ கலு 
ஸோம்யேமா: ஸர்வா: ப்ரஜா: ஸதி ஸம்பதீய, ந விது: ஸதி 
ஸம்பத்யாமஹ இதி ॥ 9.2 ॥ 





பட்ட இடத்திலேயே நிலைபெறுமோ அங்ஙனமே, குழந்தாய்‌! 
மனமும்‌ திசைதோறும்‌ பறந்தும்‌ வேறெங்கும்‌ உறைவிடங்‌ காணா 
மல்‌ பிராணனிடமே நிலைபெறும்‌. மனத்திற்கு உறைவிடம்‌ 
பிராணன்‌ என்று உணரவேண்டும்‌.? 

9.1. : குழந்தாய்‌ ! தேனீக்கள்‌ எங்ஙனம்‌ பல திக்குகளிலுள்ள 
மரங்களினின்று ரஸங்களைச்‌ சேகரித்துப்‌ பின்‌ ஒரு ரஸமான 
தேனாகச்‌ செய்கின்றனவோ ) 

9.2. * அந்த ரஸங்கள்‌ எங்ஙனம்‌ அறியாவோ, *! நான்‌ இந்த 
மரத்தின்‌ ரஸம்‌, நான்‌ இந்த மரத்தின்‌ ரஸம்‌ ?? என்று) அங்ஙனமே 
குழந்தாய்‌ ! இப்‌ பிராணிகள்‌ எல்லாம்‌ ஸத்தை அடைந்து (ஆழ்ந்த 
தூக்கத்தில்‌,  ஸத்தை அடைந்துளோம்‌ என்று அறிய 
மாட்டார்கள்‌. 





ஓ. பறவைகள்‌ எவ்வாறு தாம்‌ வசிக்கும்‌ மரத்தைச்‌ சாருகின்றனவோ 
அவ்வாறே சக்திகளெல்லாம்‌ கூடஸ்தனான ஆத்மாவிடம்‌. அடங்குகின்றன. 


62 : உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


எண னாள்‌ ள என்ன ௭ என்‌ ளலின்‌ எள 
னிளா உர்‌ ளா எண்‌ ள எள எள எனனை ॥$.3॥ 

எ ௭ ரேர்ஸிர்னணனகல எள்‌ என்னா எ ளாண 
எண்‌ வரக்ள்‌ னீ ௭ ம ளா எள ளி 
எளா.எனி்‌ எனா ॥$ ॥ 


த.இஹ வ்யாக்க்ரோ வா, ஸிஹோ வா, வ்ருகோ வா, வரா 
ஹோ வா, கீடோ வா, பதங்கோ வா, த$மோ வா, மலகோ வா, யத்‌- 
யத்‌ பவந்தி ததா பவந்தி 9.3 ॥ 

ஸ ய ஏஷேோணிமைத-தாத்ம்யமித₹ ஸர்வம்‌, தத்‌ ஸத்ய£ ஸ 
ஆத்மா தத்‌-த்வமஸி மவேதகேதோ இதி, பூய ஏவ மா பகவான்‌ 
விஜ்ஞாபயத்விதி, ததா ஸோம்யேதி ஹோவாச ॥ 9.4 ॥ 

இமா: ஸோம்ய நத்ய: புரஸ்தாத்‌ ப்ராச்ய: ஸ்யந்தந்தே பம்சாத்‌ 
ப்ரதீச்யஸ்தா: ஸமுத்ராத்‌ ஸமுத்ரமேவாபியந்தி ஸமுத்ர ஏவ 





9.3. “அவை இங்குபுலியோ, சிங்கமோ, ஓநாயோ, பன்றியோ, 
புழுவோ, பூச்சியோ, கொசுவோ எப்படி இருக்கின்றனவோ அப்‌ 
படியே மீண்டும்‌ ஆகின்றன (தூங்கி யெழுந்தபின்னும்‌). 

9-4: *எது அணுமாத்திரமான ஸுக்ஷ்ம வஸ்துவோ 
அதையே ஆத்மாவாய்க்‌ கொண்டது இது எல்லாம்‌; அதுவே 
ஸத்தியம்‌; அதுவே ஆத்மா; சுவேதகேதுவே 1! அதுவே நீயாக 
உளாய்‌ (தத்‌-தவம்‌ அஸி).? * 8ீயனே ! மீண்டும்‌ எனக்குத்‌ தெளிவுற 
உபதேசிக்க வேண்டும்‌? என்ன, * அங்ஙனமே, குழந்தாய்‌ ? என்று 
கூறலானார்‌. 

10.1. * குழந்தாய்‌ ! இந்நதிகள்‌, கிழக்கு நதிகள்‌ கீழ்த்திசை 
யிலும்‌, மேற்கு நதிகள்‌ மேற்றிசையிலும்‌, பாய்ந்து செல்லுகின்றன; 
ஸமுத்திரத்திலிருந்து(தோன்‌ றி) ஸமுத்திரத்திலேயே மறைகின்றன, 





9.4. (தத்‌-த்வம்‌ அஸி? என்பது ஸாம வேதத்தின்‌ மகா வாக்கியம்‌. 


6.9.3-6.11.1] சாந்தோக்கியோபநிஷத்து 


"எள ன்னிணாவிரஎ ட ஊோிஎ எரு வின்னா எனி எனா 
ணா ரோன்‌ எ ௫ ௭௭ சாணக்‌ ஸ்ட்‌ என்‌ 
ஹிசிஎஎ... ॥40-4 ॥ 

என வின என எண ஸி ஏனோ ணாோனி எக்‌ 
என்ணாணானணிஎனைளி ஒஇணாணாணிஎனை ரூ 
வினானன எள: மிணனளி சினா உர. ॥ 


பவந்தி தா யதா தத்ர ந விது-நிய-மஹ-மஸ்மீதி | ஏவமேவ கலு 
ஸோம்யேமா: ஸர்வா: ப்ரஜா: ஸத ஆகத்ய ந விது: ஸத 
ஆகச்சாமஹ இதி ॥ ஸ ய ஏஷோ அணிமைதத்‌..... ॥ 10.1 ॥ 
அஸ்ய ஸோம்ய மஹதோ வ்ருக்ஷஸ்ய யோ மூலேஃப்ப்யாஹன்‌- 
யாஜ்‌- ஜீவன்‌ ஸ்ரவேத்‌ யோ மத்த்யேஃப்ப்யாஹன்யாஜ்‌-ஜீவன்‌ 
ஸ்ரவேத்‌-யோஃக்ரேஃப்ப்யாஹன்யாஜ்‌-ஜீவன்ஸ்ரவேத்‌, ஸு ஏஷ 
ஜீவேனாத்மனா ப்ரபூத: பேபீயமானோ மோதமானஸ்‌-திஷ்ட்டதி 
॥ 11.1 ॥ 
ஸமுத்திரமாகவே ஆய்விடுகின்றன. அவை அந்நிலையில்‌ * நான்‌ 
'இது! என்று எங்ஙனம்‌ அறியமாட்டாவோ அங்ஙனமே, குழந்தாய்‌! 
இப்பிராணிகள்‌ எல்லாம்‌ ஸத்திலிருந்து தோன்றி ஸத்திலிருந்து 
தோன்றினோம்‌ என்று உணரவில்லை. எது அணுமாத்திரமான 
' அந்த ஸூக்ஷ்ம வஸ்துவோ...... அதுவே நீயாக உளாய்‌ (தத்‌-த்வம்‌- 
அஸி), 

11,1, குழந்தாய்‌ 1] இந்தப்‌ பெரிய மரத்தின்‌ அடியில்‌ 
ஒருவன்‌ காயப்படுத்தினால்‌ நீர்‌ வடியும்‌, ஆனால்‌ பிழைத்திருக்கும்‌ ; 
நடுவில்‌ வெட்டினாலும்‌ நீர்‌, வடியும்‌, ஆனால்‌ பிழைத்திருக்கும்‌ 
நுனியில்‌ வெட்டினாலும்‌ நீர்‌ வடியும்‌, ஆனால்‌ பிழைத்திருக்கும்‌. 
அது உயிர்‌ வடிவான ஆத்மாவால்‌ வியாபிக்கப்பட்டு, நீரைப்‌ பருகிக்‌ 
கொண்டு, ஆனந்தமாய்‌ நிற்கிறது. 


ண 


உ உபநிஷத்ஸாரம்‌  [சரந்தோக்கியோப. | 


.. விஎரிள்ள ஷ்ண எளிள்‌ ண வீர ௭௭ 
ஏனிண்சி எ... ॥19.3 ॥ 2 அர்த்த 
வள்ஸஷர்ள ளானினில்‌ என எ இணிரி்‌ நாள்‌ 


கள என என்‌ 13.1 ॥ 

ஜீவாபேதம்‌ வாவ கிலேதம்‌ ம்ரியதே ந ஜீவோ ம்ரியத இதி; 
ஸ.ய ஏஷோணிமைதத்‌ ... ॥11.3 ॥ 

நீயக்ரோதபல-மத ஆஹரேதீதம்‌ பகவ இதி, பிந்தீதி, பின்னம்‌ 
பகவ இதி கிமத்ர பல்யஸீத்‌-யண்வ்ய இவேமா தானா பகவ 
இத்‌-யாஸா-மங்கைகாம்‌ பிந்தீதி, பின்னா பகவ இதி கிமத்ர 
பல்யஸீதி ந கிஞ்சன பகவ இதி ॥ 12:1 ॥, 


11.3. * (ஆனால்‌ ஒரு கிளையை மரத்தினின்று வெட்டி நீக்கி 
விட்டால்‌) உயிர்‌ வடிவான ஆன்மா நீங்கியதால்‌ இது பட்டுப்‌ 
போகிறது; உயிர்‌ வடிவான ஆன்மா சாவதில்லை. எது அணு 
மாத்திரமான அந்த ஸுூக்ஷ்ம வஸ்துவோ...அதுவே நீயாக 
உளாய்‌. (தத்‌-த்வம்‌ அஸி).? 

12.1. *ஆலம்‌ பழம்‌ ஒன்றைக்‌ கொண்டுவா.” 

₹ இதோ ஐயனே.” 

* அதைப்‌ பிள.? 

* பிளக்கப்பட்டது, 8யனே.? 

* அங்கு என்ன காண்கிறுய்‌ ?? 

* அணுவடிவான விதைகள்‌; யனே !? 

“குழந்தாய்‌, அவற்றுள்‌ ஒன்றைப்‌ பிள.” 

* பிளக்கப்பட்டது, 8யனே.” 

* அங்கு என்ன காண்கிறாய்‌?? 

* ஒன்றுங்‌ காணவில்லை.? 


ஜி பி. சூ. 2.3.16 (சராசரவ்யபால்ரயஸ்து ஸ்யாத்‌-தத்வ்யபதே 
யாக்த:... ௫ 








6.11.3-6.13.1] சாந்தோக்கியோபநிஷத்து ௬ 


என்ன ம்‌ ஏ வினி எரிாள்‌ எ ண்ண ரான 
8 ளினிளிஸளாள பள்‌ எனின்‌ ட எண என்ன்‌ 
௭௭ மூஷிஸ்ிஎஏ...॥ 18.3 ॥ 


கணமிஸ்$்ைஎளா ன சா எணணவினா எ எ உளள 
எண என்னன எலிசா குணஷிகளாளா எத ஊண்‌ 
என எ 886 ய 13.1 ॥ 
தூ ஹோவாச, _யம்‌ வை ஸோம்யைத-மணிமானம்‌ ந 
நிபாலயஸ ஏதஸ்ய வை ஸோம்யைஷோணிம்ன ஏவம்‌ மஹாந்‌ 
நீயக்ரோத-ஸ்திஷ்ட்டதி | ஸமரத்தத்ஸ்வ ஸோம்யேதி; ஸ ய 
ஏஷோணிமைதத்‌ ... ॥12.3 ॥. 
- லவண-மேத-துதகே£வதாயாத மா பீராத-ருபஸீததா இதி; 
ஸ ஹ ததா சகார; த ஹோவாச யத்தோஷா லவண மூதகே 
யாதா அங்க ததாஹரேதி; தத்தாவம்ரும்ய ந விவேத ॥13.1॥ 


12.3. அவனை நோக்கிக்‌ கூறுவார்‌ !: குழந்தாய்‌ ! எந்த 
(ஜீவசக்தியான) ஸ-க்ஷ்மப்‌ பொருளை நீ காணவில்லையோ, அந்த 
ஸுலக்ஷ்மப்‌ பொருளினின்றே இந்தப்‌ பெரிய ஆலமரம்‌ உண்டாகி 
நிற்கிறது. குழந்தாய்‌ ! அதில்‌ சிரத்தை வைப்பாய்‌. அணுமாத்திர 
மான அந்த ஸ-௫க்ஷ்ம வஸ்து எதுவோ...... அதுவே நீயாக உளாய்‌ 
(தத்‌-த்வம்‌ அஸி). 

13.1. 4 இந்த உப்பை நீரில்‌ போட்டுவைத்து என்னைக்‌ காலை 
யில்‌ பார்‌”? என்றார்‌. அவன்‌ அப்படியே செய்தான்‌. * இரவில்‌ நீரில்‌ 
போட்ட உப்பைக்‌ கொண்டுவா, குழந்தாய்‌ ? என்றார்‌. அதைச்‌ 
சோதித்து அவன்‌ காணவில்லை. அது கரைந்து போயிற்று. 


12.3. சிரத்தை வைப்பாய்‌--நம்பிக்கையின்‌ சக்தி அகக்கண்ணைத்‌ 
திறந்து வைக்கும்‌. ஊனக்கண்‌ காணாததை ஞானக்கண்ணால்‌ காணலாம்‌. 
விதையினுள்‌ இருக்கும்‌ மரத்தை ஊனக்கண்‌ காணமுடியாவிடினும்‌ ஞானக்‌ 
கண்‌ காண்கிறது. விதையினுள்‌ மரம்‌ முமுதும்‌, அதின்‌ பூவின்‌ வாசனை 
யும்‌, நிறமும்‌, மற்ற எல்லாவிசேஷ குணங்களும்‌, மறுபடி அம்மரத்தில்‌ 
இத்தகைய விதைகள்‌ நிறைந்த கனிகள்‌ உண்டாக்கும்‌ சக்தியும்‌ அடங்கிக்‌ 
கிடக்கின்றன. இந்த அதிசயத்தை ஆழ்ந்து சிந்தித்தால்‌ ஸ-க்ஷ்மமாகிய 
ஆன்ம சக்தியில்‌ அனைத்தும்‌ அடங்கியிருக்கும்‌ ரகசியம்‌ ஒருவாறு 
விளங்கும்‌. ்‌ 

1744-5 


66 "உபநிஷத்ஸாரம்‌ "  [சாந்தோகீகியோப ப 


ளா லிணின ஜாவா எற்ள்‌ ணி கண்ட 
எனா ஊண்‌ கண்‌ எணாரின்‌ ஊன்‌ 
ஒன்ன எடிரானிஎன எிஎனிகளா வீன்‌ எக எனா எண 
எண்‌ எ எனிளாளஎ௭ என க்க எண்ன எ எனா 
9௭ எ ட எ ர்‌ எ்ரினவ...॥ 13-3॥ 


யதா விலீனமேவாங்காஸ்யாந்தா-தாசாமேதி, கதமிதி, லவண 
மிதி; மத்த்யா-தாசாமேதி, கதமிதி, லவணமிதி அந்தா-தாசாமேதி, 
கதமிதி, லவணமிதி) அபிப்ராம்யைனதத மோபஸீததா இதி; 
தத்த ததா சகார, தசீசம்வத்‌ ஸம்வர்த்ததே, த ஈஹோவாசாத்ர வரவ 
கில ஸத்‌ ஸோம்ய ந நிபாலயஸே;$த்ரைவ கிலேதி | ஸ.ய ஏஷோ 
அணிமைதத்‌ ... ॥13.2 ॥ 





13.2. * குழந்தாய்‌ ! மேல்‌ நீரைச்‌ சிறிது உண்டுபார்‌. எப்படி 
யிருக்கிறது?” * உப்பாயிருக்கிறது. ? * நடுவிலிருந்து சிறிது உண்டு 
பார்‌, எப்படியிருக்கிறது *? * உப்பாயிருக்கிறது. ? அடியிலிருந்து 
சிறிது உண்டுபார்‌. எப்படியிருக்கிறது $? * உப்பாயிருக்கிறது. " 
₹அதைக்கொட்டி விட்டு என்னிடம்‌ வா?” என்றார்‌. அவன்‌ 
அங்ஙனமே செய்தான்‌. அப்போதும்‌ இப்போதும்‌ அது இருக்கவே 
இருக்கிறது. * இங்கும்‌ ஸத்தான வஸ்துவை நீ காணவில்லை 
எனினும்‌ இங்கே இருக்கவே இருக்கிறது. அணுமாத்திரமான 
அந்த ஸுூக்ஷ்ம வஸ்து எதுவோ...அதுவே நீயாக உளாய்‌ 
(தத்‌-த்வம்‌ அஸி) * 





13.1-2. உலகம்‌ முழுவதும்‌ அங்கிங்கெனாதபடி எங்கும்‌ வியாபித்திருக்‌ 
கும்‌ பரம்பொருள்‌ எப்படி மறைந்துபோயிற்று என்பதற்கும்‌ கரைந்துபோன 
உப்பைக்‌ கண்‌ காணாவிட்டாலும்‌ நாவு உணர்வதுபோல்‌ லந்து இந்திரியங்‌ 
களூங்காணாவிட்டாலும்‌ புத்திமில்‌ அது பிரகாசிக்கும்‌ என்பதற்கு இது 
உதாரணம்‌. 


6,13.2-6,14.1] சாந்தோக்கியோபநிஷத்து 6 


எனா வின ஏம்‌ சானம்வில்‌எனஎராளின ஏர்‌ 
்ண்ணன்‌ நண்ண எனா ௭௭ ராதிானனா எனள 
ணனிளா எள சானிளிஸலிஎனன்‌ என: 18.1 ॥ 

என எளரிரள னர்‌ எவன எஸாகைர்‌ 88ள்‌ ராணா ரர்‌ 
கர்ணன்‌ எசான்‌ ஏஏ எ௫சலி ளான ராணா 

யதா ஸோம்ய புருஷங்‌ கந்தாரேப்ப்யோஃபிநத்தாக்ஷ-மானீய, 
தம்‌ ததோ5திஜனே விஸ்ருஜேத்‌, ஸ யதா தத்ர ப்ராங்வோதங்வா 
$தரங்வா ப்ரத்மாயீதாபிநத்தா க்ஷ ஆனீதோ:பிநத்தாக்ஷ£ 
விஸ்ருஷ்ட: ॥14,1॥ 

தஸ்ய யதாபிநஹனம்‌ ப்ரமுச்ய ப்ரப்ரூயா-தேதாந்‌ திங்‌ 
கந்தாரா, ஏதாந்‌-திமம்‌ வ்ரஜேதி ; ஸ க்ராமாத்‌-க்ராமம்‌ ப்ருச்சன்‌ 





14.1. *: குழந்தாய்‌ 1 கந்தாரதேசத்தினின்று ஒரு மனிதனைக்‌ 
கண்ணைக்‌ கட்டிக்‌ கொண்டுபோய்‌ ஜனங்களில்லாத ஒரு இடத்தில்‌ ' 
எவரோ விட்டுவிட்டால்‌ அம்மனிதன்‌ கிழக்கு நோக்கியோ வடக்கு 
நோக்கியோ தெற்குநோக்கியோ மேற்கு நோக்கியோ *ியோ! 
கண்ணைக்கட்டிக்‌ கொண்டு வரப்பட்டேன்‌ ; கண்கட்டுடன்‌ இங்கு 
விடப்பட்டேன்‌ ? என்று எங்ஙனம்‌ கதறுவானோ ; 

14.2. அதன்மேல்‌ எவனோ ஒருவன்‌ அவனுடைய கட்டை 
அவிழ்த்து விட்டு * கந்தாரதேசம்‌ இந்த திசையிலுள்ளது; இந்த 
திசையில்‌ செல்‌? என்று சொன்னால்‌, அவன்‌ கிராமம்‌ கிராமமாகக்‌ 





14.2. உதாரணத்தில்‌ கூறப்பட்ட புருஷனைப்போல்‌ ஜீவன்‌ தீவினை 
கள்‌ என்ற திருடர்களால்‌ தன்‌ சொந்த நாடாகிய பரமபதத்திலிருந்து கவரப்‌ 
பட்டு ஸம்ஸாரமாகிய காட்டில்‌ விடப்படுகிறான்‌. அவன்‌ கண்ணைக்‌ கட்டுவது 
மோகம்‌, * இவன்‌ என்‌ மகன்‌, இவர்கள்‌ என்‌ உறவினர்‌, நான்‌ இறந்து 
போவேன்‌, என்‌ செல்வம்‌ அழிந்துவிடும்‌, என்‌ கதி என்ன ஆகும்‌? 
எனக்கு உதவுபவர்‌ யாவர்‌ ?? என்பது இவனுடைய கதறல்‌. இப்படிக்‌ கட்டுப்‌ 
படாமல்‌ கவலையில்லாமல்‌ சுதந்திரத்துடன்‌ சஞ்சரிக்கும்‌ ஒரு முக்த 
புருஷன்‌ அவ்வழி தெய்வ வசமாய்‌ வர நேர்ந்து அவர்‌ இவன்‌ நிலைக்கிரங்கி 
ஞானோபதேசத்தால்‌ மோகமாகிய கண்கட்டை அவிழ்த்துவிட்டு இவ 
னுடைய சொந்த ஊருக்கு வழிகாட்டுகிறார்‌. 

(தஸ்ய தாவதேவ சிரம்‌ யாவந்‌ ந விமோக்ஷியே) அவனுக்கு விடு 
தலையடையும்‌ அதுவரை தான்‌ தாமதம்‌--குரு கிடைக்கப்பெற்ற ஒருவ 


68 ... உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


ோ்ன்ன ஸ்ண என்‌ உன்‌ எ ரோ எஏ ... ॥ 184 ॥ 
ம வின்‌ எண்ணான: ॥ 


பண்டிதோ மேதாவீ கந்தாரா-னேவோபஸம்பத்யேத, ஏவமேவேஹ 
ஆசார்யவான்‌ .புருஷோ வேத; தஸ்ய தாவதேவ சிரம்‌, யாவந்‌ ந 
விமோக்ஷ்யே$த ஸம்பத்ஸ்ய இதி ॥.-ஸ ய ஏஷோ அணிமைதத்‌ ... 
॥ 14.2 ॥ 

॥ இதி ஷஷ்ட்டோத்த்யாய: ॥ 





கேட்டுக்கொண்டு நடக்கவேண்டிய வழி தெரிந்தவனாய்ப்‌ புத்திசாலி 
யானவன்‌ எங்ஙனம்‌ கந்தார தேசத்தை மீண்டும்‌ அடைவானோ, 
அங்ஙனமே ஆசாரியனைப்பெற்ற புருஷன்‌ ஞானோதயம்‌ பெறு 
கிறான்‌... (ஞானம்‌ உதித்தபின்‌) அவனுக்கு (பிராரப்தம்‌ நசித்து) 
விடுதலையடையும்‌ அதுவரை தான்‌ தாமதம்‌ ; அதன்மேல்‌ பரம்‌ 
பொருளுடன்‌ ஒன்றுபடுகிறான்‌. அணுமாத்திரமான அந்த ஸ-எக்ஷ்ம 
வஸ்து எதுவோ...அதுவே நீயாக உளாய்‌ (தத்‌-த்வம்‌ அஸி).?? 


ஆராவது அத்தியாயம்‌ முற்றும்‌ 





னுக்கு ஆன்மநிலை எய்துதலில்‌ தாமதம்‌ அவன்‌ விடுதலையடையும்‌ வரை 
தான்‌. விடுதலையாவது கர்மவசத்தால்‌ ஏற்பட்ட சரீரத்திலிருந்து விடுபடு 
தல்‌. இந்தச்‌ சரீரம்‌ விழுந்த பின்னும்‌ சஞ்சிதமாயுள்ள வேறு கர்மங்களுக்‌ 
காக மறுபடி சரீரம்‌ ஏற்படலாமே என்றால்‌ அது இல்லை என்று சுருதி கூறு 
கிறது (அதுவரை தான்‌ தாமதம்‌ என்று), பலனைக்‌ கொடுக்க ஆரம்பித்து 
விட்ட * பிராரப்த  கருமத்துக்கும்‌, ஆரம்பிக்காத * சஞ்சித? கர்மத்துக்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டு. எய்துவிட்ட அம்பு அதன்‌ வேகம்‌ அடங்கிய பின்னரே 
நிற்கும்‌, சஞ்சிதமோ எய்யப்படாத அம்பு போல்‌ இருப்பது. ஞானத்தீ 
அதை எரித்துவிடும்‌. (ஞானாக்னி: ஸர்வகர்மாணி பஸ்மஸாத்‌ குருதே ததா 
கீ, 437). ஒப்புயர்வற்ற பரம்பொருளைக்‌ கண்டவனுக்கு அவனுடைய 
கருமங்கள்‌ நாசமாகின்றன (மு. 2.2.8). 

பி. சூ. 41.15 ; 41.19; 1.1.7. 

பிரம்மஞானத்தை யடைந்துவிட்டவனுக்கு உடல்‌ வாழ்க்கையால்‌ 
யாதொரு பயனும்‌ இல்லை (தஸ்ய கார்யம்‌ ந வித்யதே--கீ 3.17). குறியில்‌ 
பட்ட பின்‌ அம்பு உடனே கீழே விழுந்தாலும்‌ விழுந்து விடலாம்‌; அல்லது 
குறியைத்‌ துளைத்துக்கொண்டு அப்பால்‌ சிறிது சென்று விழுந்தாலும்‌ 
விழலாம்‌. குறி எய்தியபின்‌ அம்பினால்‌ ஆகவேண்டிய காரியம்‌ ஒன்று 
மில்லை. குறி எய்தும்‌ வரை தான்‌ தாமதம்‌. பானை செய்து முடிந்தபின்‌ 


6,14.2-711] சாந்தோக்கியோபநிஷத்து 69 


உன்ன: ॥ 
ஆ எளிரக ௭௭ எள்‌ ஒளு எளஷாாம்‌ என 
வள என 9௭ எிஎனிக என வேசி எனானின்‌ உர. ॥ 
என்னால்‌ எரானிணிர்‌ எக ஸாம்‌ எண்‌ 
அஜன்‌ வீமன்‌ னார்‌ ளர்‌ ஈட்‌ பனா னன்‌ உள்‌ என்‌ 


॥ ஸப்தமோத்த்யாய : ॥ 


ஓம்‌ அதிஹி பகவ இதி ஹோபஸஸாத ஸனத்குமாரம்‌ நாரதஸ்‌ 
த% ஹோவாச, யத்‌ வேத்த தேன மோபஸீத, ததஸ்த ஊர்த்த்வம்‌ 
வக்டியாமீதி ॥ 3.1 ॥ 23 

ஸ ஹோவாச ருக்வேதம்‌ பகவோத்த்யேமி ; யஜுர்வேத₹ 
ஸ்மவேதம்‌ அதர்வணஞ்‌ சதுர்த்தம்‌, இதிஹாஸபுராணம்‌ பஞ்சமம்‌, 
வேதானாம்‌ வேதம்‌, பித்ருயம்‌ ராலிம்‌ தைவம்‌ நிதிம்‌, வாகோ 


1.1. ஓம்‌. *ஜயனே! உபதேசம்‌ செய்தருளும்‌? என்று 
நாரதர்‌ ஸனத்குமாரரை யணுகினார்‌. * உமக்கு ஏற்கெனவே என்ன . 
தெரியுமோ அதைத்‌ தெரிவியும்‌ ; அதற்குமேல்‌ உமக்கு உபதேசிப்‌ 
போம்‌ ? என்றார்‌. 

1,2. ஐயனே! ருக்வேதம்‌ தெரியும்‌; யஜுர்வேதம்‌ ஸாம 
வேதம்‌ ; நான்காவதாக அதர்வணவேதம்‌, 8$ந்தாவதாக இதிஹாஸ 
புராணம்‌ ; வேதங்களின்‌ வேதமாகிய இலக்கணம்‌, பிதிருகல்பம்‌, 
கணித சாஸ்திரம்‌, சகுனசாஸ்திரம்‌, காலநிர்ணயம்‌), தர்க்க 
சாஸ்திரம்‌, நீதிசாஸ்திரம்‌, நிருக்தம்‌, சிக்ஷையாகிய வேதநூல்‌, 
பூதவித்தை, போர்முறை, வானசாஸ்திரம்‌, ஸர்ப்பவித்தை, கந்தர்வ 
வித்தை, இவற்றையெல்லாம்‌ கற்றுள்ளேன்‌, 8யனே !” 


குயவனுடைய சக்கரம்‌ ஏற்கெனவே சுற்றிவிட்ட வேகத்தால்‌ இன்னும்‌ 
சிறிது நேரம்‌ தானாகவே சுற்றி ஓய்வதுபோல்‌ பிராரப்த வேகத்தால்‌ சரீரம்‌ 
உலகில்‌ சுற்றி ஓயும்‌. குருவின்‌ அனுக்ரஹம்‌ ஏற்படும்‌ போது இவன்‌ பெறு 
வது பிரம்மஸம்ஸ்பர்௪ம்‌ (கீ. 6.28), அம்புபோல்‌ சென்று ்‌ குறியில்‌ 
பத க பிராம்மீஸ்திதி (4 2.72). விதேஹமுக்தி, பிரம்மநிர்வாணம்‌ 

1.1-2. ஆதமஞானமில்லாமல்‌ எந்த வித்தையும்‌ உண்மையான 
உயர்ந்த நண்மையைத்‌ தராது என்று காட்டுவதற்காக நாரத ஸநத்குமார 


70 .. உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப 
எண்ணின்‌ னர்‌ எனர்‌ எனரனர்‌ எளிகர்‌ 
எல எம்ள சர்‌ ஜாலி 1 ॥ 

விண்‌ என்‌ எனிேரின. எரி ௭ 8 
எனைன நினை ஸி எள: சிரி 
ள்‌ சாறாளதினை ஏல்‌ எண்‌ எ௨ ள்ள ௭௪ (89௭- 
ஜினா எரி௫ிஎன ॥1.3 ॥ 
வாக்ய. மேகாயனந்‌ தேவவித்யாம்‌ ப்ரஹ்மவித்யாம்‌ பூதவித்யாம்‌' 


க்ஷத்ரவித்யாம்‌ நக்ஷத்ரவிதீயா₹ ஸர்ப்பதேவஜனவித்யாம்‌, ஏதத்‌ 
பகவோடத்தீயேமி ॥ 1.2 ॥ 

ஸோஹம்‌ பகவோ மந்தீரவி-தேவாஸ்மி நாத்மவிச்‌ சீருத£ஹ்‌- 
யேவ மே பகவத்தீருமேப்ப்யஸ்‌-தரதி மோக-மாத்மவிதிதி, 
ஸோஹம்‌ பகவ: லோசாமி தம்‌ மா பகவான்‌ மோகஸ்ய பாரம்‌ 
தாரயத்விதி, த₹ ஹோவாச யத்‌ வை கிஞ்சைத-தத்த்யசீஷ்ட்டா 
நாமைவைதத்‌ ॥ 1.3 ॥ 





1.3. *ஆயினும்‌ நான்‌, ஐயனே ! மந்திரங்களை மட்டும்‌ 
அறிந்தவனேயன்றி ஆத்மாவை யநிந்தவனல்லன்‌. ஆத்மாவை 
யறிந்தவனே சோகத்தைக்‌ கடப்பான்‌ என்று தேவரீரைப்‌ போன்ற 
வர்கள்‌ சொல்லக்‌ கேட்டுள்ளேன்‌. நான்‌ சோகத்திற்குட்பட்டிருக்‌ 
கிறேன்‌. யேனே ! என்னைத்‌ தேவரீர்‌ சோகத்தைத்‌ தாண்டும்படி 
செய்விக்க வேண்டும்‌? என்றார்‌. *நீர்‌ எதெது கற்றுள்ளீரோ அது 
எல்லாம்‌ வெறும்‌ பெயர்‌ தான்‌ ? என்றார்‌ (ஸநத்குமாரர்‌). 





ஸம்வாதம்‌ ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாவித்தைகளிலும்‌ வல்லவரான 
நாரதரே வித்தியாகர்வத்தை விட்டு ஆத்மஞானத்துக்காக ஸநத்குமாரரை 
நாடினார்‌ என்றதால்‌, எவ்வளவு கற்றவராயினும்‌ தகுந்த குருவை நாடி 
உபதேசம்‌ பெறாமல்‌ இந்த ஞானங்கைகூடாது என்பது குறிப்பிடப்படு 
கிறது. (ஆசார்யவான்‌ புருஷோ வேத) ஆசாரியனைப்பெற்ற புருஷனே 
ஞானோதயம்‌ பெறுகிறான்‌. (சா. 7.14,2) 

1:3. நாரதர்‌ :--பூர்த்தியாகாத ஆசைகளால்‌ ஏற்படும்‌ கவலைகள்‌ 
எல்லாம்‌ ஆத்ம ஞானம்‌ பெற்றால்‌ அறவே ஒழியும்‌ என்று தேவரீரைப்‌ 
போன்ற பெரியோர்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌, என்னை அ௮க்கவலைகள்‌ 
விட்டபாடில்லை. ஆகையால்‌ தங்களைச்‌ சரண்‌ அடைகின்றேன்‌. என்‌ 


_7ம்‌2:74.1]: சாந்தோக்கியோபநிஷத்து ர 71 


ஊனி ளனள்‌ ௭௭ ௨ எள்‌ ௭ ஊரணி 
என்‌ என எனிரிகள்‌ உ1.3 ॥ 


எள எாணி எனி உ. ॥ 


அரதப்‌ உணத்ற ள்‌ என்த னல்‌ 
எ ளன்‌ கா௭னவிள்‌ ள்‌ எனா எ எனின்‌ எ 
என எளளா எனரிள்‌ எணாஎசினிமினளாசின்‌. எனின்‌ 
தனி ஒனி.. எளினானா என்‌ ௫ வள்‌ என்‌ எ 
எள ளோ ॥ 3.) ॥ 

அஸ்தி பகவோ நாம்னோ பூய இதி, நாம்னோ வாவ பூயோ£ஸ்‌- 
தீதி, தன்மே பகவான்‌ ப்ரவீத்விதி ॥ 1-5 ॥ 

வாக்வாவ நாம்னோ பூயஸீ ॥ 2:1 ॥ 

மனோ வரவ வாசோ பூயோ, யதா வை தீவே வாமலகே தீவே 
வா கோலே த்வெள வாகெ;்ஷள முஷ்டிரனுபவத்‌-யேவம்‌ வாசஞ்‌ ௪ 
நாம ௪ மனோஃனுபவதி, ஸ யதா மனஸா மனஸ்யதி, மந்த்ரா-ன தீ- 
யீயேத்‌-யதாதீதே, கர்மாணி குர்வீதேத்யத குருதே...மனோஹ்‌ 
யாத்மா, மனோ ஹி லோகோ, மனோ ஹி. ப்ர்ஹ்ம மன உபாஸ்‌- 
ஸ்வேதி ॥ 3:1 ॥ 





15. *லயனே! பெயரிட்டுக்‌ கூறிய இதினும்‌ பெரிது 
உண்டோ?? * பெயரிட்டுக்‌ கூறியதினும்‌ பெரிது உண்டு.” “அதை 
எனக்குத்‌ தேவரீர்‌ உபதேசித்தருளல்‌ வேண்டும்‌.” 

2:1. ₹ வாக்குப்‌ பெயரினும்‌ பெரிது.” ்‌ 
.. 34, மனது வாச்கினும்‌ பெரிது. எங்ஙனம்‌ கைப்பிடிக்குள்‌ 
இரண்டு நெல்லிக்காயோ, இலந்தைப்பழமோ, தாளிக்காயோ 
அடங்கிப்போமோ அங்ஙனம்‌ பெயரும்‌ வாக்கும்‌ மனத்தினுள்‌ அடங்‌ 
கும்‌. மந்திரங்களை அத்தியயனம்‌ செய்ய வேண்டுமென்று மனத்‌ 





உள்ளத்தில்‌ திருப்தியை உண்டாக்கிப்‌ பயமற்ற நிலைக்கு என்னை அழைத்‌ 
துச்‌ செல்லும்‌. 

்‌ மத) பி, சூ. 3:38:60. (காம்யாஸ்து யதாகாமம்‌ ஊழுச்சிபேரத்‌ நவா 
பூர்வஹேத்‌-வபாவாத்‌). ' 


சன்‌ உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப; 


ன்னை ளஎ எஎனி்‌ சான அ எனைன எனவ 
னிவ எ ளானினன்‌ னாளே எனா ஸ்‌ என்ன 
என்ட ஸாரி 8.1 ॥ 


உன்‌ ௭ ஸ்ணை 5: ய$.1 ॥ 


னாள்‌ எள ணாஜன்‌ னி எனி வாளி. 
எள்‌ னனளிஎ ன்ணிஎணிஎ எசிள்‌ னி 
எனானளாள ௭6 எஷமாமர்‌ எண்‌ ஜான வாபா னா 
விள 8 எனன ணா கக: னா ஆவன 
உண்‌ னள கா என 8 எள்ள னாஎவாவ! 
॥&. ॥ 7 


ஸங்கல்போ வாவ மனஸோ பூயான்‌ யதா வை ஸங்கல்பயதே:த 
மனஸ்யத்‌-யத வாச-மீரயதி, தாமு நாம்னீரயதி, நாம்னி மந்த்ரா 
ஏகம்‌ பவந்தி, மந்த்ரேஷ-? கர்மாணி ॥ 4:1 ॥ 

சித்தம்‌ வாவ ஸங்கல்பாத்ப்பூய : ॥ 5-1 ॥ 


த்த்யானம்‌ வாவ சித்தாத்‌ பூயோ த்த்யாயதீவ ப்ருதிவீ த்த்யா- 
யதீவாந்தரிக்ஷந்‌ த்த்யாயதீவ தீயெளர்‌-த்த்யாயந்தீவ பர்வதா, 
த்த்யா-யந்தீவ தேவ மனுஷ்யாஸ்‌-தஸ்மாத்‌ ய இஹ மனுஷ்யாணாம்‌ 
மஹத்‌-தாம்‌ ப்ராப்னுவந்தி த்த்பானாபாதா₹மா இவைவ தே பவந்தி, 
அத யோஃல்பா: கலஹின: பிர-னா உபவாதினஸ்தே;தயே ப்ரபவோ 
னன்ன கக்‌ இவைவ தே பவந்தி த்த்யான-முபாஸ்ஸ்வேதீ 
॥6:1॥ 


தால்‌ நினைத்த பின்தான்‌ அத்தியயனம்‌ செய்கிறான்‌, கருமங்களைச்‌ 
செய்ய வேண்டுமென்று கருதியபின்‌ தான்‌ செய்கிறான்‌ ;$.....ஃ25 
மனது தான்‌ ஆத்மா, மனது தான்‌ உலகம்‌, மனது தான்‌ பிரம்மம்‌. 
ஆகையால்‌ மனதை உபாசிப்பாய்‌.? 

5:1, 4 ஸங்கல்பத்தைக்‌ காட்டிலுஞ்‌ சித்தம்‌ பெரிது.” 

6-1. *தியானம்‌ சித்தத்தினும்‌ பெரிது. பூமி தியானம்‌ செய்‌ 
கின்றது போலும்‌ ; அந்தரிக்ஷம்‌ தியானம்‌ செய்கின்றது போலும்‌ ; 

4:1. ஸங்கல்பம்‌ மனதினும்‌ பெரிது. எப்போது ஒருவன்‌ ஸங்கல்‌ 
பிக்கிரனோ அப்போது யோசிக்கிறான்‌ ; பேச ஆரம்பிக்கிறான்‌ ) பேச்சுப்‌ 
பெயர்‌ வடிவாகிறது ; பெயர்‌ வடிவில்‌ மந்திரங்கள்‌ ஒடுங்குகின்றன ; மந்தி 
ரங்களில்‌ கருமங்கள்‌ ஓடுங்குகின்றன. 





7.4,1-7.71] சாந்தோக்கியோபநிஷத்து 73 


_ னாள்‌ னள ணாள ய. உ. 
எஞ்‌ ௭ (எனாளாதளிஸ்‌ 6 இடிட்ட பட்டா 
எசனால்னள்‌ எ என எஸி எஎனனினாள எளி எக 
ஸிகா எனி ஏவம்‌ எளணனிகரா எளி 
ளிளா எண்‌ எனா என்‌ எளி எண்‌ எர எண்‌ ளா 
ஏளீள எள எ ஈடன்‌ எச்‌ ஸளானள்‌ ௭௭ அிஸ்ளே 


விஜ்ஜானம்‌ வாவ தீ்த்யானாத்‌ பூய : ॥ 7-1 ॥ 

பலம்‌ வாவ விஜ்ஞானாத்‌-பூயோ:பி ஹ மதம்‌ விஜ்ஞானவதா- 
மேகோ பலவா-னாகம்பயதே ஸ யதா பலீ பவத்யதோத்தாதா 
பவதி, உத்திஷ்டன்‌ பரிசரிதா பவதி, பரிசரந்‌-நுபஸத்தா பவத்‌- 
யுபஸீதன்‌ த்ரஷ்டா பவதி, ம்ரோதா பவதி, மந்தா பவதி, போத்தா 





வானுலகு தியானம்‌ செய்கின்றது போலும்‌; மலைகள்‌ தியானம்‌ 
செய்கின்றன போலும்‌ ; தேவர்களும்‌ மனுஷ்யர்களும்‌ தியானம்‌ 
செய்கின்றனர்‌ போலும்‌. ஆகையால்‌ மனிதர்களுள்‌ இங்கு எவர்‌ 
கள்‌ பெருமை பெற்றவர்களோ அவர்கள்‌ தியான பலத்தின்‌ ஓரம்௪ 
மாவது பெற்றவர்களேயாவர்‌. அல்ப மனிதர்கள்‌ கலகக்காரர்களா 
கவும்‌ கோள்‌ சொல்லுகிறவர்களாகவும்‌ பிறரை நிந்திக்கிறவர்களாக 
வும்‌ இருக்கின்றனர்‌ ; பெரியோர்களோ தியானத்தில்‌ ஆழ்ந்தவர்க 
ளாவர்‌. தியானத்தை உபாசிப்பாய்‌. * ்‌ 

7-1. தியானத்தைக்‌ காட்டிலும்‌ விஜ்ஜானம்‌ பெரிது. 

8-1. 4 (ஆத்ம) பலம்‌ விஜ்ஞானத்தைக்‌ காட்டிலும்‌ பெரிது- 
ஒரு, பலவான்‌ நூறு விஜ்ஞானவான்களை ஆட்டிவைக்கக்‌ கூடும்‌. 
ஒருவனுக்குப்‌ பலம்‌ வந்தால்‌ அவன்‌ எழுவான்‌, எழுந்து சேவை 
செய்வான்‌, ஸேவை செய்து நல்லோர்களிடம்‌ நெருங்குவான்‌, 
நெருங்கிப்‌ பார்ப்பவனாயுங்‌ கேட்பவனாயும்‌ சிந்திப்பவனாயும்‌, அறிப 
வனாயும்‌ அனுஷ்டிப்பவனாயும்‌ தெளிபவனாயும்‌ ஆகிறான்‌. பலத்‌ 
தால்‌ தான்‌ பூமி நிலை பெறுகிறது ; பலத்தால்தான்‌ அந்தரிக்ஷமும்‌ 
பலத்தால்தான்‌ வானுலகும்‌ ; பலத்தால்‌ மலைகளும்‌, பலத்தால்‌ 





7:1, பொக்கிஷத்திலுள்ள பணத்தை எண்ணும்போது மற்ற விவ 
காரங்களில்‌ எண்ணம்‌ செல்லுவதில்லை. அது போன்றது தியானம்‌. 


74 , உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோபு 


ஏவீளா எ னா எள எனனை எனா எ ஏரா௭ள- 
வர? கனாகாலி க எணினிகஸ்‌ எள கைள! 
எவள்‌ ॥ 6.1 ம 

என எ ளாளானள என்‌ எல்‌ எர என்‌ ௭௮9. 
களனி என்‌ என்‌ னோர்‌ ௭ பளள ப்ப 
னாள்‌ எள்‌ (என்னாள வள்‌ 19. ॥ 


பவதி, கர்த்தா பவதி, விஜ்ஞாதா பவதி, பலேன வை ப்ருதிலீ 
திஷ்ட்டதி, பலேனாந்தரிக்ஷம்‌, பலேன தீயெளர்‌, பலேன பர்வதா, 
பலேன தேவமனுஷ்யா, பலேன பல்வ்க வயா4ஸிச த்ருணவனஸ்‌: 
பதய: %வாபதான்‌-யாகீடபதங்க பிபீலகம்‌, பலேன லோகஸ்‌-திஷ்ட்‌ 
உதி, பலமுபாஸ்ஸ்வேதி ॥ 8-1 ॥ 

யதா வை விஜானாத்‌-யத ஸத்யம்‌ வததி, நாவிஜானன்‌ ஸத்யம்‌ 
வததி, விஜானன்னேவ ஸத்யம்‌ வததி, விஜ்ஞானந்த்வேவ விஜி- 
ஜ்ஞாஸிதவ்யமிதி, விஜ்ஞானம்‌ பகவோ விஜிஜ்ஞாஸ இதி ॥ 17.1 ॥ 





தேவர்களும்‌ மனிதர்களும்‌ பலத்தால்‌ பசுக்களும்‌ பறவைகளும்‌ புற்‌ 
பூண்டுகளும்‌ மரங்களும்‌ மிருகங்களும்‌ புழுக்களும்‌ பூச்சிகளும்‌ | 
எறும்புகளும்‌ ; பலத்தாலேயே உலகமும்‌ நிலை பெறுகிறது. 
“பலத்தை உபாசிப்பாய்‌.? 

17.1. * எப்போது ஒருவன்‌ உண்மையறிவைப்‌ பெறுகிறானோ 
அப்போது ஸத்தியத்தைப்‌ பேசுகிறான்‌ ; அறியாமல்‌ ஸத்தியத்தைப்‌ 
பேசக்‌ கூடியவனாகான்‌; அறிந்த பின்பே ஸத்தியத்தைப்‌ பேசச்‌ 
கூடியவனாவான்‌. இந்த விஜ்ஞானத்தையே அநிய விரும்ப 
வேண்டும்‌.” *8யனே! இந்த விஜ்ஞானத்தை அறிய விரும்பு 
கிறேன்‌.” 





17.1. இந்த விஜ்ஞானத்தையே அறிய விரும்ப வேண்டும்‌--உண்‌ 
மைப்‌ பொருளின்‌ அறிவு அதை விரும்பி நாடாதவனுக்கு வராது, ஆகை 
யால்‌ அதை யநிய ஆவல்‌ கொள்ளவேண்டும்‌. 


7.8.1-7.22.1] சாந்தோக்கியோபநிஷத்து |... 75 


என 8 எனை என்‌ ணன்‌. எடஒிஸிஎ 
ஈண்‌ எனா 8௭ என்னல்‌ எ எடஷர்‌ எள்‌ என்னாள 
௭ ॥1$. 1 ॥ 
ட... ஏஏ ஐன்‌ கான எலி ஷன்‌ கா எனி 
ஏணி கலர வலை ஏன்‌ வி [மிவோனனன்‌. ஐன்‌ 
ஊரான்‌ ரண வள்‌ உ, ॥ 
யதா வை ம்ரத்ததாத்‌-யத மனுதே, நாம்ரத்ததன்‌-மனுதே, 
ம்ரத்தததேவ மனுதே, ம்ரத்தா தீவேவ விஜிஜ்ஞாஸிதவ்யேதி 
ரத்தாம்‌ பகவோ. விஜிஜ்ஞாஸ இதி ॥19.1 ॥ 

யதா வை ஸுகம்‌ லபதே£;த கரோதி, நாஸுகம்‌ லப்த்த்வா 
கரோதி, ஸ--கமேவ லப்த்த்வா கரோதி, ஸ-கந்த்வேவ விஜிஜ்ஞாஸி 
தவ்யமிதி, ஸுகம்‌ பகவோ விஜிஜ்ஞாஸ இதி ॥ 22.1 ॥ 





19,1. *எப்போது சிரத்தை ஏற்படுமோ அப்போதே (விஞ்‌ 
ஞானத்தைப்‌ பெறச்‌) சிந்திப்பான்‌ ; சிரத்தை யில்லாதவன்‌ சிந்திக்க 
மாட்டான்‌ ; சிரத்தையை முன்னிட்டே சிந்திக்கக்கூடும்‌. இந்த 
சிரத்தையைத்‌ தெரிந்து கொள்ள முயலவேண்டும்‌.” * 8யனே | 
சிரத்தையைத்‌ தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்‌.” 

22.1, : எப்போது ஓருவன்‌ சுகத்தையடைகிறானோ அப்போதே 
(சிரத்தையுடன்‌) கருமஞ்‌ செய்வான்‌ ; சுகங்காணாமல்‌ கருமஞ்‌. 





19.1. ஓ. (ரீரத்தாவான்‌ லபதே ஜ்ஞானம்‌) சிரத்தை பொருந்தியவன்‌ 
ஞானத்தை யடைகிறான்‌. ர 

(ஸாஸ்த்ரஸ்ய குருவாக்யஸ்ய ஸத்ய-புத்த்யாவதாரணா | ஸா மரத்த 
கதிதா ஸத்ப்பிர்‌ யயா வஸ்தூபலப்ப்யதே) சாஸ்திரத்திலும்‌ குருவாக்கியத்‌ 
திலும்‌ உண்மையான திடநம்பிக்கை சிரத்தை என்று பெரியோர்களால்‌ 
கூறப்படும்‌. அதனாலேயே உண்மைப்‌ பொருள்‌ அடையப்படும்‌. (விவேக 
சூடாமணி. ௪ங்‌,) 

புத்தியானது வாழ்க்கைப்‌ போரில்‌ வெகுதூரம்‌ நம்முடன்‌ வராது, 
ஆபத்தான ஸமயத்தில்‌ நழுவி விடம்‌. சிரத்தையே, தன்னம்பிக்கையே, 
புத்தியைவிடக்‌ சிறந்த துணை. ஒருவன்‌ தான்‌ புத்திமான்‌ என்ற அஹங்‌ 
காரத்தை அறவே ஓழித்து ஆண்டவனிடம்‌ தன்னை அர்ப்பணம்‌ செய்த 
பின்னரே அந்த நம்பிக்கை நிலைபெறுகிறது. , (காந்தி அடிகள்‌.) 


76 ்‌ உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோட 


ளி ௭ா எஷன்‌ னான்‌ ஜனன ஏரிஎ ஏன்‌ ஏானிவ 
ரன்ன வீன்‌ எமாள்‌ எள்‌ என்னா வீன்‌ ॥3. 1 ட்‌ 
௭௭ னானைஊரீள்‌ எண்‌ னின்‌ எ 
சான எளனவனனனஒரினணிஊளரிள்‌ எல்‌ ஸி 8 
யோ வை-பூமா தத்‌ ஸுகம்‌, நால்பே ஸுகமஸ்தி, பூமைஎ 
ஸுகம்‌, பூமாத்வேவ விஜிஜ்ஞாஸிதவ்ய இதி, பூமானம்‌ பகவோ 
விஜிஜ்ஞாஸ இதி ॥ 23.1 ॥ 
யத்ர நான்யத்‌ பம்யதி, நான்யச்‌ சீருணோதி,நான்யத்‌ விஜா 
(னாதி, ஸ பூமா;த யத்ரான்யத்‌ பல்யத்‌- யன்யச்‌-சிர௬ுணோத்‌-யன்யத்‌ 





செய்யான்‌ ; சுகத்தை யடைந்தே கருமஞ்‌ செய்வான்‌. சுகத்தை 
ஒருவன்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌.” 

£ ஜீயனே !? சுகத்தைத்‌ தெரிந்துகொள்ள விரும்புகிறேன்‌ ?. 

23.1 எது அளவுகடந்ததோ அதுவே சுகம்‌; அல்பத்தில்‌ 
சுகமில்லை. அளவுகடந்ததே சுகம்‌. அளவுகடந்ததைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌.? 

ஐயனே ! அளவுகடந்ததைத்‌ தெரிந்துகொள்ள விரும்பு 
கிறேன்‌.” 

24.1 எங்கு வேறொன்றைக்‌ காண்பதில்லையோ, வேறொன்‌ 
றைக்‌ கேட்பதில்லையோ, வேறொன்றை அறிவதில்லையோ, அது 
பூமா (அளவு கடந்தது); ஆனால்‌ எங்கு வேறொன்றைக்‌ காண்‌ 
கிறானோ, வேறொன்றைக்‌ கேட்கிறானோ, வேறொன்றை அறிகிறானோ, 
அது அல்பம்‌. எது அளவு கடந்ததோ அது அழிவற்றது, எது 





23.1 அல்பத்தில்‌ சுகமில்லை--எது அல்பமோ அதை யடைந்தால்‌ 
அது அதினும்‌ பெரியதில்‌ ஆசையை உண்டாக்குகிறது. அந்த ஆசை 
பூர்த்தியாகும்‌ வரை அது துக்கத்துக்குக்‌ காரணம்‌. ஆகையால்‌ அல்பத்தில்‌ 
சுகம்‌ உண்மையில்‌ கிடையாது. 

24.1 இது ( பூமாவித்தை ? எனப்படும்‌. ஓ. பி. சூ. 1. 3. 8 (பூமா 
ஸம்ப்ரஸாதா-தத்த்யபதேமாத்‌). 

“அது எதில்‌ நிலைபெறுகின்றது ? தனது மகிமையில்‌--அல்லது. 
தனது மகிமையிலுங்கூட இல்லை”--அதற்கு நிலை அதுவே. அல்லது 
அதற்கு வேறு நிலையிடமோ ஆதாரமோ இல்லை. ஓ. (ஸா காஷ்ட்டா 


7,23.1-7.24.1] சாந்தோக்கியோபநிஷத்து 77 


ஸா எனன எட்‌ என்ன்‌ எ ௭௭: எண ண்‌ 
எண்ன எள எ ஈரானின்‌ உ.] ॥ | 

எள ளானை சோன்‌ னாரா னா ஈணாட 
எனா ரணானனா ஏஎ சோனி சோனி எண்‌ 
காளா. ஸர ள்‌ எனில்‌ எனாள மன்‌ என எனானனிஏ- 


விஜானாதி ததல்பம்‌ ழ யோ வை பூமா ததம்ருத-மத யதல்பம்‌ தன்‌- 
மர்த்ய£ ஸ பகவ: கஸ்மின்‌ ப்ரதிஷ்ட்டித இதி ; .ஸ்வே மஹிம்னி, 
யதி வா ந மஹிம்னீதி ॥ 24.1 ॥ 

்‌ அதாத ஆத்மாதேம ஏவாத்மைவாதஸ்தா - தாத்மோபரிஷ்டா - 
தூத்மா பம்சா-தாத்மா-புரஸ்தா-தாத்மா தக்ஷ்ணத, ஆத்மோத்தரத, 
ஆத்மைவேத ஸர்வமிதி, ஸ வா ஏஷ ஏவம்‌ பம்யன்னேவம்‌ மன்‌ 
வான ஏவம்‌ விஜானன்‌-னாதீமரதி-ராதீமகீரீட ஆத்மமிதுன ஆத்மா 





அில்பமோ, அது அழிவுடையது. * 8ீயனே ! அது எதில்‌ நிலைபெறு 
கின்றது?” * தனது மகிமையில்‌---அல்லது தனது மகிமையிலும்‌ 
கூட இல்லை.” 

1" 25.13 இனி ஆத்மாவைப்‌ பற்றிய உபதேசம்‌. ஆத்மாவே 
கீழும்‌, ஆத்மாவே மேலும்‌, ஆத்மாவே பின்னும்‌, ஆத்மாவே முன்‌ 
னும்‌, ஆத்மாவே வலத்தும்‌, ஆத்மாவே இடத்தும்‌, ஆத்மாவே இது 
எல்லாம்‌. எவன்‌ இங்ஙனம்‌ காண்கிறானோ, சிந்திக்கிறானோ, அறி 
கிறானோ, ஆத்மாவிலேயே இன்பமும்‌, ஆத்மாவிலேயே விளையாட்‌ 
டும்‌, ஆத்மாவிலேயே கூடிமகிழ்தலும்‌, ஆத்மாவிலேயே ஆனந்த 


ஸா பராகதி;) அதுவே எல்லை, அதுவே பராங்கதி. அதற்கப்பால்‌ எதுவு 
மில்லை. அனா டு (கட. 3. 11) 


25.1. ஓஒ, எவன்‌ உள்ளே சுகமுடையவனோ, உள்ளே களியாட்ட 
முடையவனோ அவ்வரறே எவன்‌ உள்ளே ஒளி உள்ளவனோ அந்த யோகி 
உயிர்‌ வாழும்‌ பொழுதே பிரம்மமாய்‌ பிரம்மத்தில்‌ முக்தியை பத கன்‌, 

இந்த உள்ளொளியின்‌ பிரிவே துன்பம்‌. 

எந்த மனிதன்‌ ஆன்மாவிலேயே இன்புற்றவனாக, ஆன்மாவிலேயே 
திருப்தியடைந்தவனாக, ஆன்மாவிலேயே ஸந்தோஷத்தைப்‌ பெற்றவனாக, 
உள்ளவனோ அவனுக்குச்‌ செய்ய வேண்டிய காரியம்‌ ஒன்றுமில்லை. 


78 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப 


என்னி ளோணரிரளை சோனா: எ வன எளி என 
என கிணை ககன்‌ எள்‌ ட ளான சிணா (எலன்‌ 
ளளளன்‌ எனின்‌ எளி எள எண கிணை எணனான்‌ 
ரன ॥8$5 ॥ 


எண ஈஷிணி எ எள்‌ எஷ்‌ ஜா எ லர்‌ ளி 
ணைன எள்‌ ஒ என ஏனா என்ாளின்‌. என என்டு 
ளோணணன்‌ என்னத்‌ என்ன்‌ எனா வரின்‌: எக்‌ 
னந்த: ஸ ஸ்வராட்‌ பவதி; தஸ்ய ஸர்வேஷ-?லோகேஷ- காமசாரோ 
பவதி। அத யோேன்யதாதோ விது-ரன்யராஜானஸ்தே க்ஷய்யலோகா 
பவந்தி; தேஷா₹ ஸர்வேஷ- லோகேஷ-5அகாமசாரோ பவதி ॥ 25.2॥ 
ததேஷ ம்லோகோ ந பம்யோ ம்ருத்யும்‌ பல்யதி, ந ரோகம்‌ நோ- 

த து:க்கதாஈ* ஸர்வ ஹ பலய: பல்யதி, 'ஸர்வமாப்னோதி, ஸர்வ 
இதி ॥ ஆஹாரமுத்தெள ஸத்வராத்தி:, ஸத்வல*த்தெள த்ருவா 





மும்‌ உடைய அவன்‌ (ஸ்வராட்‌) தன்னைத்தானே ஆள்பவன்‌ ஆகி 
ரன்‌; அவன்‌ எல்லா உலகங்களிலும்‌ தன்‌ இச்சைப்படி நடக்கக்‌ 
கூடியவன்‌ ஆகிறான்‌. எவர்கள்‌ இதற்குப்‌ பிரிதாய்க்‌ காண்கிறார்‌ 
களோ அவர்கள்‌ பிறரால்‌ ஆளப்படுகின்றனர்‌ ; அவர்களுடைய 
உலகங்கள்‌ அழிவுடையவை ; அவர்கள்‌ எவ்வுலகங்களிலும்‌ தம்‌ 
இச்சைப்படி நடக்கக்கூடியவர்கள்‌ அல்லர்‌. 
26.2. அதைப்பற்றிப்‌ பின்வரும்‌ சுலோகம்‌ உண்டு. *இதைக்‌ 
காண்பவன்‌ சாவைக்காணான்‌, நோவைக்காணான்‌, துக்கத்தைக்‌ 
காணான்‌ ; இதைக்‌ காண்பவன்‌ அனைத்தையும்‌ அறிவான்‌; எவ்வாற்‌ 





அவனுக்கு இங்கே ஒரு கர்மத்தைச்‌ செய்ததால்‌ பயன்‌ இல்லை. ஒன்றைக்‌ 
செய்யாததாலும்‌ எப்பயனும்‌ இல்லை. அவனுக்கு எல்லாப்‌ பொருளிலும்‌ 
பயனைக்கருதி நாடத்தகுந்ததும்‌ ஒன்றுமில்லை. (4. 5.17-18), 

26.2. கண்ணாடியில்‌ முகத்தைத்‌ தெளிவாய்க்‌ காண்பதற்குக்‌ கண்‌ 
ணாடியின்‌ சுத்தம்‌ எப்படிக்‌ காரணமோ அப்படி அந்தக்‌ கரணத்தில்‌ ஆத்மா 


7.25.2-7.26.2] சாந்தோக்கியோபநிஷத்து 79 


எஷ்னிஎர்‌ போர்ன்‌ ஏனை எனால்‌ னீளிஎ 
எாளன அளஷபாவால வோட எண்‌. ௭௨ ஷ்ஷ 
எள்‌ ॥ 86௩ ॥ 


னீ எரி; ॥ 


ஸ்ம்ருதி:; ஸ்ம்ருதி-லம்ப்பே ஸர்வக்ரந்தீனாம்‌ விப்ரமோக்ஷஸ்‌- 
தஸ்மை ம்ருதித-ககஷாயாய தமஸஸ்‌-பாரந்‌ தர்மயதி பகவான்‌ 
ஸனத்‌-குமாரஸ்‌-த% ஸ்கந்த இத்யாசக்ஷதே த% ஸ்கந்த இத்யா 
சக்ஷதே ॥ 26.2 ॥ ்‌ 

॥ இதிஸப்தமோத்தயாய: ॥ 





ரனும்‌ அனைத்தையும்‌ அடைவான்‌? ஆஹாரம்‌ சுத்தமானால்‌ அந்தக்‌ 
கரணம்‌ சுத்தமாகும்‌; அந்தக்‌ கரணம்‌ சுத்தமானால்‌ (கடவுளின்‌) 
நினைவு நிலை பெறும்‌; நினைவு நிலைபெற்றால்‌ எல்லாக்‌ கட்டுகளும்‌ 
தளர்ந்துபோம்‌. அவருடைய (நாரதருடைய) கலக்கம்‌ நீங்கியபின்‌ 
பகவான்‌ ஸநத்குமாரர்‌ இருள்‌ கடந்த நிலையைக்‌ காட்டியருளினார்‌. 
அவரை (ஸநத்குமாரரை) ஸ்கந்தர்‌ எனக்‌ கூறுவர்‌, ஸ்கந்தர்‌ எனக்‌ 
கூறுவர்‌. 
ஏழாவது அத்தியாயம்‌ முற்றும்‌ 





வைக்‌ காண்பதற்கு அந்தக்‌ கரணத்தின்‌ சுத்தம்‌ அவசியம்‌, அதற்கு முதற்‌ 
. சாதனம்‌ ஆஹார சுத்தி. ஆஹாரம்‌ என்றால்‌ வயிற்றுக்கு இடப்படும்‌ 
உணவு மட்டும்‌ அன்று; அந்தந்த இந்திரிய விஷயம்‌ அததற்கு ஆஹார 
மாம்‌. 

நினைவு நிலைபெறும்‌--ஆத்மரவினிடத்தில்‌ இடைவிடாத தியானம்‌. 
ஊற்றெடுத்தது போல்‌ உள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்கும்‌. 

எல்லாக்‌ கட்டுகளுந்‌ தளர்ந்துபோம்‌-பல பிறவிகளில்‌ கூட்ட 
மாய்ச்‌ சேர்ந்த கர்மத்தளைகள்‌ தவிர்ந்துபோம்‌. 

ஓ. உள்ளத்தெளிவில்‌ இவனுடைய எல்லாத்‌ துன்பங்களுக்கும்‌ அழிவு 
ஏற்படுகின்றது. (கீ. 2455). 

கட. 6.15. 

்‌. பிசூ. 3.4,29, 


80 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


உுவ்ணா: ॥ 


எள ஊரோ என்ன்‌ ஏஈல்‌ மாகலிஸ்‌ கொ 88905 
ஊாணணனைனைவ வனை வகி ஏஜ்‌ ஈள்னா- 
இண்‌ உ1.1 ய 


॥ அஷ்டமோ$த்த்யாய: ॥ 

அத யதித-மஸ்மின்‌ ப்ரஹ்மபுரே தஹரம்‌ புண்டரீகம்‌ வேல்ம 
தஹ்ரோஃஸ்மின்‌-னந்தராகாமஸ்‌-தஸ்மின்‌ யதந்தஸ்‌-த-தன்‌ வேஷ்‌- 
டவ்யம்‌ தத்‌-வாவ விஜிஜ்ஞாஸிதவ்ய-மிதி ॥1.1 ॥ 





எட்டாவது அத்தியாயம்‌ 
1.1. இனி இந்த பிரம்மபுரத்தில்‌ (சரீரத்தில்‌) தாமரை போன்ற 
சின்னஞ்‌ சிறு மாளிகை உண்டு; அதனுள்‌ சிற்றம்பலம்‌; 
அதில்‌ உள்ளதெதுவோ அதைத்‌ தேடவேண்டும்‌, ஆராய்ந்தறிந்து 
கொள்ளவேண்டும்‌. 





1.1. இங்கு கூறியது *தஹரவித்தை” எனப்படும்‌. நிர்க்குணமாய்‌ 
இரண்டற்றதாய்த்‌ திக்கு தேசம்‌ காலம்‌ வர்த்தமானம்‌ முதலிய வேறுபாடு 
களற்றதாய்‌ உள்ள பிரம்மம்‌ சாதாரண ஜனங்களுக்குச்‌ சூன்யம்‌ போல்‌ 
தோன்றுவதால்‌ அவர்களுக்கு ஸ்தூலமாக விளங்கும்படி ஒரு உபாஸனா 
மார்க்கத்தைக்‌ காட்டினால்‌ அதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ பின்பு உண்மையை 
உணர்ந்து கொள்வார்கள்‌ என்று இது ஆரம்பிக்கப்படுகிறது. ்‌ 

இந்த இருதயத்‌ தாமரை வீட்டில்‌ கருவிகரணங்களை அடக்கி, வைராக்‌ 
கியம்‌, பிரம்மசரியம்‌, ஸத்தியம்‌ முதலிய ஸாதனங்களுடன்‌ கூடி உபதேசிக்‌ 
கப்‌ போகிற முறையில்‌ தியானம்‌ செய்தால்‌ பிரம்மத்தை அடையலாம்‌ 
என்பது கருத்து. (சங்‌) 

“தஹர! என்றால்‌ 'சிறிய? என்று பொருள்படும்‌. ஆகையால்‌ தஹரா 
காசம்‌ என்பது சிறிய இடம்‌. இதனுள்‌ ஒடுங்கியது போன்றிருப்பது ஒரு 
அந்தராகாசம்‌. இது ஆகாசத்தைப்‌ போல்‌ உருவில்லாததாயும்‌ ஸுக்ஷ்ம 
மாயும்‌ எங்கும்‌ வியாபித்ததாயும்‌ இருப்பதால்‌ ஆகாசம்‌ என வர்ணிக்கப்‌ 
பட்டது. “ஆனால்‌ அது ஆகாசமன்று. அது குருமுகமாய்க்‌ கேட்டு 
ஆராய்ந்து அறிந்து அனுபவித்துக்‌ கொள்ளவேண்டிய விஷயம்‌. 


8.1,1-8,1,2] சாந்தோக்கியோபநிஷத்து 81 


ள்‌ அனிஷா எனப்‌ ஏம்‌ மாசின்‌ சோ ஏலி 
வொ ணணவனை: (8 எண னன்‌ என்‌ எலு 
மடு பவாய எணண யய 


தஞ்சேத்‌-ப்ரூயுர்‌-யதித-மஸ்மின்‌ ப்ரஹ்மபுரே தஹரம்‌ புண்ட 
ரீகம்‌ வேல்ம தஹரோஸ்மின்‌-னந்தராகாம:, கிங்‌ ததத்ர வித்யதே 
ய-தன்வேஷ்டவ்யம்‌ யத்வாவ விஜிஜ்ஞாஸிதவ்ய-மிதி ஸ ப்ரூயாத்‌ 
॥ 1.2 ॥ 


1.2. “இந்தப்‌ பிரம்மபுரத்தில்‌ தாமரைபோன்ற சின்னஞ்‌ சிறு 
மாளிகையில்‌ உள்ள சிற்றம்பலத்தில்‌, அங்கு தேடவேண்டியதாய்‌ 
ஆராய்ந்தநியக்‌ கூடியதாய்‌ என்ன தான்‌ இருக்கக்‌ கூடும்‌?” என்று 
கேட்டால்‌ அவர்‌ (குரு) கூறுவதாவது: 





1.2. சிறிய இடத்தில்‌ சிறிய வஸ்து தானே அடங்கும்‌ என்றால்‌, அதில்‌ 
அடங்குவது கர்ப்பக்‌ கிருஹத்தில்‌ கேரயில்‌ முமுதும்‌ அடங்கியவாறு. 
எப்படி சிறு கண்ணாடியில்‌ பெரிய வான வெளியின்‌ பிரதி பிம்பத்தைக்‌ 
காணலாமோ அப்படிச்‌ சிற்றம்பலத்தில்‌ உலகனைத்துங்‌ காணலாம்‌. எதற்‌ 
கும்‌ அடங்காத ஓன்றை வெளியென்றோ ஓளியென்றோ பெரிதென்றோ 
சிறிதென்றோ கூறுதல்‌ உண்மையில்‌ ஒவ்வாது. அது வெளிக்கு வெளியா 
யும்‌, ஒளிக்கு ஒளியாயும்‌, பெரிதுக்குப்‌ பெரிதாயும்‌, சிறிதுக்குச்‌ சிறிதாயும்‌, 
வாக்குக்கும்‌ மனதுக்கும்‌ எட்டாததாயும்‌ உள்ளது. 

ஓ. (ணோரணியான்‌ மஹதோ மஹீயான்‌) கட. 2.20; 

ஓ. உடற்பினை முன்ன மிமுக்கென்றிருந்தேன்‌ 

உடம்பினுக்குள்ளே யுறுபொருள்‌ கண்டேன்‌ 
உடம்புள்ளே உத்தமன்‌ கோயிற்‌ கொண்டானென்று 
உடம்பினை யானிருந்‌ தோம்புகின்றேனே. (திருமந்திரம்‌) 
பி, சூ. 1.3.14--25 ; 3.3.39. 
1744-6 


82 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


சனை எண்னை ளானை சாணை வி 
எண எாஎஙூன்‌ எள எனா வோக்‌ எவ 
எனா எனி எண எள்‌ா எனவ எ எரி 
என்‌ எனனை உ1.3 ॥ 

எ ஊாகான எளி எ ஸிளன ஊன 
ரனன்‌ எனி ஸு எரா ரோ ளோணாரக- 


யாவான்வா அயமாகாமஸ்‌ - தாவானேஷோந்தர்ஹ்ருதய 
ஆகார, உபே அஸ்மின்‌ தீயாவாப்ருதிவீ அந்தரேவ ஸமாஹிதே, 
உயாவக்னி௰ு்௪ வாயு௪, ஸூர்யா-சந்த்ரமஸா-வுபெள வித்யுந்‌: 
நக்ஷத்ராணி, யச்சாஸ்யேஹாஸ்தி யச்௪ நாஸ்தி ஸர்வந்‌ ததஸ்மின்‌ 
ஸமாஹித-மிதி ॥1.3 ॥ 

ஸ ப்ரூயாந்‌-நாஸ்ய ஜரயைதஜ்‌-ஜீர்யதி ந வதேனாஸ்ய ஹன்‌- 
யத ஏதத்‌ ஸத்யம்‌ ப்ரஹ்மபுர-மஸ்மின்‌ காமா: ஸமாஹிதா, ஏஷ 





1.3 * இவ்வாகாசம்‌ எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது 
இருதயத்தினுள்ளாகாசமும்‌. வானுலகும்‌ பூவுலகும்‌ இதனுள்‌ 
ளடங்கும்‌. அக்கினியும்‌ வாயுவும்‌, சூரியனும்‌ சந்திரனும்‌, மின்ன 
அம்‌ நக்ஷத்திரங்களும்‌, இன்னும்‌ இங்கு எதெது இவனுக்கு 
உண்டோ எதெது இல்லையோ அது எல்லாம்‌ இதனுள்ளடங்கும்‌.” 

1.5 (மேலும்‌) அவர்‌ கூறுவதாவது : * இவனுடைய மூப்பால்‌, 
இது மூப்படைவதில்லை ற இவனுடைய .சாவால்‌ இது சாவதில்லை) 





1.3. இங்கு எதெது உண்டோ எதெது இல்லையோ அது 
எல்லாம்‌--எதெது இல்லையோ என்றதால்‌, இருந்து அழித்து போனதும்‌ 
இனி உண்டாகப்போவதும்‌ குறிக்கப்படும்‌. 

1.5. இது தான்‌ அழியாத பிரம்மபுரம்‌-உலகத்தைப்‌ பொறுத்து 
உடல்‌ பிரம்மபுரம்‌ என்று முதலில்‌ கூறப்பட்டது. ஆனால்‌ அது அழிவுடை 
யது. உள்ளத்தினுள்ளே உள்ள சிதாகாசந்தான்‌ அழியாத பிரம்மபுரம்‌, 

இதை அறியாத மக்கள்‌ அளவுள்ளதும்‌ அழிவுள்ளதுமான அற்பப்‌ 
க ட நாடி அடைகின்றனர்‌. பேரின்பத்தை அடைவதில்லை. 

“தில்லை ஸ்தலமே ஸ்தலமப்பா...சுவாமி உண்டு என்பதும்‌ அங்கே 
கட இல்லை என்பதும்‌ அங்கேதான்‌. கடவுள்‌ ஆனந்தத்‌ தாண்டவம்‌ 
ஆடுவதும்‌ அங்கேதான்‌, அசைவற்ற வெளியாயிருப்பதும்‌ அங்கே தான்‌. 
அறியாதாரும்‌ அறிவைப்‌ பெறுவதும்‌ அங்கேதான்‌, அறிந்தவர்கள்‌ அனுப்‌, 


8.1.3-8.15] சாந்தோக்கியோபநிஷத்து 83 


ஈனா ன்‌ எழினி எண்ணினை: எனா 
என்னி உ ௭6 எனா ணார எனா ணாஎள்‌ 
ள்‌ ணக எளி ஸ்‌ எஸ்‌ ள்‌ ஊன்‌ ள்‌ பிடரி 
விள ॥7.3 ம 

௭௪6 விண்ள்‌ ஒடை ளிஎள ரூனா சண்ள்‌ 
ஒல; னின்‌ என கோணா எனனை எனின்‌ எனா 
ஆத்மாபஹத-பாப்மா விஜரோ விம்ருத்யுர்‌-விமோகோ விஜிகத்‌- 
ஸோஃபிபாஸ: ஸத்யகாம: ஸத்யஸங்கல்போ யதா ஹ்யேவேஹ 
ப்ரஜா அன்வாவிரந்தி யதானுமாஸனம்‌ யம்‌ யமந்த-மபிகாமா 
பவந்தி யம்‌-ஜனபதம்‌ யம்‌ க்ஷேத்ரபாகம்‌ தம்‌ தமேவோபஜீவந்தி 
॥15 ॥ 

தத்யதேஹ கர்மஜிதோ லோக: ௯ஷ$£யத ஏவமேவாமுத்ர 
புண்யஜிதோ லோக: க்ஷீயதே, தத்ய இஹாத்மான-மனனுவித்ய 





இது தான்‌ அழியாத பிரம்மபுரம்‌. இதில்‌ எல்லா ஆசைகளும்‌ 
அடங்கும்‌. இவ்வாத்மா, பாவமற்றது, மூப்பற்றது, சாவற்றது, 
சோகமற்றது, பசியற்றது, தாகமற்றது, ஸத்தியமான ஆசை 
யுடையது, ஸத்தியமான ஸங்கல்பமுடையது. இங்கு மக்கள்‌ 
எங்ஙனம்‌ எந்தக்‌ கட்டுப்பாட்டுக்கு அடங்கி வாழ்கிறார்களோ, 
எந்த நாட்டை எந்த பூமியின்‌ ஒரு பகுதியை உள்ளத்தில்‌ விரும்பி 
யவர்களாய்‌ எதெதை அண்டி உயிர்‌ வாழ்கிறார்களோ, அங்ஙனமே 
(அந்தந்த அல்பப்பலனை அடைகிறார்கள்‌, அழியாப்பொருளை அறிவ 
தில்லை..? 

1.6. எவ்வண்ணம்‌ இங்கு கர்மத்தின்‌ பயனாய்‌ அடையப்‌ 
பெற்ற உலகம்‌ அழிவுள்ளதோ; அவ்வண்ணமே அங்கும்‌ புண்ணி 





விப்பதும்‌ அங்கே தான்‌.!--(பி.ஆர்‌. இராஜமய்யர்‌ : கமலாம்பாள்‌ 
சரித்திரம்‌). 
பி. சூ.1. 3. 8. ்‌ 
1.6. புண்ணியத்தின்‌ பயனாய்‌ அடையப்பெற்ற உலகம்‌ 
அழிவுள்ளது--ஓ. மூன்று வேதங்களையும்‌ கற்றவர்கள்‌ வேள்விகளால்‌ 


84 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


காளா ல எட கிணை எனால்‌ எஎை எ ஊனாஎ- 
எனி எளி எனா ஸாஉ விளா ௭ கனை 
கான்‌ எண்‌ உ ட 
எ ௭8 ஈஙடிலகான்‌ எள்‌ எணைனைனை வால 

எண எள எரர்‌ எனின்‌ உ. ॥ 
வ்ரஜந்த்‌-யேதாஈர்௪ ஸத்யான்‌ காமாஈ ஸ்தேஷா* ஸர்வேஷு' 
லோகேஷ- காமசாரோ பவதி ॥ 1.6 ॥ 

ஸ யதி பித்ருலோக காமோ பவதி, ஸங்கல்பாதேவாரஸ்ய 
பிதர: ஸமுத்திஷ்ட்டந்தி, தேன ஸம்பன்னோ மஹீயதே ॥ 2.1 ॥ 





யத்தின்‌ பயனாய்‌ அடையப்பெற்ற உலகம்‌ அழிவுள்ளது. எவர்கள்‌ 
இங்கு ஆத்மாவையும்‌ ஸத்தியமான ஆசைகளையும்‌ அறியாமல்‌ 
சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா உலகங்களிலும்‌ 
அடிமைத்தனம்‌ ஏற்படுகிறது ; ஆனால்‌ எவர்கள்‌ இங்கு ஆத்மாவை 
யும்‌ ஸத்தியமான ஆசைகளையும்‌ அறிந்து செல்லுகிறார்களோ 
அவர்களுக்கு எல்லா உலகங்களிலும்‌ சுதந்திரம்‌ ஏற்படுகிறது. 

2.1. அவன்‌ பிதிருலோகத்தை விரும்பியவனானால்‌ ஸங்கல்பத்‌ 
தாலேயே அவனுடைய பிதிருக்கள்‌ அவன்‌ முன்‌ தோன்றுவர்‌ ; 
அதனால்‌ பிதிருலோகம்‌ கிடைக்கப்‌ பெற்றவனாய்‌ அவன்‌ மகிமை 
யடைவான்‌. 





என்னைப்‌ பூஜித்து ஸோமபானத்தால்‌ பாவந்தேய்ந்தவர்களாய்‌ சுவர்க்கம்‌ 
செல்லுதலை வேண்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ புண்ணிய பலனாயுள்ள தேவேந்‌ 
திர உலகை அடைந்து அவ்வானுலகில்‌ பிரகாசிக்கின்ற தேவர்களுக்குரிய 
போகங்களை அனுபவிக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ அந்த விசாலமான சுவர்க்ச 
லோகத்தை அனுபவித்துப்‌ புண்ணியந்‌ தேய்ந்ததும்‌ மீண்டும்‌ மனித 
உலகையடைகின்றனர்‌. (கீ. 9. 20-21), 

காமசாரோ பவதி--ஒ. (அத ஏவசானன்யாதிபதி:) பி. சூ. 4.4.9.) 

2.1. தை 3:5-ல்‌ கூறியது போல்‌ பிரம்மஞானி (காமான்னீ காமரூபீ) 
எண்ணிய போகங்களை யெல்லாம்‌ அனுபவிப்பவனாயும்‌ எண்ணிய ரூபத்தை 
யெல்லாம்‌ எடுத்துக்கொள்ள வல்லவனாயும்‌ எல்லாம்‌ நிறைந்தவனாயும்‌ 
இருப்பான்‌. அவன்‌ வேண்டுதல்‌ வேண்டாமையிலாதவன்‌. ஆனால்‌ 
ஆண்டவனைப்போல்‌ அவன்‌ ஸத்யஸங்கல்ப முடையவன்‌. அவன்‌ எண்‌ 
ணியது எத லப. 

19. ர. 4.4.8. 


8,1,6-8.3.1] சாந்தோக்கியோபநிஷத்து 85. 
ச்‌ எரி எள்‌ எரு. ஸார்‌ ணன்‌ எஸ்ண 
எ்ஸை எழுக எள எண என்ன்‌ உ5.10 ॥ 
எண்‌ எனா கா சணரிப்ளாளானிள எனாளா5 
எஊணரளள்‌ என்‌ என ர எ எ ணா 
க ॥3. ॥ 


யம்‌ யமந்த-மபிகாமோ: பவதி, யம்‌ காமம்‌ காமயதே, 
ஸோ:ஸ்ய ஸங்கல்பாதேவ ஸமுத்திஷ்ட்டந்தி, தேன ஸம்பன்னோ 
மஹீயதே ॥ 2.10 ॥ 


த.இமே ஸத்யா: காமா அன்ருதாபிதானாஸ்‌-தேஷா% ஸத்யானா4 
ஸதா-மன்ருதாபிதானம்‌ யோ யோ ஹ்யஸ்யேத: பீரைதி, ந த- 
மிஹ தர்மனாய லபதே ॥ 3.1 ॥. 


வாகாக. 


2:10. எந்தெந்த இடத்தை விரும்பியவனாயினும்‌ எந்த 
ஆசையில்‌ மனம்‌ வைத்தவனாயினும்‌ அது அவனுடைய ஸங்கல்‌ 
பத்தாலேயே முன்‌ தோன்றும்‌; அது கிடைக்கப்‌ பெற்றவனாய்‌ 
அவன்‌ மகிமையடைவான்‌. 


3.1 இவ்வாசைகள்‌ உண்மையில்‌ பூர்த்தியாகக்‌ கூடியவை 
எனினும்‌ பொய்மையில்‌ மறைந்து கிடக்கின்றன. ஸத்திய வடி 
வாய்த்‌ தன்னிடமேயுள்ள அவைகளுக்குப்‌ பொய்மைதான்‌ மறைவு. 
இதனால்‌ இவனுக்கு (பிரியமான) எவரெவர்‌ இறந்து போயினரோ 
அவரை இங்கு அவன்‌ காணப்பெறுவதில்லை. 





2.1. ஓ. தெளிந்த சித்தமுடையவன்‌ எந்தெந்த உலகத்தை மனதால்‌ 
ஸ்ங்கல்பிக்கின்றானோ எந்தெந்த போகங்களை விரும்புகின்றானோ அந்தந்த 
உலகத்தையும்‌ அந்தந்த போகங்களையும்‌ அடைகிறான்‌.  ' (மு.3.1,10) 


86 உபதிஷத்ஸாரம்‌ [சா ந்தோக்கியோப:: 


எள அ காவி ளினா உ ஏன எண்னை கவ்‌ 
என்‌ எண ரானா ஸ்‌ ன வி்‌ எனா: எனா எவ 
ளான னளா (ஈணரஎா்‌ ரள கிள எளி 
ளா (எச எளி: எளா ரோஷரிகனனை எ எள்‌ என்னில்‌ 
எ [எனளள (8 எனா ॥ 34 ॥ 
அதயே சாஸ்யேஹ ஜீவா, யே ௪ ப்ரேதா, யச்சான்ய-திக்ச்சந்‌- 
ந லபதே, ஸர்வம்‌ ததத்ர சத்வா விந்ததே;த்ர ஹ்யஸ்யைதே 
ஸத்யா: காமா அன்ருதாபிதானாஸ்‌-தத்‌-யதா ஹிரண்யநிதிம்‌ நிஹித- 
மக்ஷேத்ரஜ்ஞா உபர்யுபரி ஸஞ்சரந்தோ ந விந்தேயு-ரேவமேவேமா: 
ஸர்வா: ப்ரஜா அஹ-ரஹர்‌-கச்ச்சந்த்‌- பத ஏதம்‌ ப்ரஹ்மலோகம்‌ 
ந விந்தந்த-யன்ருதேன ஹி ப்ரத்யூடா: ॥ 3.2 ॥ 





3.2. உயிருடன்‌ இருப்பவரோ :இறந்தவரோ இவனுக்கு 
(பிரியமானவர்‌) எவராயினும்‌, அல்லது இவன்‌ எந்த வஸ்துவை 
விரும்பியடையவில்லையோ அதையும்‌, எல்லாவற்றையும்‌ அங்கு 
சென்று அடைகிறான்‌. பொய்மையால்‌ மூடப்பெற்றதும்‌ ஸத்திய 
மானவையுமான இவன்‌ ஆசைகள்‌ அங்கே உள்ளன. எங்ஙனம்‌ 
பொற்குவியல்‌ புதைத்து வைக்கப்பட்ட இடத்தின்‌ மேல்‌ அடிக்கடி 
நடமாடுபவர்களாயினும்‌ (அது இருப்பதை, அறியாதவர்கள்‌ 
அதைக்‌ கண்டுகொள்ள மாட்டார்களோ, அங்ஙனமே இம்‌ மக்கள்‌ 
அனைவரும்‌ நாள்தோறும்‌ இந்தப்‌ பிரம்ம லோகத்துக்குச்‌ செல்லு 
பவர்களாயிருந்தும்‌ அதைக்கண்டு கொள்வதில்லை -பொய்மையால்‌ 
கவரப்பட்டவர்களாதலால்‌. 





3.2. பி. சூ. 1.3.15 (கதி ஐப்தாப்ப்யாம்‌.) 

நாள்‌ தோறும்‌ பிரம்மலோகத்துக்குச்‌ செல்லுபவர்களா 
யிருந்தும்‌--ஸுஷுப்தியில்‌ இருதய குகையில்‌ பிரம்மபுரத்தில்‌ போய்ச்‌ 
சேருகின்றனர்‌. எனினும்‌ அஜ்ஞானத்தால்‌ மூடப்பட்டு அதை உணர்‌ 
வதில்லை, ்‌ 


8.3.2-83.4] சாந்தோக்கியோபநிஷத்து 87 


எள ர சானா 6 என்னை எனா ஊண்‌ 
எனாது வள்‌ பனி கிணிரஎ ॥3.3 ॥ 

௭ எ ரூ ஷோனான்னா லி வனா எல்‌ னி 
பன்ன விள வாராக ரர ளான்ன்‌ விளா 0௭4- 
ண்பன்‌ என உள ரான எனாள்‌ ளான எனின்‌ 
3.2 ॥ 

ஸ வா ஏஷ ஆத்மா ஹ்ருதி தஸ்யைததேவ நிருக்த₹ ஹ்ருதய- 
மிதி, தஸ்மாத்‌-த்ருதய-மஹரஹர்வா ஏவம்‌-வித்‌ ஸ்வர்க்கம்‌ லோக- 
மேதி ॥ 3.3 ॥ 

அத ய ஏஷ ஸம்ப்ரஸாதோஸ்மாச்‌ சரீராத்‌ ஸமுத்தாய, 
பரஞ்ஜ்யோதி-ருபஸம்பத்ய,) ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்யத ஏஷ 
ஆத்மேதி ஹோவாச, ஏத-தம்ருத-மபய-மேதத்‌-ப்ரஹ்மேதி; தஸ்ய 
ஹ வா ஏதஸ்ய ப்ரஹ்மணோ நாம ஸத்யமிதி ॥ 3.4 : 





3.3. இந்த ஆத்மா ஹ்ருதயத்திலுள்ளவன்‌. இச்‌ சொல்லின்‌ 
அமைப்பே (ஸஹ்ருதி-அயம்‌) ஹ்ருதயத்தில்‌ இவன்‌ உளன்‌ என்று 
குறிக்கும்‌. ஆனது பற்றியே இது ஹ்ருதயம்‌ எனப்பட்டது. 
இங்ஙனம்‌ உணர்ந்தவன்‌ நாள்‌ தோறும்‌ ஸ்வர்க்கம்‌ புகுகின்றான்‌. 

3,4. இந்தத்‌ தெளிவு பெற்ற ஜீவன்‌ இச்சரீரத்தினின்று 
கிளம்பிப்‌ பரஞ்சோதியை யடைந்து சுயவடிவத்தை எய்துகிறான்‌. 
அவர்‌ கூறியதாவது: இது தான்‌ ஆத்மா, இதுவே (அமிருதம்‌) அழி 
வில்லாதது, (அபயம்‌) பயமில்லாதது, இதுவே பிரம்மம்‌, இந்தப்‌ 
பிரம்மத்தின்‌ பெயர்‌ “ஸத்தியம்‌” என்பதாம்‌. 





ஓ. மு. 3.1.6 

3.3. பாதரஸம்‌ தடவிய கண்ணாடியில்‌ முகம்‌ பிரதிபலிக்கும்‌. அது 
போலச்‌ சக்தியையுந்‌ தூய்மையையும்‌ பிரம்மசரியத்தால்‌ காப்பாற்றிக்‌ 
கொண்டிருப்பவனுடைய இருதயத்தில்‌ பகவானுடைய திவ்ய ரூபம்‌ பிரதி 


பலிக்கும்‌. (ரா. கி.) 
பிரம்மசரியமில்லாதவனுடைய மனம்‌ ஓட்டைக்குடம்‌ போன்றது 
ரா.கி.) 


3.3. நானென்னும்‌ நினைவு உதிக்குமிடமே இருதயம்‌ எனப்படும்‌. 
அதற்கு வடிவு வகுத்தல்‌ கற்பனை. இருதயம்‌ மார்பகத்தின்‌ வலத்தேயுளது; 
அஇடப்பக்கமே யில்லை. அதினின்று ஸஹஸ்ராரத்திற்கு ஒளி பாயும்‌. ஸஹஸ்‌: 


86 உபநிஷத்ஸாரம்‌ [சா ந்தோக்கியோப்‌, 


_ எரன்களா மரன்‌ விரஎஎரீர்‌ எளி என்‌ எனை 
எள எர எனன்‌ எள்‌ னி என்‌ என்னின்‌ என்‌ 
எனா எள்ளனார்‌ கிணி ॥3. ॥ 

௭ எ ளனா எ லுக்‌ கிண 
எ இணவ எனி எ எள எனள்‌ ஏரின்‌ லர்‌ 
ள ஜை என்‌ எராளிள்‌ (எஎ்லினகன்னா எர 
எனி ॥ 8.1 ॥ 


தானி ஹ வா ஏதானி த்ரீண்யக்ஷராணி, ஸ-தீ-ய-மிதி தத்யத்‌ 
*ஸத்‌'ததம்ருத-மத யத்‌*தி? தன்‌ மர்த்யம்‌ யத்‌।யம்‌” தேநோபே 
யச்சதி யதனேனோபே யசீச்சதி, தஸ்மாத்ய-மஹரஹர்வா ஏவம்வித்‌ 
ஸ்வர்க்கம்‌ லோக-மேதி ॥ 3.5 ॥ 

அதய ஆத்மா ஸ ஸேதுர்‌ விதீருதி-ரேஷாம்‌ லோகானா-மஸம்ப்‌- 
பேதாய, நைத₹ ஸேது-மஹோராத்ரே தரதோ, ந ஜரா ந ம்ருத்யுர்‌- 
ந மோகோ, ந ஸுக்ருதம்‌ ந துஷ்க்ருத₹ ஸர்வே பாப்மானோ:தோ 
நிவர்த்தந்தேபஹதபாப்மா ஹ்யேஷ ப்ரஹ்மலோக: ॥ 4.1 ॥ 


35. அதன்‌ அக்ஷரங்கள்‌, ஸ, த்‌, யம்‌ என்ற மூன்றாம்‌. 
ஸத்‌ என்பது அமிருதம்‌; (அழிவற்றது); த்‌ என்பது அழிவுள்ளது; 
யம்‌ என்பது இரண்டையும்‌ கூட்டுவிப்பதாம்‌. இரண்டையும்‌ 
கூட்டுவிப்பதாலேயே இது யம்‌ என ஆயிற்று, இங்ஙனம்‌ உணர்ந்‌ 
தவன்‌ நாள்‌ தோறும்‌ ஸ்வர்க்கம்‌ புகுகின்றான்‌. 

4.1. எந்த ஆத்மா இங்கு கூறப்பட்டதோ அது உலகங்கள்‌ 
அழியாமலிருப்பதற்காக ஏற்பட்ட கரை, அணைக்கட்டு, இந்தச்‌ 


ராரத்தினின்று அவ்வொளி உடல்‌ முழுவதும்‌ பரவுங்கால்‌ உலகானுபவர்‌ 
களுறும்‌. அவற்றை வெவ்வேறாய்க்‌ காண்போன்‌ ஸம்ஸாரியாகிறான்‌. (ராமண 
மஹரிஷி) 

34. இச்சரிரத்தினின்று கிளம்பி-'நான்‌ சரிரம்‌ என்ற அபிமானத்‌ 
தினின்று கிளம்பி ? என்று கருத்து? * இறந்துபோன பின்‌ ?' என்று கருத்‌ 
தல்ல. *சுயவடிவை? .எய்துதற்குச்‌ சரீரத்தை விடவேண்டியதில்லை | 
பொய்யை. மெய்யென்னும்‌ அபிமானத்தைத்‌ தான்‌ விடவேண்டும்‌. 
பி.சூ. 4.4.1. (ஸம்பத்யாவிர்ப்பாவ: ஸ்வேன டப்தாத்‌). 

3.5. ஓ. தைம,3. (எழுத்துக்களின்‌ கூட்டத்தைப்‌ பற்நிய உபாஸணை. 

4.1. ஓ. பி.சூ. 3.2.31. பரமத: ஸேது-உன்மான-ஸம்பந்த பேதவ்யப- 
தேமேப்ப்ய:) 


8,35-8.4.2] சாந்தோக்கியோபநிஷத்து 89 


எனா 0௭௭ இம்‌ ஸின்‌? எண்ண எண்‌ 
எனரஎகி எண வேளாண்‌ எனனளனி எனின்‌ எனாஜ ரோ 
எஸ்‌ வினரின்‌ எணாள்‌ ௭ 
என்கி: 8.3 ॥ 


தஸ்மாத்‌-வா ஏத ஸேதும்‌ தீர்த்வா 5ந்த்த: ஸந்‌-நனந்த்தோ 
பவதி, வித்த: ஸந்‌-நவித்தோ பவதி, உபதாபீ ஸந்‌-நனுபதாபீ பவதி, 
தஸ்மாத்‌ வா ஏத ஸேதுந்‌ தீர்த்வாபிநக்த-மஹரேவாபிநிஷ்பத்‌- 
யதே, ஸகீருத்விபாதோ ஹ்யேவைஷீ ப்ரஹ்மலோக: ॥ 4.2 ॥ 





கரையை இரவும்‌ பகலும்‌, மூப்பும்‌ சாக்காடும்‌ சோகமும்‌, புண்ணிய 
மும்‌ பாவமும்‌ தொடுவதில்லை. எல்லாப்‌ பாவங்களும்‌ அதினின்று 
திரும்பிவிடுகின்றன. பாவத்தைக்‌ கடந்த நிலையே இந்தப்‌ பிரம்ம 
லோகம்‌. 

4,2. ஆகையால்‌ இந்தக்‌ கரையை அடைந்தால்‌ குருடா 
யிருந்தவன்‌ குருடு நீங்கியவனாகிறான்‌, தாக்குண்டவன்‌ தாக்கற்ற 
வனாகிறான்‌, வருத்தமடைந்தவன்‌ வருத்தம்‌ நீங்கியவனாகிறான்‌. 
இந்தக்‌.கரையை அடைந்தால்‌ இரவே பகலாகிவிடுகிறது. இந்தப்‌ 
பிரம்மலோகம்‌ (தோன்றி மறையாத) ஒரே பிரகாசத்தை என்றும்‌. 
உடையதன்றேோ ? 





4,2. ஆழ்ந்த தூக்கத்தில்‌ ஒருவன்‌ உடலை முற்றும்‌ மறந்து உடலி 
அள்ள துன்பங்களையும்‌ எப்படி மறந்துவிடுகிறானோ அப்படியே தூங்காத 
தூக்கமாகிய துரீய நிலையில்‌ பிரம்மத்துடன்‌ ஒன்றியவன்‌ துன்பங்களெல்‌ 
லாம்‌ நீங்கியவனாகிறான்‌. தூங்கி விழித்துக்கொண்டதும்‌ துன்பத்‌ தொடர்பு 
ஏற்படுகிறது. பிராம்மீஸ்திதி எய்தியபின்‌ துன்பத்தொடர்பு இல்லை. 

ஓ. (து:க்க-ஸம்யோக-வியோகம்‌ யோக-ஸம்ஜ்ஞிதம்‌) (கீ. 6.23). 
பி. சூ. 3.2.32. 


இரவே பகலாகிவிடுூகிறது---ஒ. (ந தத்ர ஸர்யோ பாதி) கட 5.15. 


90 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப.; 


.. எள ரசிள்‌ எனடில்‌ எனாரிரான ளை சொரி 
எனி ௭௭ கிஷ ககான்‌ எளி ॥$.3 ॥ 


எனா ணாள என்‌ எ ரணிசிளினை வ்ளணிட 
ணாள: என்னா; எனன்னை: வின: எ ஈரிளா- 
ணன: எ எள கிகளாளின்‌ எளி என 
அவா இளளாளிர்‌ ௪ எள னான 0.1 ॥ 

ததீ்‌ய ஏவைதம்‌ ப்ரஹ்ம லோகம்‌ ப்ரஹ்மசர்யேணானு- 
விந்தந்தி தேஷா-மேவைஷ ப்ரஹ்மலோகஸ்‌-தேஷா“ ஸர்வேஷ-௪ 
லோகேஷ-? காமசாரோ பவதி ॥ 4.3 ॥ 

ய ஆத்மாப்ஹதபாப்மா விஜரோ விம்ருத்யுர்‌ விமோகோ 
விஜிகத்ஸோஃ:பிபாஸ: ஸத்யகாம: ஸத்யஸங்கல்ப:; ஸோன்வேஷ்‌- 
டவ்ய: ஸ விஜிஜ்ஞாஸிதவ்ய:, ஸ ஸர்வா₹ம்ச௪ லோகானாப்னோதி 
ஸர்வா“ம்௪ காமான்‌ யஸ்‌-தமாத்மான-மனுவித்ய விஜானாதீதி ஹ 
ப்ரஜாபதி-௬ வாச ॥ 7-1 ॥ 





4.3. எவர்கள்‌ பிரம்மசரியத்தால்‌ இந்தப்‌ பிரம்மலோசத்தை 
எய்துகிறார்களோ அவர்களுக்கே இந்தப்‌. பிரம்மலோகம்‌ உரியதாம்‌. 
அவர்களுக்கு எல்லா உலகங்களிலும்‌ சுயேச்சை உண்டு. 

7-1. *பாவமற்றதும்‌, மூப்பற்றதும்‌, சாவற்றதும்‌, துன்ப 
“மற்றதும்‌, பசிதாகமற்றதும்‌ உண்மையான ஆசையும்‌ உண்மை 
யான விருப்பமும்‌ உடையதும்‌ ஆன ஆன்மா எதுவோ அதைத்‌ 
தேடவேண்டும்‌, அதை அறியவேண்டும்‌. அதைத்‌ தேடி அறிந்தவன்‌: 
எல்லா உலகங்களையும்‌ எல்லா ஆசைகளையும்‌ அடைகிறுன்‌ £? 
என்று பிரஜாபதி கூறினார்‌. 

43, பிரம்மசநியத்தால்‌--பிரம்மசரியத்தை உடைய ஸாதகர்களுக்கே 
பிரம்ம ஞானத்தால்‌ பிரம்ம லோகம்‌ கிட்டும்‌. பெண்ணாசையுடையவர்கள்‌ 
பிரம்ம ஞானத்தைப்‌ பெற்றாலும்‌ பிரம்ம லோகத்தை அடைய இயலாது. 
“ஆகையால்‌ பிரம்மசரியம்‌ பிரம்மஞானிகளுக்கு ஒப்புயர்வற்ற ஸாதனம்‌. 

(சங்‌. 
7.4. அதைத்‌ தேடவேண்டும்‌, அதை அறியவேண்டும்‌--அறிந்த 
பின்‌ அது பாவமற்றதும்‌ மூப்பற்றதும்‌ சாவற்றதும்‌ துன்பமற்றதும்‌ தானா . 
என்று ஆராயவும்‌ வேண்டும்‌. அந்த லக்ஷணங்கள்‌ பொருந்தாமற்போனால்‌ | 
மீண்டுந்‌ தேடவேண்டும்‌, இந்திரன்‌ அங்ஙனம்‌ மீண்டும்‌ மீண்டுந்‌ தேடி | 


8,4.3-8.7.3] சாந்தோக்கியோபநிஷத்து 9 


எதி சோனை எண எ என எனானா௭- 
எண்‌ எணண ணை எள்‌ கினளாளன்‌ 
எண எரிளிஈன்‌ சே கோளாறா ளைஎ எலி எனி ஷ- 
னார்‌ ள்‌ என்னாள்‌ என்னார்‌ எனா ளை: 
॥19 ॥ 


ஸ்‌ உ ளரனைள்‌ எரிரா என என்ற 9.3 ॥ 


தத்தோபயே தேவாஸ-₹ரா அனுபுபுதிரே, தேஹோசுர்‌-ஹந்த 
தமாத்மான-மன்விச்சாமோ, யமாத்மான-மன்விஷ்ய ஸர்வா“ம௪ 
லோகானாப்னோதி, ஸர்வா₹ங்௪ காமானிதீந்த்ரோ ஹைவ தேவானா- 
மபிப்ரவவ்ராஜ, விரோசனோஃஸு*ராணாம்‌, தெள ஹாஸம்விதானா- 

வேவ, ஸமித்பாணீ, ப்ரஜாபதி ஸகாம-மாஜக்மது: ॥ 7-2 ॥ 
தெள ஹ த்வாத்ரி* முதம்‌ வர்ஷாணி ணணணப்ஷ் 2 
7.2 ॥ 





7.2. இதைத்‌ தேவர்களும்‌ அசுரர்களுமாகிய இருவகையாரும்‌ 
கேட்டனர்‌. ₹ நல்லது! எந்த ஆன்மாவைத்‌ தேடிக்‌ . கண்டால்‌ 
எல்லா உலகங்களையும்‌ எல்லா ஆசைகளையும்‌ அடையலாமோ, 
அந்த ஆன்மாவை நாம்‌ தேடிக்‌ காண்போம்‌? என்று அவர்கள்‌ 
சொல்லிக்கொண்டனர்‌. தேவர்களில்‌ இந்திரனும்‌, அசுரர்களில்‌ 
விரோசனனும்‌ ஒருவரையொருவர்‌ கலந்து பேசாமல்‌ கையில்‌ 
ஸமித்துடன்‌ பிரஜாபதியின்‌ சமீபம்‌ சென்றனர்‌. 

7.3. அவர்களிருவரும்‌ அங்கு முப்பத்திரண்டு வருஷம்‌ 
பிரம்மசரியமிருந்தனர்‌. 





யறிந்தான்‌. விரோசனன்‌ மந்த புத்தியால்‌ தேகத்தையே ஆத்மா என்று 
கொண்டு உண்மையை யறியாமற்‌ போனான்‌. இவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
இயற்கையில்‌ விரோதமுடையவராயினும்‌ பிரம்ம வித்தையை நாடிக்‌ குரு 
விடம்‌ வணக்கத்துடன்‌ வந்தமையால்‌ விரோதத்தை மறந்து கூடியிருந்‌ 
தனர்‌. ்‌ 

பி. சூ. 4,4,3. (ஆத்மா ப்ரகரணாத்‌). 


92 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப: ' 


ளி ஈ௱ாண்னான ரன்ளிஸிர ஏண்‌ ண ர சான்ற 


எண்ணை வின்‌ எனி எனன 
எக? ளை ரூ ஏஎ ௫ மஏ எலி ஏனோ 
என்‌ விள 9.8 ॥ 


_  தெளஹப்ரஜாபதிருவாச, ஏஷேோ₹க்ஷிணி புருஷோ த்ருல்யத 
ஏஷ ஆத்மேதி ஹோவாசைத-தம்ருத-மபய-மேதத்‌-ப்ரஹ்மேத்‌: 
யத யோஃயம்‌ பகவோ:ப்ஸு பரிக்க்யாயதே யஸ்சாய-மாதர்லே-கதம 
_ ஏஷ இத்யேஷ உ ஏவைஷ- ஸர்வேஷ்‌-வந்தேஷு பரிக்க்யாயத 
இதி ஹோவாச ॥ 7.4 '॥ 





7.4. அவர்களிடம்‌ பிரஜாபதி கூறியதாவது: * கண்ணில்‌ 
காணும்‌ புருஷன்‌ எவனோ அவனே ஆத்மா. அவ்வாத்மா சாவற்‌ 
றது, பயமற்றது, அதுவே பிரம்மம்‌.? 

 வீயனே ! நீரில்‌ எது காணப்படுகிறதோ, கண்ணாடியில்‌ எது . 
காணப்படுகிறதோ--இவ்வுருவங்களில்‌ எது ஆத்மா ?? 

அவர்‌ கூறியதாவது : ₹ இவை எல்லாவற்றுள்ளும்‌ காண்ப 
வன்‌ அவனே.” 





7.4. ஓ. சா. 4,15:1 அக்ஷிவித்தை. ்‌ 

கண்ணாகிய சராளத்தின்‌ வழியே காட்சிகளைக்‌ காண்பவனைப்‌ பிரஜா 
பதி குறிப்பிட்டார்‌. ஆனால்‌ இந்திரனும்‌ விரோசனனும்‌ கண்ணால்‌ காணம்‌ 
படும்‌ தங்களுடைய உடல்களின்‌ பிரதிபிம்பங்களை அவர்‌ குறிப்பிட்டதாய்த்‌. 
தவறாக எண்ணினார்கள்‌. இது அவர்களுடைய தேகாபிமானத்தால்‌ ஏற்‌ 
பட்டது. எனினும்‌ பிரஜாபதி அவர்களைக்‌ கடிந்து கொள்ளாமல்‌ அதுவும்‌ 
ஆதிபெளதிகத்தில்‌ ஆத்மாவின்‌ பிம்பந்தான்‌ என்று ஏற்றுக்கொள்வது 
போல்‌ ' இவை எல்லாவற்றுள்ளும்‌ காண்பவன்‌ அவனே ? என்று கூறினார்‌. 
அவர்களே ஆராய்ந்து அறிந்து கொள்ளட்டும்‌ என்று அவர்களுடைய _- 
தவறை எடுத்துக்‌ காட்டவில்லை. 

பின்‌ அவர்களை ஒரு தட்டத்தில்‌ நீரை வைத்து அதில்‌ தங்களைப்பார்த்‌ 
துக்கொள்ளச்‌ சொன்னார்‌. தங்கள்‌ உருவங்களை உள்ளபடி காண்பதாய்க்‌ 
கூறினார்கள்‌. மறுபடி அலங்கரித்துக்‌ கொண்டு பார்க்கச்‌ சொன்னார்‌ ச 


8.74-8.8.3] சாந்தோக்கியோபநிஷத்து 95. 


ளி. விணுிபிணாள்‌ எல எானக்கள்‌ எளி 
எளி எ ரளி எனி எரா: எானக்களி ஏஎளி ஈக - 
ன சானின்‌ எளி எண்‌ ள்‌. 6 ளான: 
ஒஷனி ஏஎ: ॥ 63 ॥ ்‌ 

தென ஹோசதுர்‌-பதைவேத-மாவாம்‌ பகவ: ஸாத்த்வலங்‌- 
க்ருதெள, ஸ-வஸநெள, பரிஷக்ருதெள ௪ ஏவமேவேமெள பகவ: 
ஸாத்த்வலங்கருதெள, ஸ்‌வஸநெள, பரிஷ்க்ருதாவித்யேஷ ஆத்‌- 
"மேதி ஹோவாசைத-தம்ருத-மபய-மேதத்‌-ப்ரஹ்மேதி, தெள ஹ 
மாந்தஹ்ருதயள ப்ரவவ்ரஜத-எ: ॥ 8.3 ॥ 





8.3. அவர்கள்‌ கூறுவர்‌: *யனே 1 எங்ஙனம்‌ நாங்கள்‌ 
நன்றாய்‌ அலங்கரிக்கப்‌ பெற்றவர்களாய்‌, நல்ல ஆடை உடுத்தவர்‌ 
களாய்‌, பரிசுத்தம்‌ செய்யப்பட்டவர்களாய்‌ இருக்கிறோமோ அங்‌ 
ஙனமே இவைகளும்‌ நன்றாய்‌ அலங்கரிக்கப்பட்டவைகளாய்‌, நல்ல 
ஆடை உடுத்தவைகளாய்‌, பரிசுத்தம்‌ செய்யப்பட்டவைகளாய்கீ்‌ 
காண்கின்றன.” 

அதுவே ஆத்மா ; சாவற்றது, பயமற்றது ; அதுதான்‌ பிரம்‌ 
மம்‌? என்றார்‌ பிரஜாபதி. அவர்கள்‌ உள்ளத்தில்‌ திருப்தியடைந்த 
வர்களாய்ச்‌ சென்றனர்‌. 





"அலங்கரிக்கப்பட்ட தங்கள்‌ உருவங்களை அப்படியே காண்பதாய்க்‌ கூறினார்‌ 
கள்‌. 4 அதுதான்‌ ஆத்மா ? என்றார்‌ பிரஜாபதி. தாங்கள்‌ விசாரித்து 
அறிய வந்த * மூப்பற்றதும்‌, சாவற்றதும்‌, பசிதாகமற்றதுமான ? ஆத்மா 
அது எங்ஙனமாகும்‌ என்று அவர்கள்‌ யோசிக்கவில்லை. சரீரத்தை ஆத்மா 
வாகக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று விரோசனன்‌ தீர்மானித்தான்‌. பிம்பத்தை 
ஆத்மாவாக உபாசிக்க வேண்டும்‌ என்று இந்திரன்‌ கருதினான்‌. அவர்‌ 
களுடைய தீர்மானம்‌ அவர்கள்‌ புத்தியின்‌ பரிபக்குவத்துக்குத்‌ தகுந்தவாறு 
இருந்தது. 
ஓ. ப்௬ 5.2.3. பி. சூ. 1.3.19 


94 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப்‌ 


ள்‌ எனின எளானண்ணாாணகனாகளாஎ எ 
எனி எல மணரணன்‌ எனை கோளான ளா ௬ 
எணைளின்‌ எ ௨ ளான ர லினனிஷஏ 
எனா எண்‌ சோராரிணம்‌. ஜிஎாான்‌ 8௨ எனா ளோனா 
ன்‌ ளானே எணானாள்‌ ளி டை 
எளானினின்‌ எம்‌ 8௭ உக்கி ॥ 


ணை எண எனைன குவள்‌.. ஸீ 
னரா“ ஒளில்‌ என எலில்‌ எனா எளளாக்கைனின்‌ 
எனி எம்‌ ஒல்‌ எண்‌ என்னி ॥6. 3 ம 


தெள ஹான்வீக்ஷ்ய ப்ரஜாபதி-ருவாசானுபலப்ப்யா£த்மான- 
மனனுவித்ய வ்ரஜதோ யதர ஏத-துபநிஷதோ பவிஷ்யந்தி, தேவா 
வா₹ஸ-ராவா, தே பராபவிஷ்யந்தீதி; ஸ ஹ மாந்தஹ்ருதய ஏவ 
விரோசனோ 8ஸ*ரான்‌ ஜகாம ; தேப்ப்யோ ஹைதா-முபநிஷதம்‌ 
ப்ரோவாசாலத்மைவேஹ மஹய்ய, ஆத்மா பரிசர்ய) ஆத்மானமே- 
வேஹ மஹய்யாத்மானம்‌ பரிசரன்னுபெள லோகா-வவாப்னோதீமஞ்‌- 
சாமுஞ்சேதி ॥ 8.4 ॥ 

தஸ்மா - தப்யத்யேஹாததான - மல்ரத்ததான - மயஜமான - 
மாஹ- - ரஸ-ரோ - பதேத்‌ - யஸுராணா ௩ ஹ்யேஷோப நிஷத்‌, 
ப்ரேதஸ்ய மரீரம்‌ பிக்ஷ்யா வஸனேனாலங்காரேணேதி ஸு௩ஸ்கூர்‌ 
வந்த்‌ -யேதேன-ஹ்யமும்‌ லோகம்‌ ஜேஷ்யந்தோ மன்யந்தே ॥ 8.5 ॥. 





8.4. அவர்கள்‌ போவதைக்‌ கண்டு பிரஜாபதி கூறுவார்‌ : 
₹: ஆத்மாவைக்‌ காணாமலும்‌ ஆத்மாவை அறிந்து கொள்ளாமலும்‌ 
இருவரும்‌ போகிறார்கள்‌ ற; தேவாஸுரர்களாகிய இவ்விருவர்களிம்‌: 
எவர்கள்‌ இதையே உண்மையில்‌ ஆத்மா எனக்‌ எசன்கோறு்‌ 
களோ அவர்கள்‌ (உண்மைக்கு) புறம்பானவர்கள்‌ ??. 


விரோசனன்‌ திருப்தியடைந்தவனாகவே அசுரர்களிடம்‌ 
சென்று இந்த உபநிஷதத்தை உபதேசித்தான்‌. 6 (தேகமாகிய) 
ஆத்மாவையே பெருமைப்படுத்த வேண்டும்‌, உபசரிக்க வேண்டும்‌. 
ஆத்மாவை பெருமைப்‌ படுத்தி உபசரித்தலால்‌ இகபரமாகிய இரண்டு 
உலகங்களையும்‌ ஒருவன்‌ அடைவான்‌.?? 

8.5. ஆதலால்‌ இப்போதும்‌ தானமின்றிச்‌ சிரத்தையின்றி 
யஜ்ஞமின்றி இருக்கும்‌ ஒருவனைப்‌ பார்த்து, 4: 8யோ ! அவன்‌ 


8,8.4-8.9.2] சாந்தோக்கியோபநிஷத்து 95 


௮௭ எ்ணாமிஎ ளர்‌ சளி என எனன 
எல எானக்கல்‌ எானக்கள்‌ எள்‌ ஏகன்‌ ஏன 
எக்‌ எனை மினாரா வினி எளி என்‌ ளா 
எண்‌ எ௭ணர்ணிஎ எல்ண எனி எரி ॥$.] ॥ 

சாவா எமன்‌ எனானிரள்‌ எ எண்‌ ஏன்னா ௭௭ 
ஊனா ॥$௮ ॥ 

அத ஹேந்தீரோஃப்ராப்யைவ தேவா-னேதத்‌-பயந்‌ ததர்ா, யதைவ 
கல்‌-வய-மஸ்மின்‌ ரரீரே ஸாத்த்‌-வலங்க்ருதே ஸாத்த்‌-வலங்க்ருதோ 
பவதி, ஸுவஸனே ஸுவஸன:, பரிஷ்கீருதே பரிஷ்கீருத, ஏவ- 
மேவாய-மஸ்மின்னந்த்தே;ந்த்தோ பவதி, ஸ்ராமே ஸ்ராம;, 
பரிவ்ருக்ணே பரிவ்ருக்ணோ ₹ஸ்யைவ ரீரஸ்ய நாம-மன்வேஷ 
நல்யதி ॥ 9.1 ॥ 
நாஹ-மத்ர போகீயம்‌ பம்யாமீதி, ஸ ஸமித்பாணி: புனரேயாய 
தஹ ப்ரஜாபதிருவா௪ ॥9.2 ॥ 


அசுரர்களைச்‌ சேர்ந்தவன்‌. இதுதான்‌ அசுரர்களுடைய உப 
நிஷத்து, அவர்கள்‌ பிரேத சரீரத்தை அன்னத்தாலும்‌ ஆடையா 
ஓம்‌ ஆபரணங்களாலும்‌ மேன்மைப்படுத்துகின்றனர்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ ஜயிக்கவேண்டிய உலகத்தை ஜயித்து விட்டதாய்க்‌ 
கருதுகின்றனர்‌ ?? என்று கூறுவர்‌. 

9,1-3. ஆனால்‌ இந்திரனோ தேவர்களிடம்‌ போவதற்கு முன்பே 
இந்த பயத்தைக்‌ கண்டான்‌. :* எங்ஙனம்‌ தேகம்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டபோது இது அலங்கரிக்கப்பட்டதாயும்‌, தேகம்‌ நல்ல ஆடை 
யுடுத்தபோது இது நல்ல ஆடை உடுத்ததாயும்‌, தேகம்‌ பரிசுத்தமா 
யிருக்கும்போது இது பரிசுத்தமாயும்‌ காண்கின்றதோ அங்ஙனமே 
தேகம்‌ குருடானால்‌ இது குருடாயும்‌, தேகம்‌ ஒற்றைக்‌ கண்ணு 
டையதானால்‌ இது ஒற்றைக்‌ கண்ணுடையதாயும்‌ தேகம்‌ முடமா 
னால்‌ இதுவும்‌ முடமாயும்‌, தேகம்‌ நாசமானால்‌ இது நாசமாயும்‌ 
போகுமன்றோ ? இதில்‌ நான்‌ ஒரு இன்பத்தையுங்‌ காணவில்லை ன்‌ 
என்று மீண்டும்‌ ஸமித்பாணியாக வந்து சேர்ந்தான்‌. (தன்‌ 
சந்தேகத்தைத்‌ தெரிவித்தான்‌). பிரஜாபதி அவனை நோக்கி, * அது 


ச 
* 
்‌&. 
டி 








9.3. பி.சூ.4.4,2 


96 உபநிஷத்ஸாரம்‌ [சா ந்தோக்கியோடு 


ஈன்‌ ன எ ிணனானாகா்‌ எவர ஒரி னார்‌ 
அரின்‌ எ னரா ஏரிளள்‌ எண்ஜளான எண்‌ இளா 
11 $.3 ॥ 

எ ரூ ஊன என்னாள்‌ சோன்ளள்‌ இளா 
ணை எள சாணக்‌: எஎளாள எ எமி 
ஊொன்எ ஒள்‌ வேர்‌ எணமிடல எலிலன்‌ எனன எண: எ எள்‌ 
எர எள்‌ எசன்ண ஒர ணன ॥10- 1 ॥ 

எ ஸிளான ஊன்‌ ளான எானிரா எனி சாரே விரிள்‌ 
கணண னளிஎடிுளை எண்‌ வ்ளின எானாஎ வீரர்‌ 
ஏனாரி ௨105 ॥ 

ஏதந்‌ த்வேவ-தே பூயோணுவ்யாக்கீயாஸ்யாமி, வஸாபராணி 
தீவாத்ரிதம்‌ வர்ஷாணீதி, ஸ ஹாபராணி தீவாத்ரி4ரதம்‌ 
வர்ஷாண்‌-யுவாஸ, தஸ்மை ஹோவாச ॥ 93 ॥ 

ய ஏஷ ஸ்வப்னேோ மஹீயமானல்‌-சரத்‌-யேஷ ஆத்மேதி 
ஹோவாசைத-தம்ருத-மபய-மேதத்‌ ப்ரஹ்மேதி, ஸ ஹ எாந்த- 
ஹ்ருதய : ப்ரவவ்ராஜ, ஸஹாப்ராப்யைவ தேவா-னேதத்‌ பயந்‌: 
ததர், தத்‌-யத்‌-யபீத₹ மரீரமந்தீதம்‌ பவத்‌-யனந்த்த: ஸ பவதி, 
யதி ஸ்ராம-மஸ்ராமோ, நைவைஷோஸ்ய தோஷேண துஷ்யதி 
1101 ॥ 

ந வதேனாஸ்ய ஹன்யதே, நாஸ்ய ஸ்ராம்யேணா ஸ்ராமோ 
க்க்னந்தி த்வேவைனம்‌ விச்சாதயந்தீவாப்ரியவேத்தேவ பவத்யபி 
ரோதிதீவ, நாஹ-மத்ர போகீயம்‌ பல்யாமீதி ॥ 10.2 ॥ 





அப்படித்தான்‌. உனக்கு மறுபடியும்‌ விளக்குகிறேன்‌. இன்னும்‌ 
முப்பத்திரண்டு வருஷம்‌ இங்கு வசி? என்றார்‌. அவ்வாறே மும்‌ 
யத்திரண்டு வருஷம்‌ வசித்தபின்‌ (பிரஜாபதி பின்வருமாறு] 

10.1-2-4, ₹: எவன்‌ ஸ்வப்னத்தில்‌ பெருமைப்‌ படுத்தப்பட்ட 
வனாய்ச்‌ சஞ்சரிக்கிரானோ அவன்‌ தான்‌ ஆத்மா. அது சாவற்றது, 
பயமற்றது, அதுதான்‌ பிரம்மம்‌,” என்றார்‌. அவன்‌ உள்ளத்தில்‌ 
திருப்தியடைந்தவனாய்ச்‌ சென்றான்‌. தேவர்களை அடைவதற்கு 


&9.3-8.10.4] சா ந்தோக்கியோப நிஷத்து 97 


எ ஊனி ஏனா ஸ்‌ உண ன ॥10.3 ॥ 
மன்‌ வன எஎளினானாகார்‌ எள்‌ என்னாள்‌ 
எண்ன எ எனா ஒர்னள்‌ எண்ன என்‌ எள 
॥ 10.2 ॥ 
... என்வன? எனன; ரொளா: வர்‌ எ ோளான்‌௭ 
ளான்ன்‌. ளை என்‌. எ ௨ சாணை: 
ஸ ஸமித்பாணி : புனரேயாய, த₹ஹ ப்ரஜாபதிருவாச ॥ 10.3 ॥ 
ஏதந்த்வேவ தே பூயோனுவ்யாக்க்யாஸ்யாமி, வஸாபராணி 
தீவாத்ரி:மதம்‌ வர்ஷாணீதி, ஸ ஹாபராணி தீவாத்ரி%யதம்‌ 
வர்ஷாண்‌-யுவாஸ, தஸ்மை ஹோவாச ॥10,4 ॥ 
... ததீயதீரைதத்‌-ஸுப்த: ஸமஸ்த: ஸம்ப்ரஸன்ன:₹, ஸ்வப்னந்‌ 
ந விஜானாத்‌-யேஷ ஆத்மேதி ஹோவாசைததம்ருத-மபய-மேதத்‌ 
ப்ரஹ்மேதி, ஸ ஹ மாந்தஹ்ருதய: ப்ரவவ்ராஜ, ஸஹாப்ராப்யைவ 





முன்பே இந்த பயத்தைக்‌ கண்டான்‌. ** தேகம்‌ குருடானபோது 
இது குருடாகாவிட்டாலும்‌, ஒற்றைக்‌ கண்ணானபோது இது 
ஒற்றைக்‌ கண்ணாகாவிட்டாலும்‌, தேகத்தின்‌ குறைகளால்‌ இது 
 குறைவடையாவிட்டாலும்‌, தேகம்‌ கொல்லப்படும்போது இது 
கொல்லப்படாவிட்டாலும்‌, கொல்லப்படுவது போலும்‌, துரத்தப்‌ 
"படுவது போலும்‌, கண்ணீர்‌ விடுவதுபோலும்‌ தோன்றுவதால்‌ 
இதிலும்‌ நான்‌ இன்பத்தைக்‌ காணவில்லை?” என்று மீண்டும்‌ . 
ஸமித்பாணியாக வந்து சேர்ந்தான்‌. (தன்‌ சந்தேகத்தைத்‌ 
தெரிவித்தான்‌). பிராஜாபதி அவனை நோக்கி ** அது அப்படித்தான்‌. 
உனக்கு மறுபடியும்‌ விளக்குகிறேன்‌. இன்னும்‌ முப்பத்திரண்டு 
வருஷம்‌ இங்கு வசி?” என்றார்‌. அவ்வாறே முப்பத்திரண்டு 
வருஷம்‌ வசித்தபின்‌ பிரஜாபதி (பின்வருமாறு) கூறினார்‌. 

11.1. 2 ஸுஷாப்தியில்‌ பரம சாந்தனாக எவன்‌ தூங்கு 
கிறானோ கனவு காண்பதில்லையோ அவனே. ஆத்மா; இது 
சாவற்றது, பயமற்றது, இது பிரம்மம்‌ ?? என்று கூறினார்‌. அவன்‌ 
உள்ளத்தில்‌ திருப்தியடைந்தவனாய்ச்‌ சென்றான்‌. தேவர்களை 

1744-7 


98 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப 


எள. எணாமிஎ ஊோளஎஜள்‌ கோர்‌ எால்‌ எமி 
ண்னனாள்‌ ளளானைனானிரள்‌ ஸீ கிரின்‌ எள்ள 
களி எனின்‌ எள னன எள்‌ எனானின்‌ ॥11.1 ॥ 
எ எர்ணரின்‌ ஏனா எல 8 எனா எ ட டர்‌ இன 
எ ரி வானானாவார்‌ ஸ்‌ ரோன்‌ னா ஜாரவரிர்‌ ணர்‌. 
ரி என்னா என்றள்‌ எான்னைஎஎ உ உ எரி 
எனளைளி எவ்ள என்‌ எள ய ॥ 
தேவானேதத்‌ பயந்‌ ததர், நாஹங்‌-கல்‌-வய - மேவ* ஸம்ப்ரத்‌- 
யாத்மானம்‌ ஜானாத்‌-யய-மஹ-மஸ்மீதி, நோ ஏவேமானி பூதானி 
விநாா-மேவாபீதோ பவதி, நாஹ-மத்ர போக்யம்‌ பல்யாமீதி 
11.1 ம 
ஸ ஸமித்பாணி: புனரேயாய தாஹ ப்ரஜாபதி-ர௬ுவாச 
ஏதந்த்வேவ தே பூயோஈணுவ்யாக்க்யாஸ்யாமி நோ ஏவான்யத்‌- 
ரைதஸ்மாத்‌-வஸாபராணி பஞ்சவர்ஷாணீதி ஸஹாபராணி பஞ்சவர்‌- 
ஷாண்‌-யுவாஸ, தான்யேகமத% ஹ வை வர்ஷாணி மகவான்‌ ப்ரஜா- 
பதெள ப்ரஹ்மசர்ய-முவாஸ, தஸ்மை ஹோவாச ॥ 11.2 ॥ 





அடைவதற்கு முன்பே இந்த பயத்தைக்‌ கண்டான்‌. *:உண்மையில்‌ 
(ஸுஷஈப்தி காலத்தில்‌) தான்‌ இன்னான்‌ என்றாவது மற்றவை 
இன்னதென்றாவது இவன்‌ தெரிந்து கொள்ளவில்லை. நாசமடைந்‌ 
தவன்‌ போலிருக்கிறான்‌. இதிலும்‌ நான்‌ இன்பத்தைக்‌ காணவில்லை ?? 
என்று எண்ணினான்‌. 

11.2 மீண்டும்‌ ஸமித்பாணியாக வந்து சேர்ந்தான்‌. 
பிரஜாபதி அவனை நோக்கி, ** அதையே உனக்கு மறுபடியும்‌ 
விளக்குகிறேன்‌. இன்னும்‌ &ந்‌து வருஷம்‌ இங்கு வசி ?? என்றார்‌. 
அவன்‌ இன்னும்‌ லீந்து வருஷம்‌ இருந்தான்‌. இங்ஙனம்‌ நூற்‌ 
ரொரு வருஷங்கள்‌ ஆயின. இதைக்‌ குறித்துத்தான்‌, ! இந்திரன்‌ 
பிரஜாபதியிடம்‌ நூற்றொரு வருஷம்‌ பிரம்மசரியம்‌ இருந்தான்‌ ?? 
என்று கூறுகின்றனர்‌. 

பின்‌ பிரஜாபதி அவனுக்குக்‌ கூறியதாவது--. 


8,11.1-8.12.2] சாந்தோக்கியோபநிஷத்து 99 
எனணன்‌ னா ஏ எலிஷார்‌ ஏனா எணாரஎனா- 


௨ 


எல்ணனாணளிண்ன ணன்‌ உண இரறிமானர்‌ எ 8 
எனவோ எள: மாளிணள்‌ணைனலில்‌ என எஎள்‌ எ 
கணாடன்‌ வள: ॥7%.1 ॥ 
எனைய எணைவயஷனான எல்‌ ணினண்ணள்ள இள 
ஷான்‌ ॥ 182 ட. 
மகவன்‌ மர்த்யம்‌ வா இத* மரீரமாத்தம்‌ ம்ருத்யுனா, ததஸ்யாம்‌- 
ருதஸ்யாமரீரஸ்யாஈத்மனோ௦திஷ்ட்டான-மாத்தோ வை ஸரீர: 
ப்ரியாப்ரியாப்ப்யாம்‌, ந வை ஸீரீரஸ்ய ஸத: ப்ரியாப்ரியயோ- 
ரபஹதி-ரஸ்த்‌-யமரீரம்‌ வாவ ஸந்தம்‌ ந ப்ரியாப்ரியே ஸ்ப்ருகத : 
॥12.1 ॥ 
அரரீரோ வாயு-ரப்ப்ரம்‌ வித்யுத்‌-ஸ்தனயித்னு-ரரரீராண்‌- 
யேதானி, தத்யதைதான்‌-யமுஷ்மா-தாகாமாத்‌ ஸமுத்தாய, பரஞ்‌- 
ஜ்யோதி-ருபஸம்பத்ய, ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்யந்தே ॥12.2 ॥ 





12.1. *6 இந்திரா! இச்சரீரம்‌ சாவுடையது; சாவினால்‌ 
பீடிக்கப்பட்டது. சாவில்லாததும்‌ சரீரமில்லாததுமான ஆத்மாவுக்கு 
இது இருப்பிடம்‌. சரீரத்துடன்‌ கூடிய இவன்‌ விருப்பு வெறுப்பால்‌ 
பீடிக்கப்படுகிறான்‌. சரீரத்துடன்‌ கூடிய இவனுக்கு விருப்பு 
வெறுப்பினின்று விடுதலை இல்லவே இல்லை. ஆனால்‌ சரீரம்‌ 
இல்லாதவனை விருப்பு வெறுப்புக்கள்‌ தொடமாட்டா. 

12.2-3. :*காற்றுக்குச்‌ சரீரமில்லை$ மேகமும்‌ மின்னலும்‌ இடி 
யும்‌ சரீரமில்லாதவை; எங்ஙனம்‌ இவை ஆகாயத்துக்கு மேலே 





12.1. சிரம்‌ இல்லாதவனை--அசரீர ஸ்வரூப விஜ்ஞானத்தால்‌ 
விழித்துக்‌ கொண்டவனை. 

சூரியனைக்‌ கண்ட ஜலம்‌ அருவமாகி, அதாவது உருவமற்றதாகி, 
மேல்‌ நோக்கிச்‌ செல்லுவதுபோல்‌, பரஞ்ஜோதியின்‌ ஒளிபட்டதும்‌ இந்த 
ஆத்மா கிளம்பிப்‌ பரஞ்ஜோதியுடன்‌ கலந்து ஆனந்தநிலையை அடையும்‌. 
(உபநிஷதப்பலகணி : ராஜாஜி). ல்‌ 

மழை காலத்தில்‌ காற்றின்‌ ஓட்டமும்‌ உருக்கருத்த மேகத்தின்‌ சஞ்சார 
மும்‌ இடியும்‌ மின்னலும்‌ எல்லாம்‌ சூரிய வெப்பத்தால்‌ உண்டாகின்றன. 


10௦ உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப. 


ள்ள கவிகோ எ எ என்ற எவ்‌ ௫௭௭ மிள. 
எணகி% ளா ண: உ 13.3 ॥ 

ஏவமேவைஷ ஸம்ப்ரஸாதோ-ஸ்மாச்‌ சரீராத்‌ ஸமுத்தாய, 
பரஞ்ஜ்யோதி-ருபஸம்பத்ய, ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்யதே, ஸ 
உத்தம: புருஷ:, ஸ தத்ர பர்யைதி ஜக்ஷன்‌ கீரீடன்‌ ரமமாண:, 
ஸ்த்ரீபிர்வா, யானைர்வா ஜ்ஞாதிபிர்வாு, நோபஜன* ஸ்மரந்நித% 
மரீரஈ ஸ யதா ப்ரயோக்ய ஆசரணே யுக்த, ஏவமேவாய-மஸ்மின்‌ 
ரரீரே ப்ராணோ யுக்த: ॥ 12.3 ॥ 





கிளம்பி உயர்ந்த ஓளியையடைந்து தமது சுய உருவத்துடன்‌ 
விளங்குகின்றனவோ அங்ஙனமே தெளிவடைந்த இவன்‌ இச்சரீரத்தி 
னின்று கிளம்பி பரஞ்ஜோதியை யடைந்து சுய உருவத்துடன்‌ 
விளங்குகிறான்‌. அவன்‌ உத்தம புருஷன்‌. அவன்‌ அங்கே ஸ்திரீ 
களுடனும்‌ வாகனங்களுடனும்‌ உறவினர்களுடனும்‌ கூடிச்‌ சிரித்‌ 
தும்‌ விளையாடியும்‌ மகிழ்ந்தும்‌ உடன்‌ .பிறந்த சரீரத்தை நினை 
யாமல்‌ உலவுகிறான்‌. வண்டியில்‌ குதிரை பூட்டப்பட்டதுபோல்‌ 
இச்சரீரத்தில்‌ பிராணன்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. 

பின்‌ அதே சூரிய வெப்பம்‌ அதிகரிக்கும்போது காற்றும்‌ மேகமும்‌ இன்னும்‌ 
உயர ஏறிச்‌ சூரிய ஒளியில்‌ ஒன்றுபட்டவை ஆகின்றன. தங்கள்‌ பழைய 
உருவங்களை மறந்து விட்டவைபோலும்‌ ஆனந்த வாழ்வை அடைந்தவை 
போலும்‌ ஆகின்றன. 

ஓ. பிரம்மமாயும்‌ அதன்‌ பிறப்பிடமாயும்‌ சிருஷ்டிகர்‌ த்தாவாயும்‌ ஈ௪ 
னாயும்‌ உள்ள பொன்போலொரளிரும்‌ புருஷனை எப்போது பார்க்குந்‌ திறமை 
யுடைய வித்வான்‌ பார்க்கிறனோ அப்போது அவன்‌ புண்ணிய பாவங்களை 
உதறிவிட்டு மாசற்றவனாய்ப்‌ பரம புருஷனுடன்‌ ஸாம்யத்தை அடை 
கிறான்‌. (மு-3.1.3) 

அங்கே எல்லா ஆனந்தங்களையும்‌ அடைகிறான்‌. ஓ. (ரீரே பாப்மனோ : 
ஹித்வா | ஸர்வான்‌ காமான்‌ ஸமம்னுத இதி) தை. 2.5. 

பி. சூ. 4.4,2. (முக்த: ப்ரதிஜ்ஞானாத்‌). 

(கரமான்னீ காமரூப்யனு ஸஞ்சரன்‌ பி தை 3.10.5, 


8.12.3-8.12.5] சாந்தோக்கியோபநிஷத்து 101 


ள்‌ 884 என்னின்‌ எ ளானா என்ண 84 எ: 


எள னா 08௭ 89 எனன எள ஸா என 
எ எனி ॥ 153.5 ॥ 


அத யோ வேதேதம்‌ மன்வானீதி ஸ ஆத்மா மனோஃஸ்ய தைவஞ்‌ 
| சக்ஷ£:: ஸ வா ஏஷ ஏதேன தைவேன சக்ஷுஷா மனஸைதான்‌ 
காமான்‌ பல்யன்‌ ரமதே ய ஏதே பரஹ்மலோகே ॥ 12.5 ॥ 





12.5. ₹* இதை நான்‌ நினைக்கிறேன்‌ ? என்று எவன்‌ உணர்‌ 
கிறனோ அவன்‌ ஆத்மா; மனது அவனுடைய தெய்வக்கண்‌. 
இந்தத்‌ தெய்வக்‌ கண்ணாகிய மனதாலன்றோ அவன்‌ விரும்பியவற்‌ 
றைக்‌ கண்டு களிக்கிறான்‌--எவை பிரம்மலோகத்தில்‌ (காணக்‌ 
கிடைப்பனவோ அவற்றை). 





12.5. விரும்பியவற்றைக்‌ கண்டு களிக்கிறான்‌ :-- 

இவனுக்கு வேண்டுதல்‌ வேண்டாமை இல்லை. எனினும்‌ விளையாட்‌ 
டாக (பகவான்‌ லீலை புரிவதுபோல்‌) எதை நினைத்தாலும்‌ அதை யடை 
கிறான்‌. 

ஓ. தெளிந்த சித்தமுடையவன்‌ எந்த எந்த உலகத்தை மனதால்‌ 
ஸங்கல்பிக்கிறனோா எந்தெந்த போகங்களை விரும்புகிறானோ அந்தந்த 
உலகத்தையும்‌ அந்தந்த போகங்களையும்‌ அடைகிறான்‌. (மு. 3.1.10) 

12.5. மனது அவனுடைய தெய்வக்கண்‌ :--மற்ற இந்திரியங்க 
ளெல்லாம்‌ நிகழ்கால உணர்ச்சிமட்டும்‌ உடையன; ஆகையால்‌ அவை 
தெய்வீக சக்தி வாய்ந்தன அன்று; மனதோ முக்காலத்தையும்‌ உணர்‌ 
வது, ஸுக்ஷ்மமானதையும்‌ தூரத்திலுள்ளதையும்‌ அறியக்கூடியது. 
கண்ணுக்குக்‌ கண்ணாயிருப்பது. ஆகையால்‌ அது தெய்வக்கண்‌. 
ஓ. திவ்யந்‌ ததாமி தே சக்ஷ£ு: (கீ. 11.8.) 

எவை பிரம்மலோகத்தில்‌ காணக்‌ கிடைப்பனவோ:--அந்த ஆசை 
கள்‌--உலக விஷயங்களில்‌ உள்ள ஆசைகளுக்குக்‌ கீழே புதையல்போல்‌ 
உள்ள ஆத்மரதியும்‌ ஆத்மக்கிரீடையும்‌ பிரம்மலோகத்தில்‌ பூர்த்தி பெறும்‌ 
ஆசைகள்‌. 


102 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப 


எள்ள ஈள்ளோளாோன எள்‌ எனா ளா ௭4 ௪ கிர 
எனா: என்‌ எ ணா எ எனின்‌ ஒினளாளிர்‌ எரி 
௭ணனனளான எ எண்ன ோளனாளிரன்‌ உ எண்ணு 
ஊரான ॥ 053. ॥ 


தம்‌ வா ஏதம்‌ தேவா ஆத்மான-முபாஸதே, தஸ்மாத்‌ தேஷா! 
ஸர்வே ௪ லோகா ஆத்தா:, ஸர்வே ௪ காமா:, ஸ ஸர்வரஃஞ்ச 
லோகானாப்னோதி, ஸர்வா₹ல்ச- காமான்‌-யஸ்‌-தமாத்மான-மனு 
வித்ய விஜானாதீதி ஹ ப்ரஜாபதி-௬வாச, ப்ரஜாபதி-ருவாச ॥ 12.6 ॥ 





12.6. ** தேவர்கள்‌ இந்த ஆத்மாவை உபாசிக்கிறார்கள்‌. ஆகை 
யால்‌ எல்லா உலகங்களும்‌ எல்லா விருப்பங்களும்‌ அவர்களால்‌ 
அடையப்படுகின்றன. எவனொருவன்‌ இவ்வாத்மாவை அறிந்து 
உணர்கின்றானோ அவனும்‌ எல்லா உலகங்களையும்‌ எல்லா விருப்பங்‌ 
களையும்‌ அடைகிறான்‌ ?? என்று பிரஜாபதி கூறினார்‌, பிரஜாபதி 
கூறினார்‌. ்‌ 





12.6. தேவர்கள்‌ இந்த ஆத்மாவை உபாசிக்கிறார்கள்‌--விரோ 
சனனைப்‌ பின்பற்றி அசுரர்கள்‌ தேகத்தையே ஆத்மா என்று கொண்டனர்‌, 
இந்திரனைப்‌ பின்பற்றித்‌ தேவர்கள்‌ தேகத்தை ஆத்மர அல்ல என்று கண்டு 
பிரஜாபதி உபதேசித்த வண்ணம்‌ அந்தராத்மாவை நாடுகிறார்கள்‌. அதனால்‌ 
எல்லா நலங்களையும்‌ பெறுகிறார்கள்‌. 

12.6. எவனொருவன்‌ :--* அதிர்ஷ்டசாலிகளான தேவர்களுக்கு அப்‌ 
பெரும்‌ பேறு கிட்டலாம்‌. குறைந்த ஆயுளும்‌ குறுகிய புத்தியும்‌ உடைய-தற்‌ 
கால மனிதர்களுக்கு அது கிட்டாது ? என்று சிலர்‌ கூறலாம்‌. அந்த எண்‌ 
ணத்தை நீக்குவதற்காக, * தற்காலத்திலுங்கூட எவனொருவன்‌ இந்திரனைப்‌ 
போல்‌ ஆத்மாவை அறிகிறானோ அவனும்‌ எல்லா உலகங்களையும்‌ எல்லா 
விருப்பங்களையும்‌ அடைகிறான்‌ ? என்று கூறப்படுகிறது. (அத: ஸர்வேஷார 
மாத்மஞானம்‌ தத்பலப்ரரப்திம்௪ துல்யைவ பவதீத்யர்த்த:) ஆகையால்‌ 
ஆத்மஞானமும்‌ அதன்‌ பலனையடைதலும்‌ எல்லோருக்கும்‌ ஸமம்‌ என்பது 
கருத்து. (சங்‌.) 


912.6-8.13.1] சாந்தோக்கியோபநிஷத்து 103 


ஊாராக்‌ ஈன எஎகுளார்‌ ஸண எ லிரரிர்‌ 
மா ராம்‌ எ என என்ம்ோாகவாளை எனா ர்‌ 
ஊனா எனகிளையாள்‌ளின ள்ளி உ13.] ॥ 
ள்‌ * என எணணனளி்ளளா 8 எண்ன 
எண எ எ ளா எள: எரர்‌ கொ என்‌ என்‌ 
- ஜ்யாமாச்‌-சபளம்‌ ப்ரபத்யே, ஐபளாச்‌-ச்யாமம்‌ ப்ரபத்யோஸ்வ 
இவ ரோமாணி விதூய பாபஞ்‌, சந்த்ர இவ ராஹோர்‌-முகாத்‌ ப்ர- 
முச்ய தூத்வா 0ரீர-மக்ருதங்‌ க்ருதாத்மா ப்ரஹ்மலோக-மபிஸம்ப்‌- 
பவாமீத்‌ யபிஸம்ப்பவாமீதி ॥ 13.1 ॥ 
ஆகாலமோ வை நாம நாமரூபயோர்‌-நிர்வஹிதா, தே யதந்தரா 
தத்‌ ப்ரஹ்ம ததம்ருத₹ ஸ ஆத்மா, ப்ரஜாபதே: ஸபாம்‌ வேம்ம ப்ர- 
பத்யே யமோஹம்‌ பவாமி ப்ராஹ்மணானாம்‌, யமோ ராஜ்ஞாம்‌, 


13:1, இருட்டான இருதய குகையிலுள்ள பிரம்மத்தினின்று 
பலவண்ணமாய்‌ விரிந்துள்ள இவ்வுலகை அடைகிறேன்‌. பல 
வண்ணமாய்‌ விரிந்துள்ள இதினின்றும்‌ இருதய குகையிலுள்ள 
பிரம்மத்தை அடைகிறேன்‌. குதிரை ரோமங்களை உதறிவிடுவது 
போல்‌ பாவத்தை உதறிவிட்டு, சந்திரன்‌ ராகுவின்‌ வாயிலிருந்து 
விடுபடுவதுபோல்‌ விடுபட்டுச்‌ சரீரத்தை விடுத்துச்‌ செய்யவேண்டி 
யதைக்‌ செய்து முடித்துச்‌ செயலிலடங்காத பிரம்மலோகத்தை 
. அடைகிறேன்‌, ஆம்‌, அடைகிறேன்‌. 

14.1, (உருவில்லாத) ஆகாசம்‌ என்று குறிப்பிடப்படூவது 
எதுவோ அதுவே பெயரையும்‌ உருவத்தையும்‌ உடைய உலகை 
வெளிப்படுத்துவது. எதற்குள்‌ இவை அடங்குமோ அதுவே பிரம்‌ 
மம்‌, அமிருதம்‌, ஆத்மா. நான்‌ பிரஜாபதியின்‌ ஸபையை, வாசஸ்‌ . 
தானத்தை, அடைகிறேன்‌. 'பிராம்மணர்களிடமுள்ள பெருமை 
யாகவும்‌, க்ஷித்திரியர்களின்‌ பெருமையாகவும்‌, வைசியர்களின்‌ 
பெருமையாகவும்‌ நானே ஆவேன்‌. அந்தப்‌ பெருமையை நான்‌ 


13,1. ஸமாதி நிலையினின்று ஜாக்கிர உலகத்துக்கும்‌, ஜாக்கிர உலகி 
னின்று ஸமாதி நிலைக்கும்‌ செல்லுகிறேன்‌. முடிவில்‌ சரீரத்தை விட்டுக்‌ 
கிளம்பிப்‌ பிரம்மலோகத்தை அடைகிறேன்‌ என்று கருத்து. 

14.1. ஆகாசம்‌--ஒ. எப்போதும்‌ எங்கும்‌ உலவுவதும்‌ அளவு கடந்த 
தும்‌ ஆகிய காற்று எவ்வாறு ஆகாசத்தில்‌ இருப்புடையதோ அவ்வாறு எல்‌ 
லாப்‌ பொருள்களும்‌ என்னிடம்‌ இருப்புடையன என்று உணர்வாய்‌ (கீ. 9.6). 





104 உபநிஷத்ஸாரம்‌  [சாந்தோக்கியோப. 


எனா ளாாஎர்‌ எளி னளர்‌ என்‌ ளர்‌ எரிகோ ஷா 
எ ச்‌ எனளர்‌ எள; விஎஷனைகளை௰ விர்‌ [க-ஜாரிரளர்‌ 
ணரா ॥ 18.) ॥ 

எனா எள களான எள்ளி என்ன்‌ என: எனா 
சாளிஷகணேளின. எனோள்‌ ரலி: விடின்‌. 
யோ விலாம்‌, யலோஹ-மனுப்ராபத்ஸி ஸ ஹாஹம்‌ யமஸாம்‌ ய:, 
ம்யேத-மதத்க-மதத்க“ம்யேதம்‌ லிந்துமாபிகாம்‌ லிந்துமாபி 
காம்‌ ॥14.1 ॥ 

தத்தைதத்‌ ப்ரஹ்மா ப்ரஜாபதய உவாச, -ப்ரஜாபதிர்‌-மனவே, 
மனு: ப்ரஜாப்ப்ய, ஆசார்ய-குலாத்‌-வேத-மதீத்ய, யதாவிதானம்‌ 





நாடுகின்றேன்‌. பெருமைக்கும்‌ பெருமை நானே யாவேன்‌. 
இரத்த வர்ணமானதும்‌ பல்லில்லாமல்‌ பக்ஷிப்பதும்‌ வழுக்கிவிழச்‌ 
செய்வதுமான ஸ்தானத்தை (யோனியை) நான்‌ இனி ஒருக்காலும்‌ 
அடையாமலிருப்பேனாக, அடையாமலிருப்பேனாக! 

15.1. இதைப்‌ பிரம்மா பிரஜாபதிக்குச்‌ சொன்னார்‌ ; பிரஜா 
பதி மனுவுக்குச்‌ சொன்னார்‌ ; மனு பிரஜைகளுக்குச்‌ சொன்னார்‌. 
ஆசாரிய குலத்தில்‌ விதிப்படி குருவுக்கு பணிவிடை செய்து எஞ்சிய 
காலத்தில்‌ விதிப்படி வேதத்தைக்‌ கற்று ஸமாவர்த்தனத்துக்குப்‌ பின்‌ 
கரற்று எங்கும்‌ சஞ்சரிப்பது போல்‌ பிராணிகள்‌ பல யோனிகளில்‌ 
பிறந்திறந்து சுழல்வனவாயினும்‌ காற்று ஆகாயத்தில்‌ தோன்றி ஆகாயத்தில்‌ 
ஒடுங்குவதுபோல்‌ உலகனைத்தும்‌ பிரம்மத்திடம்‌ தோன்றி பிரம்மத்திடமே 
லயமடைகின்றது. காற்று ஆகாயத்தைக்‌ கரைப்படுத்தாதவாறு உலகு 
பிரம்மத்தைச்‌ சிறிதும்‌ பற்றாது. 

34,1. பிரஜாபதி--இங்கு சதுர்முகப்‌ பிரம்மாவைக்‌ குநிக்கும்‌. 

பெருமைக்குப்‌ பெருமை--ஓ. எந்தெந்த வஸ்து பெருமையுடைய 
தாகவோ அழகுடையதாகவோ சக்தியுடையதாகவோ உளதோ அது எல்‌ 
லாம்‌ என்னுடைய சக்தியின்‌ ஒரு அம்சத்தில்‌ தோன்றியது என்று அறிதல்‌ 
வேண்டும்‌. (கீ. 10.41). 

பிராம்மணனுடைய ஞானமும்‌ க்ஷத்திரியனுடைய வீரியமும்‌ வைசிய 
னுடைய செல்வமும்‌ நானே. 

ஞானத்தையும்‌ வீரியத்தையும்‌ செல்வத்தையும்‌ விழுங்கும்‌ யோனித்‌ 
துவாரத்தை அடைந்து பிறவியில்‌ இனி நழுவி வீழாமல்‌ இருப்பேனாக ! 

ர பி.சூ. 3.3. 16-17; 4,314 





8.14,1-8,15,1]  சாந்தோக்கியோபநிஷத்து 105 


எனன ஒன்‌ ஏன்‌ ஜெ ணானாளிளள்‌. 
இண்‌ அனிஜோரி ஸ்ர்சான ஸீ னல்ளன்‌ 


குரோ: கர்மாதிமேஷேணாபிஸமாவ்ருத்ய, குடும்பே மாசெள 
தேமே ஸ்வாத்த்யாய-மதீயானோ தார்‌.மிகான்‌ விதத-தாத்மனி ஸர்‌ 
வேந்த்ரியாணி ஸம்ப்ரதிஷ்ட்டாப்ய அஹிஸன்‌ ஸர்வபூதானி 
அன்யத்ர தீர்த்தேப்ப்ய:, ஸ கல்வேவம்‌ வர்த்தயன்‌ யாவ-தாயுஷம்‌, 





குடும்பத்திலிருந்து கொண்டு பரிசுத்தமான இடத்தில்‌ தன்‌ 
வேதத்தைத்‌ தொடர்ந்து அத்தியயனம்‌ செய்பவனாயும்‌, தார்மீகர்க 
ளான புத்திரர்களைப்‌ பெற்று எல்லா இந்திரியங்களையும்‌ ஆத்மாவி 
னிடத்தில்‌ நிலை பெறச்‌ செய்தவனாயும்‌, விதிக்கப்பட்ட கர்மாக்களி 
லன்றி மற்ற எல்லா விடத்திலும்‌ எல்லாப்‌ பிராணிகளிடத்தும்‌ 
அஹிம்ஸையைப்‌ பாராட்டுபவனாயும்‌, ஆயுள்‌ முழுதும்‌ உள்ளவன்‌ 





15.1. பிரஜாபதி--இங்கு இச்சொல்‌ பிரஜாபதிகளில்‌ ஒருவரான 
காசியபரைக்‌ குறிக்கும்‌. 

ஸமாவர்த்தனத்துக்குப்‌ பின்‌-ஸாதாரணமாக குருகுலத்தில்‌ பனி 
ரண்டு வருஷம்‌ பிரம்மசரிய விரதத்துடன்‌ இருந்து அத்தியயனத்தைப்‌ 
பூர்த்தி செய்து குருவிடம்‌ விடை பெற்றுத்‌ திரும்புதல்‌ ஸமாவர்த்தனம்‌. 
அங்ஙனம்‌ கல்வியைப்‌ பூர்த்தி செய்தவனுக்கு ஸ்நாதகன்‌ என்று பெயர்‌. 
கல்வியைப்‌ பூர்த்தி செய்வதற்காக ஸ்நாதகன்‌ தேச யாத்திரை செய்தால்‌ 
அவன்‌ மிகுந்த மரியாதையுடன்‌ வரவேற்கப்பட்டு எல்லோராலும்‌ ஆதரிக்கப்‌ 
பட வேண்டும்‌. பிறகு அவன்‌ கிருஹஸ்தாசிராமத்திற்‌ புகுதற்‌ குரியவன்‌. 

பிரம்மலோகத்தை யடைகிறான்‌--உலகத்தில்‌ வாழ்வாங்கு வாழுங்‌ 
கிருஹஸ்தனும்‌ உலகைத்‌ துறந்து வாழும்‌ உத்தம ஞானிகள்‌ எய்தும்‌ 
உயர்ந்த பதவியை யடைவான்‌ என்பதில்‌ வீயமில்லை. 

ஓ. க்ருஷ்ணோ போகி, மகஸ்த்யாகி, ராஜாநெள ஜநக-ராகவெள | 
வஸிஷ்ட்ட: கர்ம-கர்த்தா ௪ த ஏதே ஜ்ஞானின: ஸமா: || விசார ஸாகரம்‌. 

ஓ. வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையுந்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்படும்‌. (திருக்குறள்‌) 


106 உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


அனள என்னை எ லின்‌ என்னா எரர்‌ என்கி 
அரன்‌ எ எ ஜென்‌ எ எ ரன்‌ ॥ 1.) ॥ 
ணி: ॥ 


** சோனானாரு எரர்சாரிள்‌...௫6 எரி: எரி: எரினை: ॥ 
னீ எாஷிளி னை ளா ॥ 


ய்ரஹ்மலோக-மபிஸம்பத்யதே, ந௪ புனராவர்த்ததே, ந ௪ புனரா- 
வர்த்ததே ॥ 15.1 ॥ 
.... ॥இத்யஷ்டமோத்தீயாய: ॥ 
ஓம்‌ ஆப்யாயந்து மமாங்கானி... 
ஓம்‌ மாந்தி: மாந்தி: மாந்தி: ॥ 
॥ இதி சாந்தோக்யோபநிஷத்‌ ஸமாப்தா ॥ 





எவனோ அவன்‌ பிரம்ம லோகத்தை யடைகிறான்‌, மீண்டும்‌ திரும்பி 
வருவதில்லை, திரும்பி வருவதில்லை. 
எட்டாவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 
ஓம்‌. என்னுடைய அங்கங்களை எல்லாவற்றையும்‌ உபநிஷத்தில்‌ 
உறையும்‌ பிரம்மம்‌ வலிமை பெறச்‌ செய்யட்டும்‌..... 
 முவ்வகையிலும்‌ சாந்தி நிலவுக 1! 
இங்ஙனம்‌ சாந்தோக்கியோபநிஷத்து முற்றும்‌. 
உபநிஷத்தின்‌ விஷயச்‌ சுருக்கம்‌-- 
உத்கீத வித்தையில்‌ முதல்‌ அத்தியாயம்‌ ஆரம்பிக்கிறது. உத்கீதம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்ற ஓம்‌ என்ற அக்ஷரத்தை உபாசிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஓங்காரத்தின்‌ மகிமையை யறிந்து, சிரத்தையுடனும்‌, யோகமுறைப்படியும்‌, 
செய்யப்படுங்‌ கருமமே வீரியமுடையதாகும்‌. என்றும்‌ உபதேசிக்கப்படு 
கிறது. 
அடுத்தபடி உபதேசிக்கப்படுவது அக்ஷி வித்தையும்‌ ஆகாச வித்தை 
யும்‌. சூரியனிடம்‌ உபாசிக்கப்படும்‌ புருஷன்‌ எவனோ அவனே கண்‌ 
ணில்‌ ஒளியாயிருப்பவனும்‌. ஆ-எங்கும்‌, காசம்‌-பிரகாசிப்பது, ஆகாசம்‌. 


சுருக்கம்‌] சாந்தோக்கியோபநிஷத்து : 107 


அங்ஙனம்‌ பிரகாசிப்பது பிரம்மமே, ஆகையால்‌ ஆகாசம்‌ எனுஞ்‌ சொல்‌ 
பிரம்மத்தையே குறிக்கும்‌. 

பின்‌ உஷஹஸ்தியின்‌ கதையால்‌ ஆபத்தருமம்‌ கூறப்படுகிறது. 

இரண்டாவது அத்தியாயத்தில்‌ தருமத்தின்‌ ஸ்கந்தங்கள்‌ மூன்று 
என்பதும்‌, மூன்று உலகங்களும்‌, மூன்று வேதங்களும்‌, மூன்று வியாஹிருதி 
களும்‌ ஓங்காரத்தில்‌ ஒடுக்கம்‌ என்பதும்‌, நரம்புகள்‌ ஒரு காம்பிலிருந்து 
கிளம்பி இலைகளை ஊடுருவி வியாபிப்பதுபோல்‌ ஓங்காரம்‌ அனைத்திலும்‌ 
வியாபித்திருக்கிற தென்பதும்‌ உபதேசிக்கப்படுகிறது. 


மதுவித்தை, காயத்திரீ மந்திரத்தின்‌ . மகிமை, . சாண்டில்ய வித்தை, 
புருஷ வாழ்க்கை ஒரு யஜ்ஞம்‌ என்பது முதலியன மூன்றாவது அத்தி 
யாயத்தின்‌ விஷயங்கள்‌. மனத்தின்‌ வடிவினதாயும்‌, பிராணனை உட 
லாய்க்‌ கொண்டதாயும்‌, பிரகாசம்‌ பெருந்தியதாயும்‌, பொய்யாத ஸங்கல்பம்‌ 
உடையதாயும்‌, ஆகாயம்‌ போன்று எங்கும்‌ பரவி நிற்கும்‌ இயற்கை உடைய 
தாயும்‌, எல்லாக்‌ கருமங்களும்‌ எல்லா ஆசைகளும்‌ எல்லா வாசனைகளும்‌ 
எல்லா ரசிகளுந்‌ தானே யாகி இவ்வுலகனைத்தையும்‌ வியாபித்து நிற்பதா 
யும்‌ உள்ளது பிரம்மம்‌ என்ற உறுதியான நம்பிக்கையுடன்‌ உபாசிக்க 
வேண்டும்‌. இதுவே. என்‌ ஆத்மாவாகி, நெல்லினும்‌ யவத்தினும்‌ கடுகினும்‌ 
தினையினும்‌ நுண்ணியதாய்‌, என்‌ இருதயத்தினுள்‌ விளங்குவதாம்‌. 
இதுவே பூமியினும்‌ பெரியதாயும்‌, வானுலகினும்‌ பெரியதாயும்‌, இவ்வுலகங்‌ 
ளெல்லாவற்றினும்‌ பெரியதாயும்‌ உள்ளதாம்‌. 

வேதத்தின்‌ கருத்தை உணர்ந்தவனுக்குத்‌ தினசரி வாழ்க்கையே 
தொடர்ந்ததோர்‌ யஜ்ஞமாக அமைகின்றது. பசியுடனிருப்பதும்‌ தாகத்துட்‌ 
னிருப்பதும்‌ இன்பங்களைத்‌ துறந்திருப்பதும்‌ தீக்ஷை, உண்பதும்‌ பருகு 
வதும்‌ இன்பம்‌ நுகர்வதும்‌ உபஸதம்‌. தவமும்‌ தானமும்‌ நேர்மையும்‌ 
அஹிம்ஸையும்‌ பொய்யாமையும்‌ தக்ஷிணைகள்‌. மரணமே அவபிருத 
ஸ்நாநம்‌. ல்‌ ்‌ 

ரைக்வர்‌ என்ற பிரம்ம ஞானியின்‌ பெருமை, ஸத்தியகாமன்‌ கதை, 
அக்கினி உபாஸனை முதலியன நான்காவது அத்தியாயத்தில்‌ கூறப்‌ 
படுவன. ஞானிகளுடைய போக்கு விசித்திரமானது, அவர்களுடைய 
பெருமையையும்‌ செயலையும்‌ ஆழங்காண்பது கடினம்‌ என்பது ரைக்வ 
ருடைய கதையினின்று தெரிகிறது, பிரம்மசாரியின்‌ முக்கிய தருமம்‌ 
ஸத்தியத்தினின்று தவறாமை என்பதும்‌ அங்ஙனம்‌ உள்ளதை உள்ளபடி, 
கூறியதால்‌, ஸத்தியகாமனுடைய கோத்திரம்‌ தெரியாதபோதும்‌ குரு 


108 உபநிஷத்ஸாரம்‌ [ சாந்தோக்கியோப, 


அவனுக்கு உபநயனம்‌ செய்வித்துச்‌ சிஷ்யனாய்‌ ஏற்றுக்கொண்டார்‌ 
என்பதும்‌, அவன்‌ மாடூமேய்க்குந்‌ தொழிலால்‌ ஞானம்‌ பெற்றதால்‌ உடலை 
வருத்திக்‌ செய்யும்‌ பணியே ஞானோதயத்துக்குச்‌ சிறந்த ஸாதனம்‌ 
என்பதும்‌, மனம்‌ சேவையால்‌ பக்குவமடைந்தபோது வானும்‌, மண்ணும்‌, 
மலையும்‌, நதியும்‌, ஒவ்வொன்றும்‌ உபகுருவாய்‌ நின்று பேசாமல்‌ பேசி 
ஞானத்தைப்‌ புகட்டும்‌ என்பதும்‌ ஸத்தியகாமனுடைய கதையால்‌ விளங்கு 
கிறது. காமலரின்‌ புத்திரனான உபகோஸலன்‌ ஸத்தியகாமரிடம்‌ குருகுல 
வாஸம்‌ செய்த வரலாறும்‌ 'அக்கினி உபாஸனையால்‌ ஞானம்‌ பெற்றவாறும்‌ 
பின்னர்‌ கூறப்படுகிறது. 


ஐந்தாவது அத்தியாயத்தின்‌ ஆரம்பத்தில்‌ பிராண வித்தை கூறப்படு 
கிறது. இதை ஜாபால ஸத்தியகாமர்‌ வியாக்கிரபாதருடைய குமாரரான கோ 
சுருதிக்கு உபதேசித்து ** இதைக்‌ காய்ந்துபோன கட்டையிடம்‌ சொன்னால்‌ 
கூட அதில்‌ கிளைகள்‌ முளைத்து இலைகள்‌ தளிர்க்கும்‌ ?? என்று கூறினார்‌. 
உண்மைக்கு உயிர்‌ உண்டு, சக்தி உண்டு என்பதை இது அழகாக எடுத்‌ 
துக்‌ காட்டுகிறது. உலர்ந்த கட்டையும்‌ உயிர்‌ கொண்டு தழைக்கும்‌ 
என்றால்‌ புத்திமானுக்கு அறிவூட்டி உய்விக்கும்‌ என்று சொல்லவேண்டிய 
தில்லை. 


இதற்குமேல்‌ இவ்வத்தியாயத்தில்‌ உபதேசிக்கப்படுவது பஞ்சாக்கினி 
வித்தை. சுவேதகேதுவும்‌ அவன்‌ தந்தையும்‌ ராஜரிஷியாகிய பிரவாஹண 
ரிடம்‌ இவ்‌' வித்தையைத்‌ தெரிந்து கொண்டதாகக்‌ கூறப்படுகிறது, 
பிரவாஹணர்‌, :* இதற்கு முன்‌ இவ்வித்தை பிராம்மணரிடம்‌ சென்றதில்லை; 
உலகம்‌ முமுவதிலும்‌ க்ஷத்திரியர்களுடையதாகவே இருந்து வந்திருக்கிறது”? 
என்று கூறிவிட்டு உபதேசித்தார்‌. 


ஆறாவது அத்தியாயத்தில்‌ சுவேதகேதுவின்‌ கதையும்‌ ஸாமவேதத்‌ 
_தின்‌ சிகரமாக விளங்கும்‌ தத்‌-த்வ-மஸி மஹா வாக்கியத்தின்‌ உபதேசமும்‌ 
அடக்கம்‌. : சுவேதகேதுவைப்‌ பார்த்து அவன்‌ தகப்பனார்‌ உத்தாலகர்‌, 
( சுவேதகேது ! நீ குருகுலத்தில்‌ பிரம்மசாரியாக இருந்து கல்வி கற்று வர 
வேண்டும்‌. நமது குலத்தோர்‌ எவரும்‌ வேதத்தைக்‌ கற்காமல்‌ பெயரால்‌ 
மட்டும்‌ பிராம்மணராக இருந்ததில்லை ?? என்றார்‌. அதன்படி சுவேதகேது 
வும்‌ பனிரண்டு வயது முதல்‌ இருபத்து நான்கு வயது வரை குருகுலவாஸம்‌ 
செய்து வித்தியா கர்வத்துடன்‌ வீடு திரும்பிவந்தான்‌. *! மகனே ! எல்லாம்‌ 
படித்தறிந்து விட்டதாக நீ எண்ணுகிறாய்‌ போலிருக்கிறது. படிப்புக்கு 
எட்டாத பொருளை எப்படி உணர்வது என்று கேட்டுத்‌ தெரிந்து 


சுருக்கம்‌] சாந்தோக்கியோபநிஷத்து 109 


கொண்டாயா ??? என்று . தகப்பனார்‌ கேட்டார்‌. ' எனது குருமார்‌ 
களாகிய பெரியோர்‌ இதை அறியமாட்டார்‌ போலும்‌, அறிந்திருந்தால்‌ 
சொல்லியிருக்க மாட்டார்களா ? நீங்களே இதை உபதேசிக்க வேண்டும்‌, ?? 
என்றான்‌. *! அங்ஙனமே யாகுக 7? என்று தகப்பனார்‌ உபதேசிக்கலானார்‌. 


* குழந்தாய்‌ ! நதிகள்‌ கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ பாய்ந்து செல்லுகின்றன. 
ஸமுத்திரத்திலிருந்து தோன்றி ஸமுத்திரத்திலேயே மறைகின்றன. 
ஸமுத்திரமாகவே ஆய்விடுகின்றன. அவை * நான்‌ இது? என்று எங்ஙனம்‌ 
அறியமாட்டாவோ அங்ஙனமே, குழந்தாய்‌ ! இப்பிராணிகளெல்லாம்‌ ஸத்தி 
லிருந்து தோன்றி ஸத்திலிருந்து தோன்றினோம்‌ என்று உணரவில்லை. 
எது அணுமாத்திரமான ஸுூக்ஷ்ம வஸ்துவோ அதுவே நீயாக உளாய்‌, 
(தத்‌-த்வ-மஸி), 


: உன்‌ கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ ஒரு சிறு ஆலவிதைக்குள்‌ நுட்பமாக 
இலைகளும்‌ கிளைகளும்‌ விழுதுகளுங்கொண்ட ஆலமரம்‌ எப்படி அடங்கி 
யிருக்கிறதோ அவ்வாறே உலகம்‌ முழுதும்‌ ஆத்மசக்தியில்‌ அடங்கியிருக்‌ 
கிறது (தத்‌-த்வ-மஸி), 

“தண்ணீரில்‌ போட்ட உப்பு தண்ணீரில்‌ கரைந்து கண்ணுக்குத்‌ 
தெரியாமல்‌ போனாலும்‌ எப்படி தண்ணீர்‌ முழுவதிலும்‌ வியாபித்து 
இருக்கிறதோ, அப்படியே இவ்வுலகில்‌ பரம்‌ பொருள்‌ மறைந்து நிற்கிறது. 
அதுவே ஸத்து, அதுவே ஆன்மா. நீயும்‌ அதுவே (தத்‌-த்வ-மஸி). 


ஒருவனைக்‌ கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ திருடர்‌ கொண்டு போய்‌ 
விடுவது போல்‌, முன்செய்த கருமங்கள்‌ நமது ஞானத்தை மறைத்து 
ஆசைகளாகிய மோகக்‌ கட்டுகளால்‌ கண்ணைக்‌ கட்டி, உலகம்‌ என்ற 
காட்டில்‌ நம்மைக்‌ கொண்டுவந்து விட்டிருக்கின்றன. நாம்‌ இருக்கும்‌ இடம்‌ 
எது, நம்முடைய ஊருக்குத்‌ திரும்பிப்‌ போக வழி எது என்றறியாமல்‌ 
பயத்திலும்‌ மயக்கத்திலும்‌ கிடக்கிறோம்‌. தகுந்த ஆசிரியன்‌ கிடைத்துக்‌ 
கட்டுகளை அவிழ்த்தால்‌ கண்கள்‌ திறந்து, வழிதேடி, ஊர்போய்ச்‌ 
சேரலாம்‌. இல்லாவிடில்‌ எந்த முய ற்சியும்‌ பயன்தராது 7 

ஏழாவது அத்தியாயத்தில்‌ நாரதருக்கு ஸ நத்குமாரர்‌ பூமாவித்தையை 
உபதேசித்த வரலாறு கூறப்படுகிறது. நாரதர்‌ ஸநத்குமாரரை யணுகி 
ஆத்மஞான உபதேசம்‌ வேண்டினார்‌. ப உமக்கு ஏற்கெனவே என்ன 
தெரியுமோ, அதைச்‌ சொல்லும்‌ ; அதன்மேல்‌ உபதேசிப்போம்‌ '? என்றார்‌ 
ஸநத்குமாரர்‌. நாரதர்‌ ** ருக்வேதம்‌, யஜ-*ர்வேதம்‌, ஸாமவேதம்‌, அதர்வண 


310 : உபநிஷத்ஸாரம்‌ [சாந்தோக்கியோப, 


வேதம்‌, இதிகாச புராணங்கள்‌, கர்மங்கள்‌, மந்திரங்கள்‌, கணிதம்‌, 
ஜோதிஷம்‌, கால அளவு, வியாகரணம்‌, காவியம்‌, அலங்காரம்‌, பூதநூல்‌, 
ஆயுள்நூல்‌, வான, சாஸ்திரம்‌, நாட்டியம்‌, ஸங்கீதம்‌ இன்னும்‌ எத்தனையோ 
கலைகள்‌ படித்திருக்கிறேன்‌. எனினும்‌ ஆத்மாவைப்‌ பற்றி அறியவில்லை. 
ஆத்மஞானம்‌ அடைந்தால்‌ தான்‌ துக்கந்‌ தீரும்‌ என்று கேட்டிருக்கிறேன்‌. 
ஆகையால்‌ அந்த ஞானத்தை நாடுகிறேன்‌ ?? என்றார்‌. ஸநத்குமாரர்‌, 
*: நீர்‌ படித்தவை எல்லாம்‌ வெறும்‌ பெயர்களைப்‌ பற்றினவையே. பெயரை 
விட மேலானது ஒன்று உண்டு. அதுவே மெய்ப்பொருள்‌ !?? என்று உப 
தேசத்தை ஆரம்பித்தார்‌. ** எது (பூமா) அளவு கடந்ததோ அதுவே சுகம்‌; 
அல்பத்தில்‌ சுகமில்லை. அளவு கடந்ததைத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌; 
எங்கு வேறொன்றைக்‌ காண்பதில்லையோ, வேறொன்றைக்‌ கேட்பதில்லையோ 
வேறொன்றை அறிவதில்லையோ அது பூமா. அது அழிவற்றது. அதுவே 
ஆத்மா. ஆத்மாவிலேயே இன்பமும்‌, ஆத்மாவிலேயே விளையாட்டும்‌, 
ஆத்மாவிலேயே கூடி மகிழ்தலும்‌, ஆத்மாவிலேயே ஆனந்தமும்‌ உடையவன்‌ 
(ஸ்வராட்‌) தன்னைத்‌ தானே ஆள்பவன்‌ ஆகிறான்‌. ஆகாரம்‌ சுத்தமானால்‌ 
அந்தக்கரணம்‌ சுத்தமாகும்‌. அந்தக்கரணம்‌ சுத்தமானால்‌ கடவுளின்‌ 
நினைவு நிலைபெறும்‌. நினைவு நிலைபெற்றால்‌ எல்லாக்‌ கட்டுகளும்‌ தளர்ந்து 
போம்‌.?? 


எட்டாவது அத்தியாயத்தில்‌ தஹரவித்தை. உபதேசிக்கப்படுகிறது. 
பேரம்பலத்தில்‌ உள்ளதெல்லாம்‌ (தஹர ஆகாசத்தில்‌) சிற்றம்பலத்தில்‌ 
அடக்கம்‌. ஆனால்‌ அவித்தையால்‌ அறிவிழந்த மக்கள்‌ தமது உள்ளத்‌ 
திலேயே உள்ள இப்பொக்கிஷத்தை உணர்வதில்லை. எங்ஙனம்‌ பொற்‌ 
குவியல்‌ புதைத்து வைக்கப்பட்ட இடத்தின்‌ மேல்‌ அடிக்கடி நடமாடுபவர்‌ 
களாயினும்‌ (அது இருப்பதை) அறியாதவர்கள்‌ அதைக்‌ கண்டுகொள்ள 
மாட்டார்களோ அங்ஙனமே இம்மக்கள்‌ அனைவரும்‌ நாள்தோறும்‌ இந்தம்‌ 
பிரம்மலோகத்துக்குச்‌ செல்லுபவர்களாயிருந்தும்‌ அதைக்‌ கண்டுகொள்வ 
தில்லை என்பது விஎக்கப்படுகின்றது. 


முடிவில்‌ இந்திரனையும்‌ விரோசனனையும்‌ பற்றிய கதையால்‌ ஸாதகர்‌ 
களின்‌ பக்குவத்துக்குத்‌ தகுந்தபடி உபதேசம்‌ பயன்தருகிறதென்பது 
விளக்கப்படுகிறது. விரோசனன்‌ தன்‌ அறிவுக்குத்‌ தகுந்தபடி * சரீரமே 
ஆத்மா, அதுவே பூஜிக்கத்தக்கது. அதைச்‌ சரியாகப்‌ போற்றி வளர்த்தால்‌ 
எல்லாச்‌ சுகமும்‌ அடைவோம்‌. தானம்‌, தருமம்‌, வேள்வி எதுவும்‌ அவசிய 
மில்லை ? என்று தீர்மானமடைந்தான்‌. இந்திரன்‌ படிப்படியாக எண்ணங்‌ 


சுருக்கம்‌] சாந்தோக்கியோபநிஷத்து 111 


களை ஆராய்ந்து உண்மையறிவு பெற்றான்‌. அவன்‌ அறிந்தது என்ன 
வெனின்‌ : “: இந்தத்‌ தேகம்‌ அழியும்‌ பொருள்‌. அது மரணத்தில்‌ 
அகப்பட்டுக்‌ கிடக்கும்‌ வஸ்து. மரணமற்றதும்‌ சரீரமற்றதுமான ஆத்மா, 
தேகத்தில்‌ மறைந்து வசிக்கிறது. அது தேகத்தினுள்‌ வசிக்கும்போது, 
தானே தேகமாகவும்‌, தேகமே தானாகவும்‌ மயங்கி, தேகத்தின்‌ இன்ப 
துன்பங்களுள்‌ கட்டுண்டு கிடக்கிறது. சூரியனைக்‌ கண்ட ஜலம்‌ 
அருவமாகி, அதாவது உருவமற்றதாகி மேல்‌ நோக்கிச்‌ செல்லுவது போல்‌, 
பரஞ்ஜோதியின்‌ ஓளிபட்டதும்‌ இந்த ஆத்மாவும்‌ கிளம்பிப்‌ பரஞ்ஜோதி 
யுடன்‌ கலந்து ஆனந்த நிலையை அடையும்‌. ?? 

ஜீவன்முக்தன்‌ இவ்வுலகில்‌ வாழ்பவனாயினும்‌ ஆன்ம உலகிலேயே 
வாழ்கிறான்‌ என்று விளக்கி உபநிஷத்து முடிவடைகிறது. அவன்‌ 
வாழ்க்கை பிறரும்‌ ஆன்ம உலகிற்கு ஏறுவதற்கு வைத்த நூலேணிபோல்‌ 
இருக்கிறது. அவதார புருஷராகிய ன“ரீ ராமகிருஷ்ணரின்‌ வாழ்க்கை 
இதற்கு அரிய சான்றாகவும்‌ அவருடைய உபதேசமொழிகள்‌ உபநிஷத்தின்‌ 
உண்மைகளுக்குத்‌ தெளிந்த வியாக்கியானமாகவும்‌ விளங்குகின்றன. 
(டயாமாச்‌ சபளம்‌ ப்ரபத்யே மபளாச்ச்யாமம்‌ ? என்ற உபநிஷத்தின்‌ 
கருத்தையே ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ தன்‌ ஸமாதி அனுபவத்தை விளக்கும்‌. 
போது “* லீலையிலிருந்து நித்தியத்துக்கும்‌, நித்தியத்திலிருந்து லீலைக்கும்‌ 
ஏறவும்‌ இறங்கவும்‌ செய்கிறேன்‌ '' என்று கூறியருளினார்‌. இதுவே 
ஆன்ம வாழ்க்கையின்‌ ல-்ஷியம்‌. 

இங்ஙனம்‌ சாந்தோக்கியோபநிஷத்துக்கு ஸ“ீராமகிருஷ்ண தீபம்‌ 

எனும்‌ உரைமுற்றும்‌. 


ஸர. 


॥ எடோறலிய( ௭௭4 ॥ 
ப. 86 ஏன்டி ஏனம்‌ மாரிஸ்‌ என ஏன்னா 
எப்‌ உ 
க எரி: எரி; சார: ॥ 


॥ ப்ருஹதாரண்யகோபநிஷத்‌ ॥ 
ஓம்‌ பூர்ணமத: பூர்ணமிதம்‌ பூர்ணாத்‌ பூர்ணமுதச்யதே |. 
யூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவலிஷ்யதே ॥ 
ஓம்‌ மாந்தி: மாந்தி: மாந்தி: ॥ 


பிருஹதாரணியகோபநிஷத்து 


ஓம்‌ அது பூர்ணம்‌. இதுவும்‌ பூர்ணம்‌. பூர்ணத்திலிருந்து பூர்‌ 
ணம்‌ உதமாயுள்ளது. பூர்ணத்தினின்று பூர்ணத்தை யெடுத்தும்‌ 
பூர்ணமே மிஞ்சி நிற்கின்றது. 
முவ்வகையிலும்‌ சாந்தி நிலவுக 1 





உபநிஷத்தின்‌ பெயருந்‌ தொடர்பும்‌--இது பெரியதாயிருப்பதாலும்‌ 
பல விஷயங்களைத்‌ தன்னுள்‌ அடங்கிக்கொண்டிருப்பதாலும்‌ அரணியத்தில்‌ 
படிக்கப்படுவதாலும்‌ பிருஹதாரணியகோபநிஷத்து எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
இது சுக்ல யஜுர்‌ வேதம்‌ சதபதப்பிராம்மணத்தைச்‌ சேர்ந்தது. சதபதப்‌ 
பிராம்மணத்தில்‌ இரண்டு சாகைகள்‌ (கிளைகள்‌) உண்டு ; ஒன்று காண்க 
சாகை, மற்றொன்று மாத்த்யந்தினசாகை. இந்த உபநிஷத்துக்‌ காண்வ 
சாகையில்‌ 17-வது கண்டத்தில்‌ 3-8 அத்தியாயங்களாகவும்‌ மாத்த்யந்தின 
சாகையில்‌ 13-வது கண்டத்தில்‌ 4-9 அத்தியாயங்களாகவும்‌ அமைந்திருக்‌ 
கிறது. சங்கராசாரியர்‌ காண்வ சாகைப்பாடத்தைத்‌ தழுவிப்‌ பாஷ்யம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


3.28] பிருஹதாரணியகோபநிஷத்து 113 


॥ரனிணான: ॥ 
அனாள: கோள எமிஎனாவில எ எகு எளிள ளான 
ரவி எ ௭ எவர ளைரிள்‌ ஏஎ ட எளி சா எனா 
ஊண்‌ ண ணி ஏணிஎரிடள்‌ சாரின்‌ உ314 ॥ 


ப்ரதமோ5த்தீயாய: ॥ 
அதாத: பவமானானா-மேவாப்ப்யாரோஹ: ஸ வை கலு ப்ரஸ்‌ 
தோதா ஸாம ப்ரஸ்தெளதி ஸ்‌ யத்ர ப்ரஸ்துயாத்‌ ததேதானி ஜபேத்‌ | 
அஸதோ மா ஸத்கமய, தமஸோ மா ஜ்யோதிர்‌-கமய, ம்ருத்யோர்‌- 
மாம்ருதங்‌ கமயேதி ॥ 3.28 ॥ 





_ மூதல்‌ அத்தியாயம்‌ 
3.28. இப்போது பவமான மந்திரங்களின்‌ ஜபம்‌ (கூறப்‌ 
படும்‌). ப்ரஸ்தோதா என்பவர்‌ ஸாம கானத்தால்‌ ஸ்தோத்திரம்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ எங்கு ஸ்தோத்திரம்‌ செய்யவேண்டுமோ அங்கு 
இவற்றை ஜபிக்கட்டும்‌. **: (அஸத்தினின்று) என்னை ஸத்துக்கு 
அழைத்துச்‌ செல்‌. இருளினின்று என்னை ஒவிக்கு அழைத்துச்‌ : 
செல்‌ ; சாவினின்று என்னைச்‌ சாகாமைக்கு அழைத்துக்‌ செல்‌.” 





இதன்‌ ஆறு அத்தியாயங்களில்‌ முதலிரண்டும்‌ மதுகாண்டம்‌ என்றும்‌, 
நடு இரண்டும்‌ யாஜ்ஞவல்கிய காண்டம்‌ அல்லது முனிகாண்டம்‌ என்றும்‌, 
கடை இரண்டும்‌ கிலகாண்டம்‌ என்றும்‌ கூறப்படும்‌. ஒவ்வொரு காண்டத்‌ 
திலும்‌ உபதேசம்‌, உபபத்தி (அதின்‌ விளக்கம்‌), உபாசனை இம்மூன்றும்‌ 
அடங்கும்‌. 

3.28. அஸதோ மா ஸத்‌ கமய--இந்த மந்திரம்‌ இதை ஜபிப்ப 
வனுக்கு மேன்மையைத்‌ தருவதால்‌ * அப்ப்யாரோஹம்‌ * எனப்படும்‌. இது 
யாகத்தில்‌ பாடப்பட்டால்‌ யஜமானனுக்கு விரும்பிய பலனை அளிக்கும்‌. 
யாகம்‌ இல்லாமல்‌ இது மட்டும்‌ ஜபம்‌ செய்யப்பட்டாலும்‌ உயர்ந்த நன்மை 
யைத்‌ தரும்‌. 
அஸத்‌--தீமை ; தீய எண்ணங்கள்‌. (தமஸ்‌)--இருள்‌ ; அஜ்ஞான 
இருள்‌. 

(ஜோதி) ஒளி--ஞான ஒளி. தீமையும்‌ ௮, ியாமையுமே சரவு (ஞ்ருத்யு). 
நன்மையும்‌ ஞானமுமே சாகாமை (அம்ருதம்‌). முதலிரண்டு மந்திரங்‌ 
களின்‌ கருத்தையே மூன்றாவது மந்திரம்‌ விவரிக்கின்றது. (ம்ருத்யோர்‌ மா 
அம்ருதங்‌ கமய! என்று.) 

1744-6 


114 உபநிஷதீஸாரம்‌ [பிருஹதாரணியகோப 


ண்ணா சானி டண: ॥ 8.) ம ்‌ 
எணானளளான எனா எிரனாஸி. எரணி எ 
ணா்ளனாள்‌ ளோ எள? எண எனி வாளர்‌ 
எனரிஊேள்‌ ளாக ன எள உ ஊாடீ சான? எனன. 
காண: சனா ஏசிள ர எ எரா எள்‌ எனை 
௭௪௭ ॥ 8.3 ॥ | 
ஆத்மைவேத-மகர ஆஸீத்‌ புருஷவித: ॥ 4.1 ॥ 
ஸ ஹைதாவானாஸ யதா ஸ்த்ரீபுமா4ஸெள ஸம்பரிஷ்வக்தெள, 
ஸ இமமேவாத்மானம்‌ த்வேதா பாதயாத்‌ தத: பதில்௪ பத்னீஸ்சாபவ. 
தாம்‌, தஸ்மாதித-மர்த்தப்ருகளமிவ ஸ்வ இதி ஹ ஸ்மாஹ யாஜ்ஞு. 
வல்கீய: | தஸ்மா-தயமாகால: ஸ்த்ரியா பூர்யத ஏவ தா* ஸமபவத்‌ 
ததோ மனுஷ்யா அஜாயந்த ॥ 4.3 ॥ 





4.1, ஆதியில்‌ இது (விராட்‌) புருஷ வடிவான ஆத்மாவாகவே 
இருந்தது. 

4.3. அவ்விராட்‌ புருஷன்‌ பெண்ணும்‌ ஆணும்‌ இறுகத்‌ 
தழுவியது போன்ற உருவினனாயினன்‌. பின்‌ தனது சரீரத்தை 
இரண்டாகப்‌ பிரித்துக்‌ கொண்டான்‌. அதினின்று பதி பத்னிகள்‌ 
தோன்றினார்கள்‌. ஆகையால்‌ இது ஒரு கடலையின்‌ பாதி போன்றது 
என்று கூறினார்‌ யாக்ஞவல்கியர்‌, ' இவ்வுலகம்‌ ஸ்திரீயினால்‌ 
பூர்த்தியாகிறது. அவளுடன்‌ கூடியதால்‌ மனிதர்கள்‌ பிறந்‌ 
தார்கள்‌. ்‌ ்‌ 





4.1. ஸ்தூல ஸுக்ஷ்ம காரணநிலையில்‌, ஈசுவரனுக்குத்‌ தனித்‌ 
தனியே விராட்‌, ஹிரண்யகர்ப்பன்‌, ஈசுவரன்‌ என்று பெயர்‌ ; ஜீவனுக்கு 
வைசுவாநரன்‌, தைஜஸன்‌, ப்ராஜ்ளுன்‌ என்று பெயர்‌, 

விராட்‌ புருஷனுடைய ஸ்வரூபம்‌ புரூஷ ஸுத்தத்தில்‌ வர்ணிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ்‌ 

4.3. ஈசுவரனும்‌ அவனது எக்தியும்‌, சூரியனும்‌ ஒளியும்‌ போலப்‌ 
பிரிக்கமுடியாதது. இதைத்தான்‌ * அர்த்தநாரீசுவர ? வடிவம்‌ குறிக்கும்‌, 
ஒரு கடலையின்‌ இரண்டு பருப்பும்‌ கூடியிருந்தால்‌ தான்‌ முளைக்கும்‌ ; 
அப்போது தான்‌ அதற்குப்‌ பூரணத்வம்‌ உண்டு. 


1,4,1-1.4.8] பிருஹதாரணியகோபநிஷத்து 115 


ட எ எ்ணைான்‌ எ ௭9% எண்‌ இள்ன 
ர எனனானிவிளிானிள எ என்‌ ஈஸ்‌ எனி | 
எணைனகளினன்‌ என்ன உஊ்ணானாசள எச்‌ 86 ட எள 
ஏ எணோனள8ள்‌ ஸரீ ஸிஸ்‌ (ள்‌ எ ரன்‌ 86 ய8.6 ட. 


எனி விளி. எலினா ளவ 
எணசானா ட ளோணாரின இனஷனானிஎ ॥ 9. ய 
ஸ யோத ஏகைக-முபாஸ்தே ந ஸ வேத, அக்ருத்ஸ்னோ ஹ்யே- 
ஷோத ஏகைகேன பவத்‌-யாத்மேத்யேவோபாஸீதாத்ர-ஹ்யேதே 
ஸர்வ ஏகம்‌ பவந்தி, ததேதத்‌-பதநீயமஸ்ய ஸர்வஸ்ய, யதயமாத்‌- 
மானேன ஹ்யேதத்‌ ஸர்வம்‌ வேத | யதா ஹ வை பதேனானுவிந்தே- 
தேவம்‌ கீர்த்தி4ல்லோகம்‌ விந்ததே, ய ஏவம்‌ வேத ॥ 4.7 ॥ 
ததேதத்‌ ப்ரேய: புத்ராத்‌ ப்ரேயோ, வித்தாத்‌ ப்ரேயோண்யஸ்‌- 
மாத்‌ ஸர்வஸ்மா-தந்தரதரம்‌, யதய-மாத்மா | ஆத்மான-மேவ 
ப்ரியமுபாஸீத ॥ 4.8 ॥ 





4.7. எவனொருவன்‌ இவற்றை ஒஓவ்வொன்றுகப்‌ பிரித்து 
உபாசிக்கின்றானோ அவன்‌ அறிந்தவனல்ல. ஒவ்வொன்றுய்ப்பிரிப்‌ 
பதால்‌ இது பூர்ணத்துவ மற்றதாகிறது. ஒரே ஆத்மாவாகத்தான்‌ 
உபாசிக்கவேண்டும்‌. அப்போது (ஆத்மாவாகிய) ஒன்றில்‌ அனைத்‌ 
தும்‌ ஓன்றுபடுகின்றது. இது எல்லாவற்றிற்கும்‌ எ.து ஆத்மாவோ 
அது அடையாளங்களால்‌ உணரப்படவேண்டும்‌. இதனால்‌ ஒருவன்‌ 
இது எல்லாவற்றையும்‌ உணர்ந்தவனாகிறான்‌. எங்ஙனம்‌ அடிச்‌ 
சுவடுகளின்‌ அடையாளத்தால்‌ (ஒருவரைப்‌) பின்பற்றியடை 
கிறோமோ அங்ஙனமே (உணரவேண்டும்‌). - எவன்‌ அங்ஙனம்‌ 
உணர்ந்தவனோ அவன்‌ புகழையும்‌ முக்தியையும்‌ எய்துகிறான்‌. 

4.8. இந்த ஆத்மா புத்திரனைவிடப்‌ பிரியமானது ; செல்‌ 
வத்தைவிடப்‌ பிரியமானது ; மற்றும்‌ எல்லாவற்றையும்‌ விடப்‌ பிரிய 
மான து. எல்லாவற்றையும்‌ விடச்‌ சமீபமானது. ஆத்மாவையே 
பிரியமானதாக உபாசிக்கவேண்டும்‌. 


4.7. விராட்‌ புருஷன்‌ தியானத்திலாழ்ந்து முன்‌ கல்பங்களில்‌ இருந்த 
படி உலகைச்‌ சிருஷ்டித்தான்‌. எந்தப்‌ பரமாத்ம சக்தியால்‌ விராட்‌ புருஷன்‌ 
உலகைச்‌ சிருஷ்டித்தானோ அதே ஆத்ம சக்தி சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்‌ 
துள்ளும்‌ உறைகின்றது. அதை யறிய வேண்டும்‌. 





116 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


என னள எள ளோளினனணானிள௯கம்‌ எனானின்‌ 
என்னன எக்‌ எ ளேஎர்‌ எனனை எ ஏ 
எனணனிசர்‌. எனா. எனனனார்‌. எட எனை 
எண்கம்‌ எனனை ௭ட ஏன்ன எணோன்ள€ எ ரன்‌ 841 
ப்ரஹ்ம வா இதமக்ர ஆஸீத்‌ ததாத்மான-மேவாவேதஹம்‌ ப்ரஹ்‌- 
மாஸ்மீதி, தஸ்மாத்‌ தத்‌ ஸர்வமபவத்‌, தத்யோ யோ தேவானாம்‌ 
ப்ரத்யபுத்த்யத, ஸ ஏவ ததபவத்‌ ததர்ஷீணாம்‌, ததா மனுஷ்யாணாம்‌ 
தத்தைதத்‌ பம்யன்‌ ர௬ுஷிர்‌-வாமதேவ: ப்ரதிபேதே;ஹம்‌ மனுரபவ* 
ஸ-௫ர்யல்சேதி, ததிதமப்யேதர்‌-ஹி ய ஏவம்‌ வேதாஹம்‌ ப்ரஹ்மாஸ்‌- 
மீதி, ஸ இத ஸர்வம்‌ பவதி, தஸ்ய ஹ ந தேவாம்௪ நாபூத்யா ஈதே, 
ஆத்மாஹ்யேஷா£ ஸ பவத்‌-யத யோன்யாம்‌ தேவதாமுபாஸ்தே 


4.10. இது ஆதியில்‌ பிரம்மமாகவே இருந்தது. * நான்‌ 
பிரம்மமாக இருக்கிறேன்‌ ? என்று இது தன்னைத்தானே உணர்ந்‌ 
தது. அதினின்று இது அனைத்துமாக ஆயிற்று. தேவர்களில்‌ 
எவரெவர்‌ இதை உணர்ந்தனரோ அவர்கள்‌ அ.துவே ஆயினர்‌ ) 
அங்ஙனமே ரிஷிகளிலும்‌ மனிதர்களிலும்‌. இதைக்‌ கண்டறிந்த 
ரிஷி வாமதேவர்‌, ** நானே மனுவாயிருந்தேன்‌, சூரியனாயிருந்‌ 
தேன்‌ ?? என்று கூறினார்‌. இப்போதும்‌ எவனொருவன்‌ இவ்வாறே 
(அஹம்‌ பிரஹ்மாஸ்மி) * நான்‌ பிரம்மமாயிருக்கிறேன்‌ ? என்று 
அறிகிறானோ அவன்‌ இது அனைத்துமாக ஆகிறான்‌. அவனுடைய 
பெருமையைக்‌ குறைவு படுத்த தேவர்களாலும்‌ இயலாது ; அவன்‌ 
- அவர்களுக்குங்கூட ஆத்மாவன்றோ? ஆனால்‌ எவனொருவன்‌ 


4.10. அவனுடைய பெருமையைக்‌ குறைவுபடுத்தத்‌ தேவர்களா 
லும்‌ இயலாது :--(ஸேயம்‌ ப்ரஹ்மவித்யயா ஸர்வபாவாபத்திராஸீன்‌ மஹ 
தாம்‌ தேவாதீனாம்‌ வீர்யாதிரயாத்‌ | நேதானீமைதம்‌-யுகீனானாம்‌ வியோஷதோ 
மனுஷ்யாணாம்‌ அல்பவீர்யத்வாதிதி ஸ்யாத்‌ கஸ்யசித்‌ புத்தி: தத்‌ வ்யுத்தாப 
னாய ஆஹ | நஹி மஹாவீர்யேஷ-? வாமதேவாதிஷ-? ஹீனவீர்யேஷ-2 வா 
வார்த்தமானிகேஷ- மனுஷ்யேஷ-? ப்ரஹ்மணோ விமேஷ.ஸ்‌-தத்விஜ்ஞான 
ஸ்ய வாஸ்தி 1) இந்தப்‌ பிரம்ம வித்தையால்‌ அனைத்துமாயிருக்கும்‌ பாவனை, 
வீரியத்தின்‌ மிகுதியால்‌ மகிமை பொருந்திய தேவர்களுக்கு அமைந்தது. 
இந்த யுகத்தில்‌ உள்ளவர்களுக்கு, அதுவும்‌ முக்கியமாய்‌ மனிதர்களுக்கு 
வீரியக்‌ குறைவால்‌ அது இயலாது என்று எவருக்காவது எண்ணம்‌ 
ஏற்படலாம்‌. அதைப்‌ போக்குவதற்காக இது கூறப்படுகிறது. 
மகாவீரியம்‌ பொருந்திய வாமதேவர்‌ முதலிய நிஷிகளுக்கும்‌ வீரியங்‌ 





1,4.10-2.1.1]  பிருஹதாரணியகோபநிஷத்து 117 


எாளிரின எ ஷூ என்‌ எளி என உள ஊண்‌ ளான 

ஆள்‌, ளான ரோ எ எனனை ணர்‌ சோளன்‌ எனின்‌ 

அணிணனின்‌ எ எ 94 என ஈஎள$௭5 எ ளோ ॥ 8-0 ॥ 
உன்ன ண்ணா: ॥ 


உ ணிளிான? ॥ 


னி சான்‌ சான எ எளகாளனர்‌ 
கண்‌ என ணி ஈட்‌. ॥ 


ன்யோஸெள, அன்யோஹமஸ்மீதி, ந ஸ வேத; யதா பய-ரேவ% 
ஸ தேவானாம்‌ ॥ 4.10 ॥ ்‌ 
॥_ இதி ப்ரதமோ$த்தீயாய: ॥ 


॥ தீவிதீயோ5த்தயாய : ॥ 


த்ருப்தபாலாகிர்‌-ஹானூசானோ கார்க்ய ஆஸ, ஸ ஹோவாசா- 
ஜாதமத்ரும்‌ கால்யம்‌ ப்ரஹ்ம தே ப்ரவாணீதி ॥1.1 ॥ 





வேறான தேவதையை உபாசிக்கின்றானோ--இது வேறு நான்‌ வேறு 
என்று--அவன்‌ அறியாதவன்‌ அவன்‌ தேவர்களுக்குப்‌ பசுவைப்‌ 
போன்றவன்‌. 

மூதல்‌ அத்தியாயம்‌ முற்றும்‌. 


இரண்டாவது அத்தியாயம்‌ 
1-1. (வேதங்களின்‌ கருத்துக்களை விளக்குந்‌ திறமையால்‌) 
பெருமிதமடைந்த ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ பலாகியின்‌ புத்திரர்‌; 
கார்க்கியர்‌. அவர்‌ காசி ராஜனான அஜாதசத்துருவிடம்‌ பிரம்ம 
ஞானத்தை உபதேசிப்பதாய்க்‌ கூறினார்‌. 





குறைந்த தற்கால மனிதர்களுக்கும்‌ பிரம்மத்தைப்‌ பற்றிய வரை வேற்று 
மையோ பிரம்ம ஞானத்தில்‌ வேற்றுமையோ இல்லை (சங்‌) 
பி. சூ. 1,130) 4.4.3) 4,4,4, 


318 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப 


எ எின௭ சானி எ ரோனாரி$ன்‌ ஷண ரள 
எனி எ என ய ॥ 
௭ இண்னள எழை 3 என்ன எக்‌ என்ன 
ரள எஎளின்‌ எ என ராசி அனாளாளிரன்‌.॥ 18 ॥ 
என்னாள்‌ என்லிர்‌ ரன: எள 
1 எனளிரன்‌ வள னா எனின்‌ எ்‌ எாராளாளி ளி 
ஸ ஹோவாச கார்க்யோ ய ஏவாஸாவாதித்யே புருஷ ஏதமே 
வாஹம்‌ ப்ரஹ்மோபாஸ இதி ॥ 1.2 ॥ 


ஸ ஹோவாசாஜாதடத்ரு-ரேதா வந்நூ3 இத்யேதாவத்தீதி, 
நைதாவதா விதிதம்‌ பவதீதி, ஸ ஹேோரவாச கார்க்ய உபத்வாயாநீதி 
மம்‌. ய 


ஸ ஹோவாசாஜாதமத்ரு:, ப்ர திலோமஞ்சைதத்‌ யத்‌ ப்ராஹ்‌- 
மண: க்ஷத்நியமுபேயாத்‌-ப்ரஹ்ம மே வக்ஷியதீதி, வ்யேவ தவா 
ஜ்ஞபயிஷ்யாமீதி, தம்‌ பாணாவாதாயோத்தஸ்த்தெள, தெள ஹ 





1.2. கார்க்கியர்‌ சூரியனிடம்‌ எந்தப்‌ புருஷன்‌ இருக்கி 
ரனோ அவனைப்‌ பிரம்மமாய்‌ உபாசிக்கின்றேன்‌ ?? என்றார்‌. (பின்‌ 
கிரமமாகச்‌ சந்திரன்‌, மின்னொளி, ஆகாசம்‌, வாயு, அக்னி, ஜலம்‌, 
முதலிய பிரதீகங்களில்‌ பிரம்மோஸனையைக்‌ கூறினார்‌. முடிவாக 
* ஹிரண்யகர்ப்ப ஆத்மாவில்‌ எந்தப்‌ புருஷன்‌ இருக்கிறானோ 
அவனைப்‌ பிரம்மமாய்‌ உபாசிக்கின்றேன்‌ ?? என்றார்‌.) 

1.14. அவரை நோக்கி, ** இவ்வளவு தானா??? என்றார்‌ 
அஜாதசத்துரு. 4 இவ்வளவு தான்‌ ?? என்றார்‌. *: இவ்வளவால்‌ 
அநிய வேண்டியது அறியப்பட்டதாகாது.?”? ₹: அங்ஙனமாயின்‌ 
உம்மைக்‌ குருவாயடைகிறேன்‌ ?? என்றார்‌ கார்க்கியர்‌, 

1.15. அவரை நோக்கி அஜாதசத்துரு ₹* இது முறை மாறு 
பட்டதாகும்‌---இவன்‌ பிரம்மத்தை உபதேசிப்பான்‌ என்று ஒரு க்ஷத்‌ 
திரியனைப்‌ பிராம்மணன்‌ அடைவது, எனினும்‌ உமக்குத்‌ தெளிவு 
படக்‌ கூறுகிறேன்‌ ?? என்று அவர்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டு 
எழுந்தார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ தூங்கிக்கொண்டிருந்த ஒரு 


24.2-21169] பிருஹதாரணியகோபநிஷத்து 119 


ள்‌ € னஃ ஏனனாளாு; ட எள்‌ ஏரினாறில்‌ ஸிஎள்‌எறை 
எனி ॥ 1-1 ம 

௭ எனன ரஷுனிவன்‌ ரூ எள: 
ஏன ஸு எனாரஷைஎ ரோவர்‌ எக உ எ 9ின்ளாசி 
உ 1.1௩ ய 

எ விளானை மரஷணுனிவன்‌ ரர போனை; 
ஏன கர்‌ ராராளர்‌ எனா னா ளான எ ரரி 
புருஷு ஸுப்த-மாஜக்மது: தம்‌ பாணினாபேஷம்‌ போதயாஞ்‌ 
சகார, ஸ ஹோத்தஸ்த்தள ॥1.15 ॥ 

ஸ ஹோவாசாஜாதமத்ரூர்‌-பத்ரைஷ ஏதத்‌ ஸுப்தோஃபூத்‌ ய 


ஏஷ விஜ்ஜானமய: புருஷ:, க்வைஷ ததாபூத்‌ குத ஏத-தாகா- 
திதி, தது ஹ ந மேனே கார்கீய: | 1.16 ॥ 

ஸ ஹேர்வாசாஜாதமத்ருர்‌-யத்ரைஷ ஏதத்‌ ஸுஈப்தோஃபூத்‌ ய 
ஏஷ விஜ்ஜானமய: புருஷஸ்‌-ததேஷாம்‌ ப்ராணானாம்‌ விஜ்ஞா- 
னேன விஜ்ஞான-மாதாய, ய ஏஷோந்தர்‌-ஹ்ருதய ஆகாலஸ்‌- 





மனிதனை வந்தடைந்தனர்‌. (அஜாதசத்துரு) அவனைத்‌ தட்டி 
யெழுப்ப அவன்‌ எழுந்தான்‌. 

1.16. 1: இந்த விஞ்ஞான மயமான புருஷன்‌ தூக்கத்தில்‌ 
ஆழ்ந்தபோது எங்கே இருந்தான்‌ ? எங்கிருந்து மீண்டும்‌ வந்‌ 
தான்‌ ??? என்று அஜாதசத்துரு கேட்டார்‌. கார்க்கியர்‌ அதை அறிய 
வில்லை. ்‌ 

1.17. அஜாதசத்துரு கூறுவார்‌ : **இந்த விஞ்ஞான மயமான 
புருஷன்‌ தூக்க நிலையில்‌ தன்‌ விஞ்ஞான சக்தியால்‌ இந்திரியங்‌ 
களின்‌ சக்திகளைக்‌ கவர்ந்துகொண்டு, இருதய ஆகாசத்தில்‌ அந்த 
ராத்மாவிடம்‌ ஓடுங்குகிறான்‌. அவற்றை (இந்திரிய சக்திகளை) எப்‌ 





1,17. ஓ--ஸதா ஸோம்ய ததா ஸம்பன்னோ பவதி. சா. 6.8.1. 


120 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


அண்னன்‌? ளன என ரானனள ஷண: எரிரிள்‌ 
ளா எவானிள சே எண்‌ எள்‌ சன்னா எாரவிள்‌ எஷர்விர்‌ 
ளிள்‌ ரனிள்‌ என: ॥ 19 ॥ 
தஸ்மின்‌ சேதே; தானி யதா க்ருஹ்ணத்யத ஹைதத்‌ புருஷ: 
ஸ்வபிதி நாம, தத்‌ க்ருஹீத ஏவ ப்ராணோ பவதி, க்ருஹீதா வாக்‌. 
க்ருஹீதஞ்‌ சக்ஷுர்‌-க்ருஹீத£ ல்ரோத்ரங்‌ க்ருஹீதம்‌ மன: 
॥3.17 ॥ 





போது உட்கவர்கின்றானா அப்போதே இப்புருஷன்‌ தூங்குகிறான்‌ 
என்பது பிரசித்தம்‌. அப்போது கிராணேந்திரியம்‌ (முகரும்‌ சக்தி) 
உட்கவரப்படுகின்றது ; வாக்கு உட்கவரப்படுகின்றது ;) கண்‌ உட்‌ 
கவரப்படுகின்றது ; காது உட்கவரப்படுகின்றது ; மனதும்‌ உட்கவ 
ரப்படுகின்றது. 





- ஸ்வப்ன காலத்தில்‌ பிராணன்‌ உட்கவரப்படுகின்றது. * கிராணேந்தி 
ரியம்‌ ? என்றதால்‌ பிராணன்‌ குறிக்கப்பட்டது. 

1.20. ஓ--நான்‌ அனைத்துக்கும்‌ பிறப்பிடம்‌. என்னிடமிருந்தே 
அனைத்தும்‌ பிரவிருத்தித்து இயங்குகின்றது. (கீ. 10.8). 

ஓ-மு. 1.1.7; 2.1.1. 

ஜீவலோகத்தில்‌ அனாதியான என்னுடைய அம்சமே ஜீவனாகத்‌. 
தோன்றி அதனதன்‌ இயல்பில்‌ நிற்கும்‌ மனதுடன்‌ கூடிய ஆறு அந்திரியங்‌ 
களையும்‌ இழுக்கிறது (கீ. 15.7). 

ஈசுவராம்சமே ஜீவன்‌ என்பதற்குப்‌ பின்வருங்‌ கதை ஸம்பிரதாய 
மாய்ச்‌ சொல்லப்படுகிறது :--ஒரு அரசகுமாரன்‌ பிறந்தது முதல்‌ பெற்‌ 
றோர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு வேடன்‌ வீட்டில்‌ வளர்ந்து வந்தான்‌. 
தான்‌ அரசகுமாரன்‌ என்று அறியாமல்‌ அவன்‌ பெரியவனான பின்னுந்‌ 
தன்னை வேடன்‌ மகன்‌ என்றே எண்ணி வேடத்தொழிலையே மேற்கொண்‌ 
டான்‌. அவனுடைய பிறப்பின்‌ உண்மையை அறிந்த ஒரு பெரியவர்‌ 
அவனைச்‌ சந்தித்து அவன்‌ யார்‌ என்றும்‌ அவன்‌ எப்படி அதிருஷ்ட வ௪ 
மாக வேடன்‌ வீட்டில்‌ வளர நேரிட்டதென்றும்‌ விளக்கிக்‌ கூறினார்‌. அதன்‌ 
மேல்‌அவன்‌ தன்‌ முன்னோர்களுடைய அரசுநிமையை நாடி மேற்கொண்டு 
அரசகுமாரனாக விளங்கினான்‌. 
்‌... அதே மாதிரி (நெருப்பினிடம்‌ தோன்றிய நெருப்புப்‌ பொரிபோல்‌) 
ஈசுவராம்சமாய்த்‌ தோன்றிய இந்த ஜீவன்‌ ஈசுவரனை விட்டுப்‌ பிரிந்து, 
இந்த உலகமாகிய காட்டில்‌ உடலாகிய வேடன்‌ வீட்டில்‌ புகுந்து, தன்னை 
உடலே என்று நினைத்து, * நான்‌ பருத்தவன்‌, நான்‌ இளைத்தவன்‌, நான்‌ 


2,1.17-2.1.20] பிருஹதாரணியகோபநிஷத்து 121 


எ எளி எரிவளி எள்‌: என ஷினோ 

டம்‌ னள: என ளா: ௭4 கின: என்‌ ளே 
எளி எளாள்‌ ஏுனனன எனிணனனன எனின்‌ எனா 
எ னன்‌ எனன எனை ॥ 1.50 ॥ 


ஸ யதோர்ண நாபிஸ்‌-தந்துனோச்சரேத்‌ யதாக்னே: க்ஷுத்ரா 
விஸ்ப்புலிங்கா வ்யுச்சரந்த்‌-யேவமேவாஸ்மா-தாத்மன: ஸர்வே 
ப்ராணா: ஸர்வே லோகா: ஸர்வே தேவா: ஸர்வாணி பூதானி 
வ்யுச்சரந்தி, தஸ்யோபநிஷத்‌ ஸத்யஸ்ய ஸத்யமிதி, ப்ராணா வை ' 
ஸத்யம்‌ தேஷா-மேஷ ஸத்யம்‌ ॥ 1,20 ॥ 





1.20. சிலந்திப்பூச்சி (தன்னிடமிருந்துண்டான) நூலின்‌ 
வழி எங்ஙனம்‌ சஞ்சரிக்கிறதோ, நெருப்பிலிருந்து உண்டான சிறு 
பொறிகள்‌ எங்ஙனம்‌ எஞ்சரிக்கின்றனவோ (நெருப்பின்‌ ஒளி 
யுடன்‌) அங்ஙனமே ஆத்மாவிடமிருந்து எல்லா இந்திரியங்களும்‌, 
எல்லா உலகங்களும்‌, எல்லாப்‌ பொருட்களும்‌ வெளிப்போந்து சஞ்‌ 
சரிக்கின்றன ; எல்லா தேவர்களும்‌ (வெளிப்போந்து சஞ்சரிக்கின்‌ 
றனர்‌). அதின்‌ உபநிஷத்து (ஸத்யஸ்ய ஸத்யம்‌) ஸத்தியத்துக்கு 
ஸத்தியம்‌. பிராணன்கள்‌ ஸத்தியம்‌. அவற்றிற்கு இது ஸத்‌ 
தியம்‌. 


சுகப்படுகிறேன்‌, நான்‌ துக்கப்படுகிறேன்‌ ? என்று இவ்வாறாக எண்ணிக்‌ 
கொண்டு தன்‌ உண்மை நிலையுணராது வாழ்கிறான்‌. இவன்‌ தகுந்த குரு 
வைச்‌ சந்திக்கும்போது அவர்‌ இவன்‌ உண்மை நிலையை விளக்கிக்‌ காட்டு 
கிறார்‌. அதன்மேல்‌ அரசபுத்திரன்‌ அரசுரிமையைப்‌ பெற்று அதில்‌ நிலைத்‌ 
ததுபோல்‌ இவன்‌ ஈசுவராம்சம்‌ என்பதை உணர்ந்து பிரம்மப்‌ பதவியில்‌ 
நிலைபெறுகிறான்‌. . (சங்‌) 
(அம்மாதி-ல்ருதி-ஸ்ம்ருதி-வாதாம்‌-சைகத்வார்த்தா ந து பேத-ப்ரதி- 
பாதகா:) ௬ருதிஸ்ம்ருதிகளில்‌ ஜீவனை அம்சமாய்க்‌ கூறியவிடத்தும்‌ 
கருத்து ஏகத்துவமேயல்லாமல்‌ பேதமன்று. (பரமாத்ம வ்யதிரேகேண ஸம்‌ 
ஸாரீ நாம நான்யத்‌ வஸ்த்‌-வந்தர-மஸ்தி) பரமாத்மாவினின்று பிரிதாக ஸம்‌ 
ஸாரி என்று தனி வஸ்து ஒன்றும்‌ இல்லை. 3 
ஸத்யஸ்ய-ஸத்யம்‌ :--பஞ்ச பூதங்கள்‌ உலகிற்குக்‌ காரணம்‌ ஆகை 
யால்‌ அது ஸத்தியம்‌. பஞ்ச பூதங்களுக்குங்‌ காரணம்‌ பிரம்மம்‌. ஆகை 
யால்‌ அது ஸத்தியத்தின்‌ ஸத்தியம்‌. பொய்யாகிய உடம்பு மெய்யெனப்படு 
வது உள்ளே மெய்ப்பொருளிருத்தலால்‌, கட த 
இ பிராணன்கள்‌ ஸத்தியம்‌ :-பிராணன்கள்‌ கருவிகரணங்களைக்‌ 
குறிக்கும்‌. 





122 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. | 


உள௭ னார்‌ ஸி ஏன்‌ என்‌ எ எனி சாரர்‌ எ: ஜோர்‌ 
௭ என எ வன | 3.71 ॥ 1 , 
எண்ண என்னாள்‌ ன எனன? 
ணார வின என்னின்‌. என்னன - வின 
௭௭ ரர ௭ எ மார என்‌ எள்‌ ன வ: ॥ 34 ॥ 
தீவே வாவ ப்ரஹ்மணோ ரூபே, மூர்த்தஞ்‌ சைவாழூர்த்தஞ்ச, 
மர்த்யஞ்‌ சாம்ருதஞ்௪ ஸ்த்திதஞ்ச யசீ௪, ஸச்௪ தீயச்ச 13.1 ॥ 

.. ததேதன்‌-மூர்த்தம்‌ யதன்யத்‌ வாயோம்சாந்தரிக்ஷா£ச்ச, தன்‌. 
மர்த்ய-மேதத்‌ ஸ்த்தித-மேதத்‌ ஸத்‌; தஸ்யைதஸ்ய மூர்த்தஸ்‌- 
யைதஸ்ய மர்த்யஸ்யைதஸ்ய ஸ்த்திதஸ்ய ஏதஸ்ய ஸத ஏஷ ரஸோ 
ய ஏஷ தபதி ஸதோ ஹ்யேஷ ரஸ: ॥ 3.2 ॥ 





94. பிரம்மத்தின்‌ நிலை இரண்டு என்பது தெளிவு--உருவம்‌, 
அருவம்‌ -- அழிவுள்ளது, அழிவில்லாதது -- ஓரிடத்துள்ளது, 
எங்கும்‌ பரந்து நிற்பது--பிரத்தியக்ஷம்‌, அபரோக்ஷம்‌. 

3.2 (பஞ்சபூதங்களில்‌) வாயுவும்‌ ஆகாயமும்‌ அல்லாதவை 
உருவழுடையவன; இவை அழிவுடையன; இவை ஓரிடத்‌ 
துள்ளன ; இவை பிரத்தியக்ஷம்‌. இந்ஙனம்‌ உருவுடையதும்‌, 
அழிவுடையதும்‌, 'ஓரிடத்துள்ளதும்‌ பிரத்தியஷமானதுமான 
இவற்றின்‌ ஸாரம்‌ எவன்‌ (வானத்தினின்று) எரிக்கின்றானோ 
அவன்‌ (சூரியன்‌). பிரத்தியக்ஷ£த்தின்‌ ஸாரம்‌ அவன்‌. 


31. பி, சூ. 3.2.2, 
3.2. மூர்த்தம்‌-- 


(9) பிருதிவி, அப்பு, தேயு ; இவற்றின்‌ ஸாரம்‌ சூரிய மண்டலம்‌ 

என உபாசிக்க (ஆதிபெளதிகத்தில்‌).. ச்ஸ்‌ பம ்‌ 

ரி சரீரம்‌ ல்‌ ௮ ர. ௪. * ௪. உ ௬ ஸ்‌ 

மத்தில்‌), ) : அதின்‌ ஸாரம்‌ கண்‌ என உபாஸிக்க (அத்த்யாத்‌ 
அமூர்த்தம்‌-- 


ர்க்‌ வட்ட ஆகாசம்‌; இவற்றின்‌ ஸாரம்‌ ஆதித்தியபுருஷன்‌ 


(0) பிராணன்‌ : இதின்‌ ஸாரம்‌ ஆத்மா. (அத்தியாமத்தில்‌). 


24.1-2.4.2] பிருஹதாரணியகோபநிஷத்து 123 


எனின்‌ வன்ன எண சொன்னா எனா. 
னவை ஊனே ணொ வண்ணன்‌ கணி 9.1 ॥ 


ளா எள ன்‌ என எ எஸ்‌ எரர்‌ எள்‌ என்ன்‌ ௭9௭ 
ரீ கான என்‌ எளாள விர்‌ | அ சின எனை 
ஊினிைஎளர்‌ விர்‌ என எ ளி. காக எனனை ஏ 
எனா (ள்ள ॥ 8.3 ॥ 


மைத்ரேயீதி ஹோவாச யாஜ்ஞவல்க்ய உத்யாஸ்யன்‌ வா 
அரே$ஹ-மஸ்மாத்‌ ஸ்த்தானா-தஸ்மி, ஹந்த தேனயா காத்யாயன்யா 
5$ந்தங்‌ கரவாணீதி ॥ 4.1 ॥ 

. ஸுஹோவாச மைத்ரேமீ யந்து ம இதம்‌ பகோ ஸர்வா ப்ருதிவீ 
வித்தேன பூர்ணா ஸ்யாத்‌, கதம்‌ தேநாம்ருதா-ஸ்யாமிதி | நேதி 
ஹோவாச யாஜ்ஞவல்கய:, யதைவோபகரணவதாஞ்‌ ஜீவிதம்‌ ததைவ 
தே ஜீவித ஸ்யா-தம்ருதஸ்ய து நாமாஸ்தி வித்தேனேதி ॥ 4.2 ॥ 





4,1. யாஜ்ஞவல்கியர்‌ கூறியது: **பிரியே! மைத்ரேயீ! 
இந்த (கிருஹஸ்த) ஆசிரமத்திலிருந்து நான்‌ மேலே (ஸந்நியாஸ 
ஆசிரமத்துக்குப்‌) போக விரும்புகிறேன்‌. ஆகையால்‌ உனக்கும்‌ 
காத்தியாயனிக்கும்‌ பாகம்‌ பிரித்து வைத்து விடூகிறேன்‌.?? 

3.2. மைத்திரேயி கூறியது: **நாதா! செல்வத்தால்‌ 
நிறைந்த இந்த பூமி எல்லாம்‌ எனக்கிருந்தாலும்‌ அதனால்‌ நான்‌ 
அமிருதத்வத்தை (சாகாநிலையை) அடைவேனா ₹ ?? ** இல்லைதான்‌ ?? 
என்றார்‌ யாஜ்ஞவல்கியர்‌. *: போக சாதனங்களுடன்‌ வாழ்பவர்‌ 
களின்‌ வாழ்க்கை எவ்வாருனதோ அவ்வாறானதாகவே இருக்கும்‌ 
உன்‌ வாழ்க்கையும்‌. செல்வத்தைக்‌ கொண்டு அமிருதத்வத்துக்கு 
ஆசைப்படவும்‌ இயலாது.?? 





4.2. (ந வித்தேன தர்ப்பணீயோ மனுஷ்ய:) மனிதன்‌ ஒருபோதும்‌ 
பொருளால்‌ திருப்தியடையக்‌ கூடியவனன்று. (கட. 1.27) 


3124 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப 


ளா விள ஜின்‌ ஊட்‌ ளாரளா வர்‌ இண்‌ ஒனர 
ஏ எராளாிடி எனை 4 எவிரிள்‌ ॥8.3 ॥ 

. எ இள ளஎண இனா எ எ: எளி இர்‌ னள 
சாண வாரி * னான ர 5 ரணிலின்‌ 
॥ 8.5 ॥ 

எனி எள எ என்‌ காணா எர இர்‌ ௭௭ம்‌ 
ளோ ணா என்‌: இண்‌ எண்டஎள ள்‌ எ% ளாம்‌ 
ஸா ஹோவாச மைத்ரேமீ,; யேனாஹம்‌ நாம்ருதா ஸ்யாம்‌, 


கிமஹம்‌ தேன குர்யாம்‌, யதேவ பகவான்‌ வேத ததேவ மே ப்ரூஹீதி 
॥ 4.3 ॥ 

ஸ ஹோவாச யாஜ்ஞவல்கீய:, ப்ரியா பதாரே ந: ஸதீ, ப்ரியம்‌ 
பாஷஸ, ஏஹ்யாஸ்ஸ்வ வ்யாக்கீயாஸ்யாமி தே வ்யாசக்ஷண்ஸ்ய 
து மே நிதித்த்யாஸஸ்வேதி | 4.4 ॥ 

ஸ ஹோவாச, ந வா அரே பத்யு : காமரய பதி ₹ ப்ரியோ பவதி 
ஆத்மனஸ்து காமாய பதி: ப்ரியோ பவதி, ந வா அரே ஜாயாயை 
காமாய ஜாயா ப்ரியா பவந்த்‌-யாத்மனஸ்து காமாய ஜாயா ப்ரியா 





4.3. எதனால்‌ நான்‌ அமிருதத்வத்தை அடைய முடியாதோ 
அதைக்‌ கொண்டு நான்‌ என்ன செய்யப்போகிறேன்‌ ? தாங்கள்‌ 
எதை (அமிருதத்வத்துக்குச்‌ சாதனமாக) அறிவீர்களோ அதையே 
எனக்குங்‌ கூறியருளுதல்‌ வேண்டும்‌ ?? என்றாள்‌ மைத்ரேயி, 

4.4. யாஜ்ஞவல்கியர்‌ கூறியதாவது: 4 எனக்கு நீ 
(எப்பொழுதும்‌) பிரியமுள்ளவளாகவே இருந்திருக்கிறாய்‌ ; (இப்‌ 
பொழுது) பிரியமானதைப்‌ பேசுகிறாய்‌. வா, உட்கார்‌, சொல்லு 
கிறேன்‌. சொல்லும்போது அதைக்‌ கவனித்து நிச்சயமாக ௮றி.?? 

4௮. யாஜ்ஞவல்கியர்‌ கூறுவார்‌ : ** கணவன்‌ பொருட்டன்று, 
பிரியத்‌ துக்குரியவனாகக்‌ கணவன்‌ ஆவது; ஆத்மாவின்‌ பொருட்டே, 
கணவன்‌ பிரியத்துக்குரியவனாகிறான்‌. மனைவி பொருட்டன்று, 

4.5. கணவனைக்‌ கரதலிப்ப கணவனைக்‌ காதலிக்க ல) 
பரமிகத்மாவைக்‌ காதலிக்கப்‌ பயில்வதற்காகலே, ட க்கலாம்‌ 
ரட்ட இதற்காகவே. இதுவே காதலின்‌ பயனும்‌ உண்மைப்‌ 

பாருளூம்‌ ஆகும்‌. பெற்ற மக்களிடம்‌ உள்ளங்கரைவதகும்‌ இதற்காகவே, 
மனைவி, கணவன்‌, மக்கள்‌, செல்வம்‌, பசுக்கள்‌ இவைகளினுன்‌ நிற்கும்‌ 


2,4.3-245] பிருஹதாரணியகோபநிஷத்து 125 


சாண ளன கா எண்ன எ௭ஷ ணாள எனா இனா எண | 
எனா ௭5% ஏனார்‌ காணாச...எ ளன ணன... எ 
ளா ௭௯% என்ன ஸா எள்‌ டம்‌ எஎணான எவ க எள்‌ 
நன்‌ எளி ளோனா ளா எ% ஊன: எண்‌ எணண எனை ட 
இணி ோானளி எ ௬௭% எள எள எனா 
 இளன்ளஒ௭ எள்‌ எர ம9.$ ॥ 


பவதி | நவா அரே புத்ராணாம்‌ காமாய...ந வா அரே வித்தஸ்ய...ந 
வா அரே ஸர்வஸ்ய காமாய ஸர்வம்‌ ப்ரியம்‌ பவதி, ஆத்மனஸ்து 
காமாய ஸர்வம்‌ ப்ரியம்‌ ப்வதி; ஆத்மா வா அரே த்ரஷ்டவ்ய: 
ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்த்யாஸிதவ்யோ, மைத்ரேய்யாத்‌- 
மனோ வா அரே தர்மனேன ம6ரவணேன மத்யா விஜ்ஞானேனேத% 
ஸர்வம்‌ விதிதம்‌ ॥ 4.5 ॥ 


பிரியத்‌ துக்குரியவளாக மனைவி ஆவது ; ஆத்மாவின்‌ பொருட்டே 
மனைவி பிரியத்துக்குரியவளாகிறாள்‌. புத்திரர்களின்‌ பொருட்டன்று, 
பிரியத்‌ துக்குரியவர்களாகப்‌ புத்திரர்கள்‌ ஆவது; ஆத்மாவின்‌ 
'பொருட்டே புத்திரர்கள்‌ பிரியத்துக்குரியவர்களாகிறார்கள்‌. செல்‌ 
வத்தின்‌ பொருட்டன்று பிரியத்துக்குரியதாகச்‌ செல்வம்‌ ஆவது ; 
ஆத்மாவின்‌ பொருட்டே செல்வம்‌ பிரியத்துக்குரியதாகிறது......... 
அனைத்தின்‌ பொருட்டுமன்று பிரியத்துக்குரியதாக அனைத்தும்‌ 
ஆவது; ஆத்மாவின்‌ பொருட்டே அனைத்தும்‌ பிரியத்துக்குரியதா 
கிறது. ஆகையால்‌, ப்ரியே ! ஆத்மாவே பார்க்கப்பட வேண்டும்‌, 
கேட்கப்படவேண்டும்‌, நினைக்கப்படவேண்டும்‌, நிச்சயமாக அறிய 
படவேண்டும்‌. ப்ரியே மைத்ரேயி! ஆத்மாவின்‌ தரிசனத்தாலும்‌, 
கேள்வியினாலும்‌, நினைவினாலும்‌ நிச்சய அறிவினாலுமே இது 
எல்லாம்‌ அறியப்பட்டதாகும்‌. 


பரம்பொருளைக்‌ கண்டு அதனுடன்‌ கலந்து ஒன்றாவதற்கு உள்ளம்‌ 
பெரங்கவேண்டும்‌. இந்தப்‌ பயிற்சி பெறுவதே அவைகளைக்‌ காதலித்து 
அனுபவித்து வாழ்வதன்‌ உண்மைப்‌ பயன்‌. குலாபிமானம்‌ ஜாதியபி 
மானமுங்‌ கூடப்‌ பாரமாத்மிக பக்திப்‌ பயிற்சியே யாகும்‌. 

எங்கும்‌ பரவி நிற்கும்‌ மெய்ப்‌ பொருளைக்‌ கண்டு காதலிக்கவே வேதம்‌ 
ஓதுதல்‌, கலைகள்‌ கற்றல்‌, பூததயை முதலியன அமைந்திருப்பதாய்க்‌ 
கருதுவரய்‌. பரம்பொருளை மறந்து, வேறெந்தப்‌ பொருளைத்‌ தேடி வாழ்ந்‌ 


ரலும்‌, அது ஏமாற்றத்தையே தரும்‌. * ர 
கடன லன்‌ ு _-(உபநிஷதப்பலகணி : ராஜாஜி.) 


126 ்‌ உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப்‌ 


என எள்‌ னன ரிணனளி என 886 எள்‌ எள்‌ வன 
அிணளானள: எள்‌ 8 கினான்‌ எனஜீணளனள்‌ கிணை 
ஏ சோன்‌ எண ணளனள்‌ ளோ 84 எரி ஸ்‌ ௨ 
ஏண்‌ எள்‌ 86 எள்‌ ஏர்‌ எனன மினளானைை;: எள்‌ 
886 ௭4 என ஏஸ்‌ என்‌ ஜினா எ ளோ ஊரின்‌ எ௭ரிள்‌ 
௭8% என்‌ எண ॥ 9.௩ ॥ 

ப்ரஹ்ம தம்‌ பராதாத்‌ யோன்யத்ராத்மனோ ப்ரஹ்ம வேத; 
க்ஷதீரம்‌ தம்‌ பராதாத்‌ யோன்யத்ராதீமன? க்ஷதீரம்‌ வேத; லோகாஸ்‌ 
தம்‌ பராதுர்‌ யோன்யத்ராத்மனோ லோகான்‌ வேத; தேவாஸ்‌-தம்‌ 
பராதுர்‌ யோண்யத்ராத்மனோ தேவான்‌ வேத ; பூதானி தம்‌ பராதுர்‌- 
யேன்யத்ராத்மனோ பூதானி வேத ; ஸர்வம்‌ தம்‌ பராதாத்‌ யோன்‌ 
யத்ராத்மன: ஸர்வம்‌ வேத; இதம்‌ ப்ரஹ்ம இதம்‌ க்ஷத்ரமிமே 
லோகா இமே தேவா இமானி பூதானி இத ஸர்வம்‌ யதயமாத்மா 
14.6 ॥ 





4.6. “ஆத்மாவுக்கு (தனக்கு) அன்னியனாகப்‌ பிராம்மணனை 
எவன்‌” கருதுகிரனோ அவனைப்‌ பிராம்மணன்‌ தள்ளிவிடுவான்‌ ; 
ஆத்மாவுக்கு அன்னியனாக க்ஷத்திரியனை எவன்‌ கருதுகிறானோ 
அவனை க்ஷத்திரியன்‌ தள்ளிவிடுவான்‌ ; ஆத்மாவுக்கு அன்னியமாக 
உலகங்களை எவன்‌ கருதுகிறானோ அவனை உலகங்கள்‌ தள்ளிவிடும்‌; 
ஆத்மாவுக்கு அன்னியமாக தேவர்களை எவன்‌ கருதுகிறானோ 
அவனைத்‌ தேவர்கள்‌ தள்ளிவிடுவார்கள்‌; ஆத்மாவுக்கு அன்னியமாக 
பூதங்களை எவன்‌ கருதுகிறானோ அவனைப்‌ பூதங்கள்‌ தள்ளிவிடும்‌ ; 
ஆத்மாவுக்கு அன்னியமாக அனைத்தையும்‌ எவன்‌ கருதுகிறானோ 
அவனை அனைத்துந்‌ தள்ளிவிடும்‌; இந்தப்‌ பிராஹ்மணனும்‌ 
க்ஷத்திரியனும்‌ இவ்வுலகங்களும்‌ தேவர்களும்‌ பூதங்களும்‌ இவ்‌ 
வனைத்தும்‌ (அயமாத்மா என்று கூறப்பட்ட) ஆத்மாவே. 


4. 5, சிரவண மனன நிதித்தியாஸனம்‌--உடல்‌ லி 

௮. 4. ௪ 3. முத யவற்றி 
னின்று. நீ வேறு என்று உன்‌ உள்ளத்தினுள்ளே கேட்டலே சிரவணம்‌. 
அவ்வுண்மையை விசாரித்தலே மனனம்‌ (நூற்பொருளாராய்வதன் று). 
ஸ்வரூபானுபவமே நிதித்தியாஸனம்‌. 

நிதித்தியாஸனத்தில்‌ மனதிற்கு ஏற்படும்‌ பிரம்மாகாரவிரகத்‌ ்‌ 

இடப்பக்க எல்றுக்க்‌ பரப 
தினத்தால்‌ வளைத்த. மரக்கிளே போன்றது ; பிரயத்தினம்‌ நீங்கியதும்‌ கிளை 


2.4.6-24.9] பிருஹதாரணியகோபநிஷத்து 127 


ட எனா வீரா்‌ என்னாள்‌ எ ளளாஏ என எ௭௭- 
ராதணாஎ விளார்‌ ஐ ராணி ன்ளாளன ள எி ரன: 
॥ 8.5 ॥ 

௭. அனார்‌ எ்ணவிள்‌ ளா 
ணை என்‌ எனன (கடவன்‌ எடை 

ஸ யதா வீணாயை வாத்யமானாயை ந பாஹ்யான்‌ மப்தான்‌ 
மக்னுயாத்‌ க்ரஹணாய வீணாயை து க்ரஹணேன வீணாவாதஸ்ய 
வா-மப்தோ கீருஹீத: ॥ 4-9 ॥ 5 

ஸ யதார்த்ரைதாக்னே-ரப்ப்யாஹிதாத்‌ ப்ருதக்‌ தூமா விநில்‌- 
சரந்த்‌-யேவம்‌ வா அரே£ஸ்ய மஹதோ பூதஸ்ய நி:ம்வஸித 
மேதத்‌-யத்‌-ருக்வேதோ யஜுர்வேத: ஸாமவேதோ%தர்வாங்கிரஸ 





4.9, வீணை வாசிக்கப்படும்போது வெளிவரும்‌ ஸ்வரங்களைப்‌ 
பிடிக்க முடியாதெனினும்‌ வீணையையோ வீணைவாசிப்பவரையோ 
பிடிப்பதால்‌ சப்தம்‌ எப்படிப்‌ பிடிக்கப்படுமோ அவ்வாறே-- (சப்த 
ஜாலமாகிற உலகிற்கு மூலகாரணமாகிய ஆத்மாவைக்‌ கண்டு 
பிடித்தாலன்றி உலகம்‌ பிடிபடாது.) 

4,10, “ப்நியே! ஈர: விறகால்‌ மூட்டப்பெற்ற தீயிலிருந்து 
பிரிந்து புகைகள்‌ எங்ஙனம்‌ கிளம்பிச்‌ செல்கின்றனவோ, அங்‌ 





நிமிர்ந்து விடுகிறது. ஸாக்ஷாத்காரம்‌ ஏற்பட்டபின்பே பிரம்மாகார 
விருத்தி ஸ்வபாவமாய்‌ வளைந்த மரக்கிளை போல்‌ நிலைத்து நிற்கும்‌. 

பி, சூ. 1.4,19; 2.1.22. 

4.9. :பரம்பொருளைத்‌ தனியாகக்‌ காணவோ, அடையவோ மனித 
வாழ்வில்‌ முடியாது. மற்றப்‌ பொருள்களில்‌ அது உள்ளூடு நிற்பதை 
அறிந்து அப்பொருளின்‌ வழியாகவே அதை அடைய முடியும்‌. பேரிகை 
யிலும்‌ சங்கிலும்‌ ஒலி உண்டாகிறது. ஒலியை மட்டும்‌ எடுத்துப்‌ பிடித்துக்‌ 
கொள்ள முடியாது. சங்கையும்‌, பேறிகையையும்‌, அவற்றைக்‌ கோஷிக்கச்‌ 
செய்பவனையும்‌ அடைந்து ஒலியைப்‌ பெறலாம்‌. வீணையின்‌ நாதத்தை மட்‌ 
டும்‌ தனியாக எடுத்துக்‌ வைத்துக்கொள்ள முடியாது. வீணையைப்‌ பெற்று 
நாதத்தையும்‌ கேட்கலாம்‌. இவ்வாறே பரம்‌ பொருளையுங்‌ காணலாம்‌ ? 

_(உபநிஷதப்பலகணி : ராஜாஜி). 

4,10. ஓ--நாவினுள்‌ நின்று மலரும்‌ ஞானக்‌ கலைகளுக்கெல்லாம்‌ 

ஆவியுமாக்கையுந்தானே அழிப்போடளிப்பவன்‌ தானே. 
ர (நம்மாழ்வார்‌), 


128 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


ான்னளிான ஏன்ன; ஏனள்‌ இசா எர்ணடி விின 
அளஏனானாஎரள்‌ . வாணாள்‌ _ எளி 
ணின்‌ ॥8.10 ட... 

எ எனா ணளினன 8 ரான கேணி எலிபிஎ 
௭ எர்தணாமிஎ வாணன்‌ எ௭னாகள்‌எ களர்‌ ளா ளா 
இதிஹாஸ: புராணம்‌ வித்யா உபநிஷத: லோகா: ஸ-9த்ராண்‌- 
யனு-ல்யாக்க்யானானி வ்யாக்க்யானான்‌-யஸ்யைவைதானி ஸர்வாணி 
'நி:ம்வஸிதானி ॥ 4:10 ॥ 

ஸ யதா ஸைந்த்தவ கில்ய உதகே ப்ராஸ்த உதகமேவானுவிலீ- 
யேத, ந ஹாஸ்யோத்க்ரஹணாயேவ ஸ்யாத்‌ யதோ யதஸ்த்‌-வாததீத 
லவண-மேவைவம்‌ வா அர இதம்‌ மஹத்ப்பூதம்‌ அனந்த-மபாரம்‌ 





ஙனமே இந்த மகாபூதமாகிய பரமாத்மாவினிடமிருந்து மூச்சுக்‌ 
காற்றுப்போல்‌ தோன்றியவை ரிக்‌ வேதம்‌, யஜுர்‌ வேதம்‌, ஸாம 
வேதம்‌, அதர்வாங்கிரஸம்‌, இதிஹாஸம்‌, புராணம்‌, வித்தைகள்‌, உப 
நிஷத்துக்கள்‌, சுலோகங்கள்‌, மந்திரங்கள்‌, ஸு*த்திரங்கள்‌, 
விவரணங்கள்‌, வியாக்கியானங்கள்‌ ; இவையனைத்தும்‌ (பரமாத்மா. 
வின்‌) மூச்சுக்‌ காற்றே. 

4.12. “பரியே ! எங்ஙனம்‌ உப்புக்கட்டி நீரில்‌ போடப்பட்டது 
நீரில்‌ கரைந்துவிடுகிறதோ, அதை எங்ஙனம்‌ எடுக்க மூடிய 
வில்லையோ, ஆனால்‌ எந்த இடத்திலிருந்து நீரை எடுத்தாலும்‌ அது 
எங்ஙனம்‌ உப்பாக இருக்குமோ, அங்ஙனமே எல்லையற்றதும்‌ 





4.10. பரமாத்வை ஒரு புருஷனுக்கு ஒப்பிட்டால்‌ சுருதி ஸ்ம்ருதிகளை 
அவன்‌ பிரயத்தினமின்றி விடும்‌ மூச்சுக்‌ த்ப்டகை ட்டம்‌, ட்ரக்‌ 
மாவை அக்கினிக்கு ஒப்பிட்டால்‌ ௬ரூதி ஸ்ம்ருதிகளைப்‌ புகைக்கு ஒப்பிட 
லாம்‌; புகையை யறிந்தால்‌ எப்படி அக்கினியை யறிந்ததாகாதோ அவ்‌ 
வாறே சுருதி ஸ்ம்ருதிகளை யறிந்தாலேயே பரமாத்மாவை அறிந்ததாகாது, 
உஷ்ணம்‌ ஏறி விறகு பற்றி யெரியும்போது அக்னிஜ்வாலையைக்‌ காண்பது 
போல்‌ வைராக்கியம்‌. முதிர்ந்து ஞானம்‌ உதிக்கும்போது பரமாத்மரவைக்‌ 
காணலாம்‌. 

இ. (பி.சூ.1:1:3) 
்‌ 4,12, உப்புக்‌ கட்டிக்கு உள்‌ என்றும்‌ புறம்‌ என்றும்‌ வேறுபாடில்லை, 
நீரில்‌ கலந்தால்‌ மறைந்து, அவ்வளவும்‌ உப்பு என்ற உணர்ச்சியாகவே 


2,4,10-2.4.13] பிருஹதாரணியகோபநிஷத்து  - 129 


௯ 


84 ஈ ஷன்‌ சோளன்‌ இள ரி ஏன: எனா 
ளான இணர்‌ என எனின்‌ எ விள சாண? 
18.5 ॥ ்‌ 


ளா ஒள *0ிக0எ சா எள எள ன எொனிரிள்‌ 
எ விளா எனணனன்‌ எள எ ரிட்‌ எள்னக்‌ ளா எ எ4்‌ 
னான ॥ 8.3 ॥ 
விஜ்ஞானகன ஏவைதேப்ப்யோ பூதேப்ப்ய: ஸமுத்தாய, தான்‌- 
யேவா:னுவிநல்யதி, நப்ரேத்ய ஸம்ஜ்ஞாஸ்தீதி,ஸ ஹோவாச யாஜ்‌- 
ஞவல்க்ய: ॥4.12 ॥ 

ஸா ஹோவாச மைத்ரேய்யத்ரைவ மா பகவா-னமூமுஹந்‌-ந 
ப்ரேத்ய ஸம்ஜ்ஞாஸ்தீதி; ஸ ஹோவாச யாஜ்ஞவல்கீ்யோ ந வா 
அரே ஹம்‌ மோஹம்‌ ப்ரவீம்‌-யலம்‌ வா அர இதம்‌ விஜ்ஞானாய 
॥ 4.13 ॥ 





கடத்தற்கரியதுமாகிய இந்தப்‌ பெரிய வஸ்து (மஹத்பூதம்‌ எனப்‌ 
படும்‌ ஆத்மா) விஞ்ஞான கனமாகவே உள்ளது. (எந்தப்‌ பஞ்ச 
மஹா பூதங்களின்‌ சேர்க்கையால்‌ உருப்படைத்ததுபோல்‌ தோன்‌ 
நிற்றோ) அந்தப்‌ பஞ்ச பூதங்களினின்று பிரிந்து கிளம்பி அவற்‌ 
றுடன்‌ (விஞ்ஞானகனத்தில்‌) மறைந்து போகிறது. மறைந்து 
போனபின்‌ (ஸம்ஞ்ஞை) அறிவு இல்லை. ப்ரியே ! இதுதான்‌ நான்‌ 
உனக்குக்‌ கூறுவது ?? என்று யாஞ்ஞவல்கியர்‌ சொன்னார்‌. 

4.13. இதைக்‌ கேட்ட மைத்ரேயி கூறியதாவது:--**மறைந்து 
போனபின்‌ அறிவு இல்லை என்று கூறியதில்‌ தேவரீர்‌ என்னை 
மயங்க செய்துவிட்டீர்கள்‌.?? யாஜ்ஞவல்கியர்‌ கூறுவார்‌ : ** மைத்‌ 
ரேயி, மயக்கந்தரும்‌ வார்த்தை எதுவும்‌ நான்‌ சொல்லவில்லை. 
உண்மை அறிவுக்கு இது போதும்‌.” 





ஷீர்ந்துபோய்விடுகிறது. ஆத்மா இவ்வுலகை விட்டுப்‌ பரமாத்மாவிடம்‌ 
வபித்தபின்‌ தனித்து நிற்கும்‌ உலகமும்‌ இல்லை, தானும்‌ இல்லை. 
ஓ.சா. 6.13. 
4,13, விஞ்ஞானகனமாயுள்ள வஸ்துவில்‌ - கலந்தால்‌ அறிவு எங்‌ 
வனம்‌ இல்லாமற்‌ போகும்‌ என்பது மைத்ரேயியின்‌ சந்தேகம்‌. 
1744-9 


130 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப 
.. ஏ கோர எனின்‌ எனல ஒல்‌ ரோன்‌ எனல்‌ எள 
எண்‌ எனல ணம்‌ எளளரிள ௭ ளா எள்‌ சான்ளஏன்ச 
க்‌ ந்ஙலினா க ஈலிஏ என ல்‌ கள்ளி க4 ௭6 
ஊளஎ ள்‌ ஊே எோோளினாளோளன௩்‌ ஊ எள்‌ 
சாரின்‌ 8.18 ॥ 

அணனா எள்‌ எளாளர்‌ என்னா; எளி ஏளரிக 
௭௭ எண ணானன்‌ ளிளினாள: ஒன்‌ எகர 


யத்ர ஹி த்வைதமிவ பவதி ததிதர இதரம்‌ ஜிக்க்ரதி, ததிதர 
இதரம்‌ பல்யதி, ததிதர இதரம்‌ விஜானாதி, யத்ர வா ஸர்வம்‌ ஆத்மை- 
வாபூத்‌, தத்‌ கேன கம்‌ ஜிக்க்ரேத்‌, தத்‌ கேன கம்‌ பல்யேத்‌, தத்‌ கேன 
கம்‌ விஜாநீயாத்‌; யேனேத% ஸர்வம்‌ விஜானாதி, தம்‌ கேன விஜா 
நீயாத்‌, விஜ்ஞாதார-மரே கேன விஜாநீயாதிதி ॥ 4.14 ॥ 

அயமாத்மா ஸர்வேஷாம்‌ பூதானாம்‌ மத்த்‌-வஸ்யாத்மன: ஸர்‌- 
வாணி பூதானி மது, யல்சாயமஸ்மின்‌-னாத்மனி தேஜோமயோ 





4.14. : எந்நிலையில்‌ இரண்டென்ற பாவனை உண்டோ அந்‌ 
நிலையில்தான்‌ ஒருவன்‌ மற்றொன்றை முகர்கிறான்‌,; ஒருவன்‌ மற்‌ 
றொன்றைக்‌ காண்கிறான்‌), ஒருவன்‌ ம்ற்றொன்றை அறிகிறான்‌ ; எந்‌ 
நிலையில்‌ எல்லாம்‌ ஆத்மாவாய்‌ விளங்குமோ அந்நிலையில்‌ எதனால்‌ 
எதைமுகர்வான்‌, எதனால்‌ எதைப்‌ பார்ப்பான்‌, எதனால்‌ எதை அநி 
வான்‌ * எதனால்‌ இது எல்லாம்‌ அறியப்படுகிறதோ அதை எதனால்‌ 
அநியக்கூடும்‌? ப்ரியே! அறிபவனை எதைகீகொண்டுஅநியக்கூடும்‌??? 

ஆம. ஈசுவரனுடைய சரீரவடிமான இந்தக்‌ காரிய காரணப்‌ 
பிரபஞ்சம்‌ எல்லாப்‌ பிராணிகளுக்கும்‌ மது ; இந்தப்பிரபஞ்சத்துக்கு 

4,14. நெருப்பு எங்ஙனம்‌ தன்னைத்தானே எரிக்காதோ அங்ஙனம்‌ 
“ஆத்மா தன்னையே ஒரு திருச்யப்‌ பொருள்போல்‌ காணமுடியாது. அறிவு 
என்பதே பரம்பொருள்‌. அதற்கு மேல்‌ பரம்பொருளை அறிவது எவ்வாறாகும்‌; 
“இது அன்று, அது அன்று என்றே பரம்பொருளுக்கு மறுப்பிலக்கணங்‌ 
ரதபா? ன லன ன அப்ல அறிபவனும்‌ அறியப்‌. 

தவல்‌ உர மன அதன்‌ பக்கத்‌ 

5.14, 
தியர்கள்‌. 





ஒ--சா. 3.1.1. மதுவித்தை,. அசுவினிதேவர்கள்‌ தேவவைத்‌ 


2,4,14-2.5.19] பிருஹதாரணியகோபநிஷத்து ர 131 


ஊனா எளிஎனி ஸு? ஏணி சள எ ஸின்‌. 
ளின்‌ என்க என்ற ॥ 3.6 ட. 
்‌ எஸ்‌ ஏ எனடி னெகுஎள்ள்ளினனாஏா எனி 
ஊாணனிஎஏ ட ௭ வம்‌ என்கன என எக ஒர்‌ ஐ௭- 
௦ம்ருதமய: புருஷோ யல்சாய-மாத்மா தேஜோமயோஃம்ருதமய: புரு- 
ஷோ அயமேவ ஸ யோஃ£யமாத்மேத-மம்ருத-மிதம்‌ ப்ரஹ்மேத₹ 
ஸர்வம்‌ ॥ 5.34 ॥ 
இதம்‌ வை தன்‌-மது தத்த்யங்ஙாதர்வணோஃம்விப்ப்யா-முவாச, 
ததேதத்‌-௬ஷி:பல்யன்‌-னவோசத்‌। ரூபா ரூபம்‌-ப்ரதிரூபோ-பபூவ தத- 
ஸ்ய ரூபம்‌ ப்ரதிசக்ஷணுய | இந்த்ரோ மாயாபி: புருரூப ஈயதே ॥ 





எல்லாப்‌ பிராணிகளும்‌ மது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தேஜோமய 
மாயும்‌ அமிருதமயமாயும்‌ உள்ள புருஷன்‌ எவனோ அவனும்‌ இந்த 
ஜீவாத்மாவிடம்‌ தேஜோமயமாயும்‌ அமிருதமயமாயும்‌ உள்ள 
புருஷன்‌ எவனோ அவனும்‌ (எல்லாப்‌ பிராணிகளுக்கும்‌ மது; எல்‌ 
லாப்‌ பிராணிகளும்‌ அவர்களுக்கு மது). (இங்ஙனம்‌ நான்கு வகை 
யாகப்‌ பிரித்துக்‌ கூறப்பட்ட) அனைத்தும்‌ ஆன்மாவே. இதுவே 
அமிருதம்‌, இதுவே பிரம்மம்‌, இதுவே எல்லாம்‌. 
.... 5,19, இதுதான்‌ அதர்வத்தில்‌ சிறந்த ததீசிமுனிவர்‌ அசுவினீ 
தேவர்களுக்கு உபதேசித்த மதுவித்தை. இதைக்‌ கண்ட ரிஷி 
(கக்ஷ£வான்‌) கூறியதாவது : (அப்பரம்பொருள்‌) ஒவ்வொரு உருவத்‌ 
திலும்‌ அதே உருவமாக ஆயிற்று. அவ்விதம்‌ உருக்கொண்டது 
தன்னை வெளிக்காட்டுவதற்காக. அந்தப்‌ பரம்பொருள்‌ (இந்திரன்‌) 
மாயைகளால்‌ பல ரூபங்களை யடைந்தது. அதுதான்‌ பிரம்மம்‌, 
ஆதியில்லாதது, முடிவில்லாத.து, அகமில்லாத்து, புறமில்லாதது. 





!  த19, ததீசி முனிவர்‌ அசுவினிதேவர்களை நோக்கி '₹மது 
வித்தையை நான்‌ யாருக்காவது உபதேசித்தால்‌ என்‌ தலையை வெட்டி, 
விடுவதாக இந்திரன்‌ கூறியிருக்கிறான்‌. என்‌ தலைக்கு ஆபத்து இல்லாம 
லிருந்தால்‌ தான்‌ நான்‌ உபதேசிக்கக்கூடும்‌ '? என்றார்‌. அசுவினீதேவர்‌ 
கள்‌, 4 அந்த ஆபத்திலிருந்து நாங்கள்‌ காப்பாற்றுகிறோம்‌. உங்கள்‌ 
தலையைக்‌ கொய்து : நாங்கள்‌ - பத்திரப்படுத்தி விட்டு உங்களுக்குக்‌ 
குதிரைத்‌ தலையைப்‌ பொருத்துகிறோம்‌. குதிரை முகத்தால்‌ . எங்களுக்கு 
உபதேசம்‌ செய்யுங்கள்‌. இந்திரன்‌ அந்தத்‌ தலையை வெட்டட்டும்‌. பின்‌ 
னர்‌ நாங்கள்‌ பழைய தலையை முன்போலவே பொருத்திவிடுகிறோம்‌ '? என்‌ 


132 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


6 


அணாஎ ட ஸ்‌ எராரிி னை க ட எதனா 
ஊணணள னா என எளிமை ளா எள ॥ 3.15) 


உன னி: ॥ 


॥ எனின்‌ ணாள: ॥ 
சீ எனனை 8 88ன்‌ எகுககஸிரா என்னின்‌ ௭௭ 8 ஐூ 
சொனளர்‌ ளானளா எலினா எர உ எனை எ 


ததேதத்‌ ப்ரஹ்மாபூர்வ-மனபர-மன ந்தர-மபாஹ்ய-மய-மாத்மா 
ப்ரஹ்ம ஸர்வானுபூ-ரித்யனுமாஸநம்‌ ॥ 5.19 ॥ 
-. ॥ இதி தீவிதீயோ;த்த்யாய: ॥ 


தீருதீயோ5த்தீயாய: 
ஓம்‌. ஜனகோ ஹ வைதேஹோ பஹுதக்ஷ£ணேன யஜ்ஜே 
னேஜே, தத்ர ஹ குருபஞ்சாலானாம்‌ ப்ராஹ்மணா அபிஸமேதா பபூ- 
வுஸ்‌- தஸ்ய ஹ ஜனகஸ்ய வைதேஹஸ்ய விஜிஜ்ஞாஸா பபூவ க: 





* அயமாத்மாப்ரஹ்ம ?---இவ்வாத்மாவே பிரம்மம்‌, எல்லாவற்றையும்‌ 
அனுபவிப்பது. இது (வேதத்தின்‌) முடிவான உபதேசம்‌.. 
இரண்டாவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 
மூன்றாவது அத்தியாயம்‌ 
1.1. விதேஹ மன்னராகிய ஜனகர்‌ தக்ஷிணை மிகுந்த ஒரு 


யகஞத்தைச்‌ செய்தார்‌. அதற்குக்‌ குரு பாஞ்சால தேசங்களி 
லிருந்து பிராமணர்கள்‌ வந்து கூடினார்கள்‌. இவர்களுள்‌ எவர்‌ 





றனர்‌. ததீசி ஒப்புக்கொண்டார்‌. எல்லாம்‌ யோசித்தவா ந்தது, 
(சதபதப்பிராமணம்‌ 14.1.1. 22-24). இது முடியுமா என்வன காலக்கு 
முடியாதது ஒன்றுமில்லை. ஓ--* இந்த உபதேசத்தை ஒரு உலர்ந்த கட்‌ 
டையின்‌ மேல்‌ தெளித்தாலும்‌ அது தளிர்த்து இலையுங்‌ கிளையுங்‌ கொள்‌ 
ளும்‌, . ்‌ (சா. 5,243) 

1.1. பி.சூ. 3,4,3, 


314-34-2] பிருஹதாரணியகோபநிஷத்து 133 


எரா என ை ர்‌ ளாளாள் ளை எண எ எ 
₹எர்‌ என௭ஸிஎ ளே ண ௱ள ர்கனா; ஸ்ளினன 
எப: ॥ 1.1 ॥ 


ளான ளனரா எள்ளி எ ள்ளின:ள ராசா 
ரி ட எ சள எ ர-ஈ ளா என: என 
கணண: எண்ன எள 3 னளீள்‌ ளா எ௪- 
எனல எ. ளானை என்‌ ஸ்ளீனள்‌ எளின்னை 6. 
ஸ்விதேஷாம்‌ ப்ராஹ்மணானா-மனூசானதம இதி, ஸ ஹ கவாம்‌ 
ஸஹஸ்ர-மவருரோத, தா தய பாதா ஏகைகஸ்யா: ம்ருங்கயோ- 
ராபத்தா பபூவு: ॥ 1.1 ॥ 

தான்‌ ஹோவாச ப்ராஹ்மணா பகவந்தோ யோ வோ ப்ரஹ்மி- 
ஷ்ட்ட: ஸ ஏதா கா உதஜதாமிதி। தே ஹ ப்ராஹ்மணா ந தத்ருஷு- 
ரத ஹ யாஜ்ஞவல்கய: ஸ்வமேவ ப்ரஹ்மசாரிண-முவாசைதா: 
ஸோம்யோதஜ ஸாமல்ரவா (3) இதி, தா ஹோதாசகார, தே ஹ 
ப்ராஹ்மணால்‌-சுக்ருது: கதந்நோ ப்ரஹ்மிஷ்ட்டோ ப்ருவீதேத்யத 





பிரம்ம வித்தையிற்‌ சிறந்தவர்‌ என அறியவேண்டும்‌ என்ற விருப்‌ 
பம்‌ ஜனகருக்கு உண்டாயிற்று. அங்கு'அவர்‌ ஆயிரம்‌ பசுக்களைக்‌ 
கட்டினார்‌. ஒவ்வொன்றின்‌ கொம்புகளிலும்‌ பத்துப்‌ பத்துப்‌ பாதம்‌ 
தங்கம்‌ கட்டப்பட்டது. 

1.2. 6 பெரியோர்களாகிய பிராம்மணர்களே ! உங்களுக்குள்‌ 
எவர்‌ பிரம்மவித்தையிற்‌ சிறந்தவரோ (பிரம்மிஷ்ட்டரோ) அவர்‌ இப்‌ 
பசுக்களை ஓட்டிச்‌ செல்லலாம்‌ ?? என்று (ஜனகர்‌) அவர்களை நோக்‌ 
கிக்‌ கூறினார்‌. அந்தப்‌ பிராம்மணர்கள்‌ (ஒருவரும்‌) துணிந்து 
முன்‌ வரவில்லை. அப்போது யாஜ்ஞவல்கியர்‌ தன்‌ பிரம்மசாரி ஒரு 
வனை நோக்கி ** குழந்தாய்‌ ! ஸாமம்‌ அத்தியயனம்‌ செய்பவனே, 
இப்பசுக்களை ஓட்டிப்போ?? என்றார்‌. அங்ஙனமே அவைகளை 
ஓட்டிப்போனான்‌. (அதைக்கண்டு) அந்தப்‌ பிராம்மணர்கள்‌ ** இவர்‌ 
எப்படி தன்னைப்‌ பிரம்ம வித்தையிற்‌ சிறந்தவர்‌ எனச்‌ சொல்லிகீ 
கொள்வார்‌ ??? என்று கோபங்கொண்டனர்‌. அங்கு வைதேஹ 
ஜனகருடைய ஹோதாவாக ஆசுவலர்‌ இருந்தார்‌. அவர்‌ ( நமக்‌ 
குள்‌ நீர்‌ தான்‌ பிரம்மிஷ்ட்டரோ ₹*'? என்று அவரை (யாஜ்ஞவல்கிய 


134 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


எனனை 0 விளாணகி எ எ உள்‌ ஸு ஸ்‌ ஏ எக 
ன்‌ ளஎண எீவசிகனி3 எ எ எள எனி எ௭்‌ ளன 
கணி பிணை ரே எள்‌ காளன்‌ ௭௭ ௭8௭௭ 0௭ ஏழ்‌ வி லள 
ணக: ॥ 13 ॥ 
எண்‌ எனா ஈரல்‌ எள்‌ ஏன்‌. எல்‌ 

எனா னர்‌ கள எணாண்‌ அணிவர்‌ றன எ 
எளி எள எகா ளன ன எள எல்‌ எண 
எள என; எர; ॥1.3 ॥ 
ஹ ஜனகஸ்ய வைதேஹஸ்ய ஹோதால்வலோ பபூவ, ஸ ஹை 
னம்‌ பப்ரச்சு தீவந்‌ நு கலு நோ யாஜ்ஞவல்கய ப்ரஹ்மிஷ்ட்டோஸீ 
(3) கிதி; ஸ ஹோவாச நமோ வயம்‌ ப்ரஹ்மிஷ்ட்டாய குர்மோ கோ 
காமா ஏவ வயம்‌ ஸ்ம இதி, த₹ ஹ தத ஏவ ப்ரஷ்டுந்‌ தத்ரே ஹோதா 
5ம்‌ வல: ॥ 1.2 ॥ 

யாஜ்ஜவல்கீயேதி ஹோவா௪ யதிதம்‌ ஸர்வம்‌ ம்ருத்யுனாப்தம்‌ 
ஸர்வம்‌ ம்ருத்யுனாுபிபன்னம்‌ கேன யஜமானோ ம்ருத்யோ-ராப்தி- 
மதி-முச்யத இதி, ஹோத்ரர்த்விஜாக்னினா வாசா வாக்வை யஜ்ஞ. 
ஸ்ய ஹோதா, தத்யேயம்‌ வாக்‌ ஸோயமக்னி: ஸ ஹோதா ஸ 
முகீதி : ஸாதிமுக்தி : ॥3-3 ॥ 





ரைக்‌) கேட்டார்‌. அவர்‌ 46 நாம்‌ பிரம்மிஷ்ட்டருக்கு நமஸ்காரம்‌ 
செய்வோம்‌. நாம்‌ (எல்லோருமே) பசுக்களிடம்‌ ஆசை கொண்ட 
வர்கள்‌ மட்டுமே யாவோம்‌ ?? என்றார்‌. அதன்மேல்‌ ஹோதா ஆசு 
வலர்‌ அவரைக்‌ கேள்விகள்‌ கேட்க நிச்சயித்தார்‌. 

1:38. ₹யாஜ்ஜவல்கியரே ! இது எல்லாம்‌ மரணத்தால்‌ பீடிக்‌ 
கப்பட்டிருகிகின்றதே, மரணத்தால்‌ விழுங்கப்படுவதாயிருக்கின்‌ 
றதே, அந்த மரணப்‌ பீடையை யஜமானன்‌' எதனால்‌ கடந்து செல்‌ 





1.3. ஓ. (அக்னிர்‌-மே வாசி மரித : | வாக்‌ ல்‌ ே ம்‌ ப 

ட்ட அரவக்‌ சறிணி ஹ்ருதயே | ஹ்ருதயம்‌ 

நத | ப டல ட | க்‌ ப்ரஹ்மணி) அக்கினி என்‌: வாக்கில்‌ 

எது ; வாக்கு இருதயத்தில்‌ ; இருதயம்‌ என்னிடத்தில்‌ ; நான்‌ அமி தத்‌ 
தில்‌; அமிருதம்‌ பிரம்மத்தில்‌, (மஹந்ந்யாஸம்‌), ள்‌ ்‌ 


34.2-3.5.1] - பிருஹதாரணியகேபநிஷத்து . 135 


எள சோனை வாணை: ஏன காண்‌ என 
ணாள எளானா எளி ஊர்‌ உ னரலின் எ 
ளாணா என்க வைன்‌ சான எனின்‌ எ ஏறினா 
எண எ எளானா என்னவன்‌ சினி எ ௭ ளான 

அத ஹைந-முஷஸ்தம்‌-சாகீராயண: பப்ரச்ச, யாஜ்ஜவல்க்‌- 
யேதி ஹோவாச, யத்‌-ஸாக்ஷா-தபரோக்ஷாத்‌ ப்ரஹ்ம, ய ஆத்மா ஸர்‌- 
வாந்தரஸ்‌-தம்‌-மே வ்யாசக்ஷ்வேத்‌-யேஷ த ஆத்மா ஸர்வாந்தர:) 
சதமோ யாஜ்ஜவல்கீய ஸர்வாந்தரோ, ய: ப்ராணேன ப்ராணிதி ஸ த 





லலாம்‌ ??? என்றார்‌. ** ௬ுத்விக்‌ என்ற ஹோதாவால்‌, அக்கினியால்‌, 
வாக்கால்‌, வாக்கே யஜ்ஞ்த்தில்‌ ஹோதா. அந்த வாக்கு எதுவோ 
அதுவே அ௮க்கினியாகவும்‌ உளது. அதுதான்‌ (அந்த அனுபவ 
அறிவுதான்‌) முக்தி (மரணத்தினின்று விடுதலை) ; அதுதான்‌ அதி 
முக்தி (மரணத்தைக்‌ கடந்து செல்லுதல்‌.) 

4-1, பின்‌ இவரை நோக்கி உஷஸ்தர்‌ என்ற சாக்ராயணர்‌ 
கேட்கத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ கூறியதாவது : *: யாஜ்ஞவல்கி 
யரே! எந்தப்‌ பிரம்மம்‌ தனக்குத்‌ தானே நேரில்‌ காணக்கூடிய 
தாயும்‌ வேறொன்றை வேண்டாததாயும்‌ அனைத்தையும்‌ வியாபித்து 
-அனைத்தினுள்ளும்‌ உறையும்‌ ஆத்மாவாயும்‌ உள்ளதோ “அதை 
எனக்கு விளக்கிக்‌ கூறும்‌. ?? ₹* இந்த உம்முடைய ஆத்மா தான்‌ 
அனைத்தினுள்ளும்‌ உறைவது.!? யாஜ்ஞவல்கியரே 1 (என்‌ 
னுடைய) எந்த ஆத்மா அனைத்தினுள்ளும்‌ உறைவது 127 

₹ எந்த ஆத்மா பிராண வாயுவால்‌ பிராணனை இயக்குகிறதோ 
அந்த உன்‌ ஆத்மா தான்‌ அனைத்துள்ளும்‌ உறைவது ; அபானனால்‌ 
அபானக்கிரியை செய்கிற அந்த உன்‌ ஆத்மா தான்‌ அனைத்துள்‌ 





1.3. மரணத்தினின்று விடுதலை :-விஷயப்பற்றே மரணம்‌. அதி 
னின்று விடுதலையே முக்தி. இங்ஙனம்‌ விஷயப்பற்றின்‌ ,நிக்கமாகிய முக்தி 
யைச்‌ சாதனமாய்க்‌ கொண்டு அக்கினியின்‌ அதிதெய்வ ஸ்வரூபத்தை 
ஸாக்ஷா£த்கரித்தல்‌ அதிமுக்தி. 2 

4.1. எந்த ஆத்மா அனைத்தினுள்ளும்‌ உறைவது ₹--ஜாகீரத்‌ 
ஸாக்கியான ஜீவாத்மாவா, ஸ்வப்னஸாக்ஷியான  அந்தராத்மாவா,; 
ஸுஷுுப்தி ஸாக்ஷியான பரமாத்மாவா ? 

விடை (.2ல்‌ கரண்க.)--ஜாக்ரத்‌-ஸ்வப்ன-ஸ-ஷ*ஈப்தியாகிய மூன்று 
அவஸ்தைகளுக்கும்‌ ஸாக்ஷியாயுள்ள கூடஸ்தனே அனைத்துள்ளும்‌ உறை 


136 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப.. 


ணன்‌ ஜினனிள ளின்‌ எ ௭ சானா எனில்‌ எ 
ஆளின்‌ ௭௭ ளானா எள ரோ ௭ எண்‌ 
அளி ॥ 8.1 ॥ 

௪ வளன்‌ எனா காகி ரில 
என்றி னாள்‌ எள்‌ எ எாளாகலிளாஏள்‌ எ ளோண 
எனின்‌ உ னனின்‌. எ ளான எளி எள்‌ 
சான எனின்‌ ட எ ஒல்‌ என்னி எள: விளா 
ஆத்மா ஸ்ர்வாந்தரோ, யோபானேனாபானீதி ஸ த ஆத்மா ஸர்‌: 
வாந்தரோ, யோ வ்யானேன வ்யானீதி ஸ த ஆத்மா ஸர்வாந்தரோ,;;: 
ய உதானேனோதானிதி ஸ த ஆத்மா ஸர்வாந்தர ஏஷ த ஆத்மா 
ஸர்வரந்தர : ॥4:1 ॥ 

ஸ ஹோவாசோஷஸ்தல்‌-சாக்ராயணோ யதா விப்ரூயா-தஸெள 
கெள-ரஸாவல்வ இத்யேவ-மேவைதத்‌ வ்யபதிஷ்டம்‌ பவதி, யதேவ 
ஸாக்ஷா-தபரோக்ஷாத்‌ ப்ரஹ்ம ய ஆத்மா ஸர்வாந்தரஸ்‌-தம்‌ மே 
வ்யாசக்ஷ்வேத்‌-யேஷ த ஆத்மா ஸர்வாந்தர:, கதமோ யாஜ்ஞ- 





ளும்‌ ; வியானனால்‌ வியானக்கிரியை செய்கிற அந்த உன்‌ ஆத்மா 
தான்‌ அனைத்துள்ளும்‌ ; உதானனால்‌ உதானக்கிரியை செய்கிற 
அந்த ஆத்மா தான்‌ அனைத்துள்ளும்‌ உளது.” 

4-2. சாக்ராயண உஷஸ்தர்‌ அவரை நோக்கிக்‌ கூறுவார்‌ : 
*((மாட்டை அல்லது குதிரையை வர்ணிக்கச்‌ சொன்னால்‌) இது 
மாடூ இது குதிரை என்று எப்படி வர்ணிப்பார்களோ அப்படியே 
உம்மால்‌ இது விவரிக்கப்பட்டதாகிறது ; எது தனக்குத்‌ தானே 
காணக்‌ கூடியதாயும்‌ வேறொன்றை வேண்டாததாயும்‌ உள்ள பிரம்‌ 
மமோ எது அனைத்தினுள்ளும்‌ உறையும்‌ ஆத்மாவாக உள்ளதோ 





யும்‌ ஆத்மா. அவன்‌ எல்லாவற்றையும்‌ அறிபவன்‌, ல்‌ அவனை அறிய 
முடியாது. (ந விஜ்ஞாதேர்‌ ல்க த க வனத்‌ ட 7 
4.2. ஓ: உரையற்றதொன்றை உரை செய்யும்‌ ஊமர்காள்‌ 
கரையற்றதொன்றைக்‌ கரை காணலாகுமோ ? 
திரையற்ற நீர்போல்‌ சிந்தை தெளிவார்க்குப்‌ ்‌ 
புரையற்றிருந்தான்‌ புரிசிடையோனே. திருமந்திரம்‌ 


34.1-3.4.2] பிருஹதாரணியகோபநிஷத்து 137 


ளாக எனில்‌ எனிகா எ ளடிர்சினாளால்‌ ோளோளினா: 
ரூ எ ளோணா எள்னலினிணளள்‌ எளி கினணாறணைர 
ணா ॥ 82 ॥ 


எள எள்‌ என்கி: ஸிளினை: ர எனி! விளா 
எ எாளாவிளாதன எ ளோனா என்னல எள்‌ 8 னாவில்‌எ 
எ சானா எள வணி சாணை எளீனன்‌ னினனனா- 
வல்க்ய ஸர்வாந்தர: | நத்ருஷ்டேர்‌-த்ரஷ்டாரம்‌ பல்யேர்‌ ந ம்ருதே: 
ஸ்ரோதாரா ம்ருணு யாந்‌-ந மதேர்‌ மந்தாரம்‌ மன்வீதா ந விஜ்ஞா 
தேர்‌ விஜ்ஞாதாரம்‌ விஜாநீயா : | ஏஷ த ஆத்மா ஸர்வாந்தரோ$ 
தோன்யதார்த்தம்‌, ததோ ஹோஷஸ்தம்‌-சாக்ராயண உபரராம 
॥ 4.2 ॥ 
அத ஹைநங்‌ கஹோல: கெளஷீதகேய: பப்ரச்௪, யாஜ்ஞவல்க்‌- 
யேதி ஹோவாச, யதேவ ஸாக்ஷா-தபரோக்ஷாத்‌ ப்ரஹ்ம ய ஆத்மா 
ஸர்வாந்தர₹, தம்‌ மே வ்யாசக்ஷ்வேத்‌-யேஷ த ஆத்மா ஸர்வாந்தர:) 
கதமோ யாஜ்ஞவல்க்ய ஸர்வாந்தரோ, யோ:ஈனாயாபிபாஸே மோகம்‌ 





'அதை எனக்கு நன்கு விளக்கிக்‌ கூறும்‌.?? ** இந்த உம்முடைய 
ஆத்மா தான்‌ அனைத்தினுள்ளும்‌ உறைவது.” “6 யாஜ்ஞவல்கியரே ! 
என்னுடைய .எந்த ஆத்மா அனைத்தினுள்ளும்‌ உறைவது?”? 
( காக்ஷியைக்‌ காண்பவனைக்‌ காணமுடியாது ; கேள்வியைக்‌ 
கேட்பவனைக்‌ கேட்க முடியாது; நினைவை நினைப்பவனை நினைக்க 
முடியாது ; அறிவை அறிபவனை அறிய முடியாது ; இந்த உம்‌ 
முடைய ஆத்மா தான்‌ அனைத்தினுள்ளும்‌ உறைவது. இதினின்‌ 
றும்‌ _வேறானதெல்லாம்‌ அழிவுள்ளது.”? அதன்பின்‌ சாக்ராயண 
உஷ_ஸ்தர்‌ சாந்தமடைந்தார்‌. 

5.1. பின்‌ கஹோலர்‌ என்ற கெளஷீதகேயர்‌ அவரைக்‌ கேட்க 
ஆரம்பித்தார்‌. ** யாஜ்ஞவல்கியரே ! எந்தப்‌ பிரம்மம்‌ தனக்குத்‌ 


தானே தேரில்‌ காணக்கூடியதாயும்‌ வேறொன்றை வேண்டாததாயும்‌ 





5.1. கெளஷீதகேயர்‌--குஷீதகர்‌ குமாரன்‌. இவர்‌ கேட்டதும்‌ உஷஸ்‌ 
தர்‌ கேட்டதும்‌ வெவ்வேறு ஆத்மா அன்று. ஏஷ தே ஆத்மா? என்ற 
பிரதி வசனம்‌ ஒரே ஆத்மாவைக்‌ குறிக்கும்‌. 


138 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


கணன்ளின்‌ னில்‌ எம்‌ எனன எள்‌ உ எனானாள்‌ ணே 
ளா: ஏனா ளானை வின்னா ஷனாகாஎ 
:'மோஹஞ்‌ ஜராம்‌ ம்ருத்யு-மப்யேதி, ஏதம்‌ வை தமாத்மானம்‌ 
விதித்வா ப்ராஹ்மணா: புத்ரைஷனாயாம்௪ வித்தைஷணாயாம்ச 
'லோகைஷணாயாம்ச௪ வ்யுத்தாயாத பிக்ஷ£சர்யஞ்‌ சரந்தி, யா ஹ்யேவ 





அனைத்தையும்‌ வியாபித்து அனைத்தினுள்ளும்‌ உறையும்‌ ஆத்மா 
வாயும்‌ உள்ளதோ அதை எனக்கு நன்கு விளக்கிக்கூறும்‌?? என்றார்‌. 

6 இந்த உம்முடைய ஆத்மா தான்‌ அனைத்தினுள்ளும்‌ 
உறைவது.?? 

** யாஜ்ஞவல்கியரே ! என்னுடைய எந்த ஆத்மா அனைத்தி 
அள்ளும்‌ உறைவது ??? 

₹ பசி, தாகம்‌, சோகம்‌, மோஹம்‌, மூப்பு, மரணம்‌ இவைகளை 
யெல்லாங்‌ கடந்து எது இருக்கிறதோ அது தான்‌. இந்த ஆத்மாவை 
அறிந்து தான்‌ பிராம்மணர்கள்‌ மக்களைப்‌ பெறவேண்டுமென்ற 
ஆசை; பொருளைச்‌ சேமிக்க வேண்டுமென்ற ஆசை; (இறந்தபின்‌) 
சிறந்த உலகங்களை அடையவேண்டுமென்ற ஆசை இவைகளை 
விட்டுக்‌ கிளம்பிப்‌ பிச்சையால்‌ பெறுவதைக்கொண்டு வாழ்கின்றனர்‌. 





5.1. பசி தாகம்‌ இவைகளைக்‌ கடந்து--ஓ : (ந லிப்யதே லோக 
து:க்கேன பாஹ்ய:) உலகத்துள்ள துன்பத்தால்‌ இவ்வாத்மா பாதிக்கப்படுவ 
தில்லை (கட. 5.11). 

சோகம்‌--ஆசை பூர்த்தியாகாததால்‌ ஏற்படும்‌ துன்பம்‌. 

மோஹம்‌--ஒன்றை வேறொன்றாக எண்ணி மயங்குதல்‌. பசி, தாகம்‌, 
சோகம்‌, மோஹம்‌, மூப்பு, மரணம்‌ என்ற இவை எல்லாப்‌ பிராணிகளையும்‌ 
பற்றித்‌ தொடர்ந்து கடலின்‌ அலைகளைப்‌ போலவும்‌, இரவு பகல்களைப்‌ 
"போலவும்‌ மாறி மாறி வந்து ஆட்டிவைக்கின்றன. இதுவே ஸம்ஸாரம்‌ 
எனப்படுவது. ஆத்மா அஸம்ஸாரி. 

, எவ்வளவு ஆழங்‌ கிணறு வெட்டவேண்டும்‌ ? தண்ணீர்‌ வரும்‌ வரை. 
பின்‌ அடியைச்‌ சுத்தம்‌ செய்தால்‌ நீர்‌ தானே சுரந்து கொண்டிருக்கும்‌. 
அதுபோல ஆத்மானந்தம்‌ சுரக்கும்‌ வரை தான்‌ உனக்குக்‌ கருமம்‌. பின்‌ 
அந்த வற்றாத நீரை எடுத்து உன்‌ தாகத்தையும்‌ பிறர்‌ தாகத்தையும்‌ 
'போக்குவது தான்‌ நீ செய்ய வேண்டியது. 


35.1] பிருஹதாரணியகோபநிஷத் து 139 


உளான்‌ எவ்ள உ ஒள பூரா எா ஈவா சா உணா ளா 
கணை வின்‌ ரன்‌ ௭ எண்ன ளான: என்‌ எள 
ளான என்‌ எ எமர்சன்‌ எ ன உணரின்‌ எ 
புதரைஷணை ஸா வித்தைஷணா, யா வித்தைஷணா 
ஸா லோகைஷணா, உபே ஹ்யேதே ஏஷணே ஏவ பவதஸ்‌-தஸ்மாத்‌ 
ப்ராஹ்மண: பாண்டித்யம்‌ நிர்வித்ய பால்யேன திஷ்ட்டாஸேத்‌, 
பால்யஞ்ச பாண்டித்யஞ்ச நிர்வித்யாத முனி-ரமெளனஞ்ச . 





எது மக்களாசையோ அதுவே பொருளாசையாகிறது ; . எது 
பொருளாசையோ அதுவே உலக ஆசையாகிறது. (முன்னுள்ள 
தும்‌ பின்னுள்ளதும்‌ ஸாத்திய ஸாதன பேதத்தால்‌ இரண்டாயி 
னும்‌) இவை இரண்டும்‌ ஆசைகளேயன்றோ ₹ ஆகையால்‌ பிராம்‌ 
மணன்‌ அடைந்த பாண்டித்தியத்தை வெறுத்து (ஒன்றுமறியாத 
பாலனைப்போல்‌) ஞான பலத்துடன்‌ மட்டும்‌ நிற்கிறான்‌. பின்‌ 
பாண்டித்தியத்தையும்‌ ஞான பலத்தையுங்கூட விடுத்து (மனனத்‌ 





(தஸ்மாத்‌ ப்ரஹ்மவிதோ நாஸ்தி கர்ம, கர்ம ஸாதனம்‌ வா | அதோ 
யேகதிக்ராந்தா ப்ராஹ்மணா: ஸர்வம்‌ கர்ம, கர்ம ஸாதனஞ்ச ஸர்வம்‌ தேவ- 
பித்ருமானுஷ நிமித்தம்‌ யஜ்ஞோபவீதாதி | தேந ஹி தைவம்‌ பித்ர்யம்‌ 
மானுஷஞ்‌ ௪ கரீம க்ரியதே | * நிவீதம்‌ மனுஷ்யாணாம்‌' இத்யாதில்ருதே: |) 
ஆகையால்‌ பிரம்ம ஞானிகளுக்குக்‌ கர்மமும்‌ இல்லை, கர்ம ஸாதனமும்‌ 
இல்லை. இவைகளைத்‌ தாண்டிச்‌ சென்ற பிராம்மணர்கள்‌ தேவகர்மம்‌, 
பித்ருகர்மம்‌, மனுஷ்யகர்மம்‌ என்ற எல்லாவற்றையும்‌ யஜ்ஞோ 
பவீதத்துடன்‌ விட்டுவிடுகின்றனர்‌. யஜ்ஞோபவீதத்துடனன்றோ தேவ 
பித்ரு மனுஷ்ய கர்மங்கள்‌ செய்யப்படுகின்றன. பூணூலை மாலையாகப்‌ 
போட்டுக்கொண்டு மனுஷ்ய கர்மம்‌ ? என்பது முதலியன சுருதி. (சங்‌) 

(வித்வான்‌ லிங்கவர்ஜித: ! தஸ்மா-தலிங்கோ தர்மஜ்ஞோகஃவ்யக்த 
லிங்கோகவ்யக்தாசார:? இத்யாதி ஸ்ம்ருதிப்ப்ய:) வித்வான்‌ அடையாளங்க 
ளில்லாதவன்‌.  (*ஆகையால்‌ தர்மத்தை யறிந்தவன்‌ அடையாளங்க 
ளில்லாதவன்‌, அடையாளங்களும்‌ ஆசாரங்களும்‌ இவையென்று கண்டு 
பிடிக்க முடியரதவன்‌ !? என்று ஸ்மிருதிகள்‌ கூறுகின்றன. (சங்‌). 

(கேனஸ்யாத்‌ யேனஸ்யாத்‌) எந்த ஆசாரம்‌ உடையவனாயிருப்பி 
னும்‌--' துர்நடத்தையுடையவனாயினும்‌ ? என்று பொருள்‌ கொள்ளுதல்‌ 
கூடாது. ஏனெனில்‌ ஞானியின்‌ ஆசாரமே உலகத்தார்க்குப்‌ பிரமாண 


140 - உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


4 எ ளி எண: எ ளன சே வாள வாலில- 
ண ளேளிணளர்‌ எளி 6 கவல: ஷின்னை அன யூ. ॥ 
மெளன்ஞ்ச நிர்வித்யா;த ப்ராஹ்மண:$) ஸ ப்ராஹ்மண : கேன 
ஸ்யாத்‌ யேனஸ்யாத்‌ தேனேத்ரும ஏவாதோன்யதார்த்தம்‌ ) 
ததோ ஹ கஹோல: கெளஷீதகேய உபரராம ॥ 5.1॥ 





தில்‌ ஆழ்ந்த) முனியாகிறான்‌. பின்‌ மெளனத்தையும்‌ மெளன 
மின்மையையும்‌ விடுத்து பிரம்மஞானியாகிறான்‌. அந்தப்‌ பிரம்ம 
ஞானி எவ்வண்ணம்‌ இருப்பான்‌ எனின்‌, எந்த ஆசாரம்‌ உடைய 
வனாய்‌ இருப்பினும்‌ அவ்வண்ணத்தில்‌ இங்கு கூறியபடி பிரம்ம 
ஞானியாகவே தான்‌ விளங்குவான்‌. இந்நிலையைக்‌ காட்டிலும்‌ 
வேளறான தெல்லாம்‌ அழிவுடையதே.”? இதைக்‌ கேட்டுக்‌ கஹோலர்‌ 
என்ற கெளஷீதகேயர்‌ ஒழிவடைந்தார்‌. 





மாய்‌ விளங்குவதால்‌ காமம்‌, குரோதம்‌, கபடம்‌, பொய்‌ முதலியன கலந்த 
துர்நடத்தை ஞானியிடம்‌ இருக்காது. அப்படியிருக்குமாயின்‌ அவன்‌. 
ஞானியன்று. ஞானிகளுக்கு உதாரணம்‌ ஜனகன்‌, பிரஹ்லாதன்‌, வாம 
தேவர்‌, ஜடபரதர்‌. 

ஓ. ஸர்வதா வர்த்தமானோபி (க. 13.23 ; 6.31.) 

பாலைக்‌ கடைந்து வெண்ணெய்யை நீரிலோ மோரிலோ போட்டு 
வைத்தாலும்‌ மறுபடி நீருடனும்‌ மோருடனும்‌ கலக்காது. மேலேயே 
மிதக்கும்‌. அதுபோல பிரம்மஞானியின்‌ மனம்‌ சுற்றிலுமுள்ள பொருள்‌ 
களுடன்‌ கலக்காமல்‌ பிரமத்தினிடமே திரண்டு நிலைபெறும்‌. (ரா. கி.) 

பி. சூ. 3.3.35; 3.4.9; 3.4.47. 

உலகனைத்தையும்‌ திருணமாய்க்‌ கருதி உதறித்தள்ளி, உள்ளத்தில்‌ 
உறையும்‌ பரம்பொருளின்‌ ஓளி ஒன்றையே நாடிச்செல்லும்‌ மனோநிலை 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு சமயம்‌ வரவே வரும்‌. அந்நிலை எய்திய அவன்‌ 
அடிமைத்தனத்தினின்று விடுபட்டு ஆன்மவீரனாகிறான்‌. அவன்‌ ஸ்திதப்ரஜ்‌ 
ஞன்‌ எனப்படுகிறான்‌. ஓ--கீ. 2.55. , 

ஒரு கம்பியில்‌ மின்சார சக்தி பாய்ந்து செல்லுவதற்கு, அது பூமி 
யைத்‌ தொடாமலிருக்க வேண்டும்‌. அதுபோல்‌ மனத்தில்‌ ஞானசக்தி 
பாய்ந்து செல்ல, அது உலகவிஷயங்களிற்‌ பற்றின்‌ நி இருக்கவேண்டும்‌. 

மெளனம்‌--(ஜிஸ்‌ நே பாயா உஸ்‌ நே சுப்‌ ஆயா) எவன்‌ அடைந்த 
வனோ அவன்‌ மெளனத்தில்‌ அடங்கியவனாவான்‌. கபீர்தாஸ்‌.உ * 


351-374] பிருஹதாரணியகோப நிஷத்து 141 


ர சோனக சோனி ஸா எண்‌ ஒள 
எனா எஎனகுன னன 8 எனலிசாளானனா5- 
எிஜானர்‌ எண்ன எனன னின்‌ ஸின்‌ னன 
சாண எள ளினனிய ன ஸார்‌ எரா ஊ ஏ- 
ன்‌ ணன்‌ எஷள்‌ ளர்‌ எ ஒல்‌ ரண ஒிை எனின்‌ ஏ 
ஏரின்‌ எரள்‌ எளணிரன எினவின னக: காளர்‌ எம்‌ 


. . அத ஹைன-முத்தாலக ஆருணி: பப்ரச்ச, யாஜ்ஞவல்க்யேதி 
ஹோவாச,மத்ரேஷ்‌-வவஸாம பதஞ்சலஸ்ய காப்யஸ்ய க்ருஹேஷ-, 
' யஜ்ஞ-மதீயானாஸ்‌-தஸ்யாஸீத்‌ பார்யாகந்தர்வ-க்ர௬ுஹீதா தமப்ருச்‌- 
சாம கோ£ஸீதி, ஸோஃப்ரவீத்‌ கபந்த ஆதர்வண இதி; ஸோ அப்ரவீத்‌ 
பதஞ்சலங்‌ காப்யம்‌ யாஜ்ஞிகா“ம்௪, வேத்த நு த்வம்‌ காப்ய தத்‌ 
ஸ-த்ரம்‌ யேனாயஞ்ச லோக: பரல்ச லோக: ஸர்வாணி ௪ பூதானி 
ஸந்த்ருப்தானி பவந்தீதி; ஸோஃப்ரவீத்‌ பதஞ்சல: காப்யோ நாஹந்‌ 
7.1. அதன்பின்‌ உத்தாலக ஆருணி கேட்கத்‌ தொடங்கினார்‌. 
. *₹யாஜ்ஞவல்கியரே ! மத்ரதேசத்தில்‌ பதஞ்சல காப்யர்‌ வீட்டில்‌ 
, நாங்கள்‌ யஜ்ஞநூலை அத்தியயனம்‌ செய்துகொண்டு வசித்து 
- வந்தோம்‌. அச்சமயம்‌ அவருடைய மனைவி கந்தர்வனால்‌ பீடிக்கப்‌ 
பட்டிருந்தாள்‌. நீ யார்‌? என்று அவனைக்‌ கேட்டோம்‌. ₹ நான்‌ 
கபந்தன்‌ என்ற ஆதர்வணன்‌ ? என்று கூறிவிட்டு அவன்‌ பதஞ்‌ 
சலரையும்‌ அத்தியயனம்‌ செய்பவர்களையும்‌ நோக்கி * எந்த ஸத்‌ 
திரத்தினால்‌ இகமும்‌ பரமும்‌ எல்லா உயிர்களும்‌ ஒன்றாகப்‌ பிணைக்‌ 
கப்பட்டுள்ளன என்று உங்களுக்குத்‌ தெரியுமா ?' என்றான்‌. அதற்‌ 
குப்‌ பதஞ்சலர்‌ * நான்‌ அதை அறியேன்‌ 88யனே !? என்றார்‌. அவன்‌ 
பதஞ்சலரையும்‌ அத்தியயனம்‌ செய்பவர்களையும்‌ நோக்கி, 
கரப்‌.பியரே ! இகத்தையும்‌ பரத்தையும்‌ எல்லா உயிர்களையும்‌ உள்‌ - 





7.1. எந்த ஸூத்திரத்தினால்‌ *--ஓ. (மயி ஸர்வமிதம்‌ ப்ரோதம்‌ 
ஸ-லத்ரே மணிகணா இவ) சரட்டில்‌ மணிநிரைகள்‌ போல தெல்லாம்‌ 
என்னிடத்தில்‌ கோக்கப்பட்டுள்ளது. ட (கீ, ன்‌ 


342 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


னானை வினி கக்‌ ஸான்‌ எரா க னெ ஏ 
ஏ கணைணணாரிர்‌ எ னர்‌ எ ஞிஸ்‌ எல்‌ எ கை எளி எ 
ஏனா வின்‌ களின்‌ ஸினனின எனல: வாணி எ ௭ 
சாணை வினனினானக்‌ ஸர்‌ என்னா எ 8 எஸ 
ஏள்‌ கோள்‌ எனி எ எனன கிணை ளன 
அண எனன எ சாண எனிரிவள்‌ எரினனி ௭86 84 
தத்‌ பகவன்‌ வேதேதி, ஸோப்ரவீத்‌ பதஞ்சலங்‌ காப்யம்‌ யாஜ்ஞிகாஈ 
௪ வேத்த நு த்வம்‌ காப்ய தமந்தர்யாமிணம்‌ ய இமஞ்ச லோகம்‌ 
பரஞ்‌ ௪ லோக£₹ஸர்வாணி ௪ பூதானி யோஃ5ந்தரோ யமயதீதி ) 
ஸேோப்ரவீத்‌ பதஞ்சல: காப்யோ நாஹம்‌ தம்‌ பகவன்‌ வேதேதி ; 
ஸோஃப்ரவீத்‌ பதஞ்சலங்‌ காப்யம்‌ யாஜ்ஞிகா₹%௪ யோ வைதத் காப்ய 
ஸத்ரம்‌ வித்யாத்‌ தஞ்‌ சாந்தர்யாமிணமிதி,ஸ ப்ரஹமவித்‌ ஸ லோக 
வித்‌ ஸ தேவவித்‌ ஸ வேதவித்‌ ஸ பூதவித்‌ ஸ ஆத்மவித்‌ ஸ ஸர்வவிதிதி, 





ளிருந்து ஆட்டிவைக்கும்‌ அந்தர்யாமியை நீங்கள்‌ அறிவீர்களா $? 
என்றான்‌. பதஞ்சல காப்பியர்‌ (9யனே ! நான்‌ அவரை அறியேன்‌ ? 
என்றார்‌. மீண்டும்‌ அவன்‌ பதஞ்சலகாப்பியரையும்‌ அத்தியயனம்‌ 
செய்பவர்களையும்‌ நோக்கி, அந்த ஸூத்திரத்தையும்‌ அந்தர்யாமி 
யையும்‌ எவன்‌ அறிகிறானோ, அவன்‌ தான்‌ பிரம்மத்தை அறிந்த 
வன்‌, உலகங்களை அறிந்தவன்‌, தேவர்களை அறிந்தவன்‌, வேதங்களை 
அறிந்தவன்‌, பூதங்களை அறிந்தவன்‌, தன்னை (ஆத்மாவை) அறிந்‌ 
தவன்‌, எல்லாவற்றையுமறிந்தவன்‌ ? என்று கூறிப்‌ பின்‌ அங்கிருந்த 
வர்களுக்கு (அதை விளக்கமாக) எடுத்துரைத்தான்‌. அதை நான்‌ 
அறிவேன்‌. யாஜ்ஞவல்கியரே, நீர்‌ அந்த ஸத்திரத்தையும்‌ அந்தர்‌ 
யாமியையும்‌ அநியாமலிருந்தும்‌ பிரம்மஞானிக்கென விடுக்கப்‌ 
*பட்ட பசுக்களை ஓட்டிப்போவீராயின்‌ உமது தலை வீழ்ந்துபோம்‌. ?? 
அந்த ஸுூத்திரத்தையும்‌ அந்தர்யாமியையும்‌ நான்‌ அறி 
வேன்‌, கெளதமரே !” என்றார்‌. * எனக்குத்‌ தெரியும்‌, தெரியும்‌ என்று 
எவரும்‌ சொல்லிவிடலாம்‌, எப்படித்‌ தெரியுமோ அதை விளங்கச்‌ 
சொல்லும்‌ ? என்றார்‌. 


3743.7.2] பிருஹதாரணியகோபநிஷத்து 34$ 


எனில்‌ சாவ ண கர்‌ எண்‌ எளி ஷ்‌ 
ர ஏ ர்ணனின்‌ 86 ளா சட்ளிஎா எனன ள்‌ என 
ரண ன்‌ ளா சதபண எம்‌ எளா ன எனா எனின்‌ 
19.1 ॥ 


௭ விள ளன ரிஎள எஷன்‌ எனா ளின்‌. தல 
எ கை ஈன கை எளி எ எளரீன்‌ எணனரிள்‌ எனன 
எனா ரிஎ எண்‌ ராகு வள்ளை வ்ராளிரள்‌ ளா 
(8 ரின்‌ ஒர எனச்‌ எளி எனாஎஎனார்‌- 
ண்‌ எனி 6.5 ॥ 
'தேப்ப்யோஃப்ரவீத்‌ ஸ ததஹம்‌ வேத தசீசேத்‌ த்வம்‌ யாஜ்ஞவல்கீய 
ஸத்ரமவிதீவா4ஸ்தஞ்‌ சாந்தர்யாமிணம்‌ ப்ரஹ்மகவீ-ருதஜஸே, 
மூர்த்தா தே விபதிஷ்யதீதி; வேத வா அஹங்‌ கெளதம தத்‌ ஸூத்ரம்‌ 
தஞ்சாந்தர்யாமிணமிதி, யோவா இதங்‌ கம்சித்‌ ப்ரூயாத்‌ வேத 
வேதேதி, யதா வேத்த ததா ப்ரூஹீதி ॥ 7.1 ॥ 

ட. ஸ ஹோவாச வாயுர்வை கெளதம தத்‌ ஸ௫த்ரம்‌, வாயுனா வை 
கெளதம ஸ௫த்ரேணாயஞ்ச லோக: பரம்‌௪ லோக: ஸர்வாணி ௪ 
பூதானி ஸந்த்ருப்தானி பவந்தி, தஸ்மாத்‌ வை கெளதம புருஷம்‌ 
ப்ரேத-மாஹ-5: வ்யஸ்ரஈஸிஷதாஸ்யாங்கானீதி, வாயுனா ஹி: 
கெளதம ஸுத்ரேண எந்த்ருப்தானி பவந்தீத்‌-யேவமேவைதத்‌ 
யாஜ்ஞவல்க்யாந்தர்யாமிணம்‌ ப்ரூஹீதி ॥ 7-2 ॥ 





72. 1 கெளதமரே ! வாயுவே அந்த ஸூத்ரம்‌. வாயுவினா. 
லேயே இகமும்‌ பரமும்‌ எல்லா உயிர்களும்‌ ஒன்றாகக்‌ கட்டப்பட 
டூள்ளன. கெளதமரே ! ௮க்காரணத்தால்‌ தான்‌ இறந்து போன 
புருஷனைப்பற்றிக்‌ கூறுகையில்‌ ,அவனுடைய அங்கங்கள்‌ கட்டு 
விட்டுப்‌ போயின என்கின்றனர்‌. கெளதமரே, வாயுவாகிய ஸத்‌ 
திரத்தாலேயே எல்லாம்‌ கட்டப்பட்டிருக்கின்றன. ?? 

1 யாஜ்ஞவல்கியரே ! அதுசரி. அந்தர்யாமியைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்‌ ??. 


344 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


எ: னர்‌ ஈனஏ ஏரா சானன்‌ ஸ்‌ ஏணி எ 84 என 
னி எனில்‌ எ: என்னிஎணன்‌ எலி. எ ளோணாசவர்‌- 
௭; ॥9.3 ॥ _ 

ஐ: என ஏர எணண ஏரி ணன்‌ ள்‌ எளி 
எள எ இண்ன எணிள ஏனா எலில்‌ எட எனின்‌ 
எளணசன்‌ எணனிஎ எ ளோளா எணண: 913 ம 

ய: பீருதிவ்யாம்‌ திஷ்ட்டன்‌, ப்ருதிவ்யா அந்தரோ, யம்‌ .ப்ருதிள்‌ 
ந வேத, யஸ்ய ப்ருதிவீ மரீரம்‌, ய: ப்ருதிவீமந்தரோ யமயத்‌-யேஷ 
த ஆத்மாந்தர்யாம்‌-யம்ருத : ॥ 7.3 ॥ 

ய: ஸர்வேஷு பூதேஷ- திஷ்ட்டன்‌ ஸர்வேப்ப்யோ பூதேப்ப்‌.. 
யோந்தரோ யம்‌ ஸர்வாணி பூதானி ந விதுர்‌-யஸ்ய ஸர்வாணி' 
பூதானி ரரீரம்‌, ய: ஸர்வாணி பூதான்யந்தரோ யமயத்‌-யேஷ த 
ஆத்மா அந்தர்யாம்‌-யம்ருத : ॥ 7.15 ॥ 





73. எவர்‌ பிருதிவியிலிருந்து கொண்டு பிருதிவியினுள்‌ 
உறைகிறாரோ, எவரைப்‌ பிருகிவி அறிந்து) கொள்ளவில்லைஸவோரீ' 
எவருக்குப்‌ பிருதிவி உடலாகின்றதோ, எவர்‌ பிருதிவியின்‌ உள்‌ 
நின்று அதை ஆள்கின்றாரோ அவர்தான்‌ உன்னுடைய ஆத்மா, 
அந்தர்யாமி, அழிவற்றவர்‌. ( 

7.15. 6 எவர்‌ எல்லாப்‌ பிராணிகளிடமும்‌ இருந்துகொண்டு 
எல்லாப்‌ பிராணிகளின்‌ உள்ளும்‌ உறைகின்றாரோ, எவரை எல்லாப்‌ 
பிராணிகளும்‌ அறிந்துகொள்ளவில்லையோ, எவருக்கு எல்லாப்‌ 
பிராணிகளும்‌ உடலாகின்றனவோ, எவர்‌ எல்லாப்‌ பிராணிகளுக்கும்‌ 
உள்‌ நின்று அவற்றை ஆள்கின்றாரோ, அவர்‌ தான்‌ உன்னுடைய 
ஆத்மா, அந்தர்யாமி, அழிவற்றவர்‌. ்‌ 


7.3. பி, சூ. 2,3.13. 
7:15. ஒவ்வொரு பிராணிக்கும்‌ உள்ள சரீரமும்‌ இந்‌ ங்களும்‌ 
ந ல ௪ மம கி அரியங்க ம்‌ 
அந்தர்யாமிக்கும்‌ சரீரமும்‌ இந்திரியங்களும்‌ ஆக அனகற 
பிராணிக்கு இவை கர்மவச௪த்தால்‌ அமைந்தவை. அந்தற்யாமிக்குக்‌ கர்மத்‌ 
தொடர்பின்றி அமைந்தவை. ்‌ ்‌ 
,_இ--பார்ப்பவனுக்கு உள்‌ நின்று பார்ப்பவனாகவும்‌, நினைப்பவனுக்குப்‌ 
பின்‌ நின்று நினைப்பவனாகவும்‌, தாங்குபவனாகவும்‌, அண வரவன்‌, 





3,73-8.7.22] பிருஹதாரணியகோபநிஷத்து 145 


ன்‌ என்‌ ஈன ள்ளன ள்‌ கோள்‌ எ 8 என 
எனா எலில்‌ ஸி எனளர்‌என்‌ எல்‌ எ சானா வன 
ஈன: 19-5% ॥ 
.... என்‌ ஊாணா: எிளனன்‌ எனாணளள்‌ ளா 
எனினிஸ்‌ ண எணனினின கிள ண்ணி எனா 
யோ விஜ்ஞானே திஷ்ட்டன்‌ விஜ்ஞானா-தந்தரோ,யம்‌ விஜ்ஞா 
னம்‌ ந வேத, யஸ்ய விஜ்ஞான௩ ரரீரம்‌, யோ விஜ்ஞான-மந்தரோ 
யமயத்‌-யேஷ த ஆத்மாந்தர்யாம்‌-யம்ருத : ॥ 7.22 ॥ 
அத்ருஷ்டோ த்ரஷ்டாண்ருத: ம்ரோதா:மதோ மந்தா:விஜ்‌ 
ஞாதோ விஜ்ஞாதா; நான்யோ;தோஸ்தி தீரஷ்டா, நான்யோ£ 
தோஃஸ்தி ஸல்ரோதா, நான்யோ;தோஸ்தி மந்தா, நான்யோ $ 





7.22, 4 எவர்‌ அறிவில்‌ இருந்துகொண்டு அறிவினுள்‌ உறை 
கிருரோ, எவரை அறிவு அறிந்‌ துகொள்ளவில்லையோ, எவருக்கு 
அறிவு உடலாகின்றதோ, எவர்‌ அறிவினுள்‌ நின்று அதை ஆள்கின்‌ 
ஐரோ, அவர்‌ தான்‌ உன்னுடைய ஆத்மா, அந்தர்யாமி, 
ஜழிவற்றவர்‌. 

7.23. 4 அவர்‌ காணப்படாமல்‌ காண்பவர்‌, கேட்கப்படாமல்‌ 
கேட்பவர்‌, நினைக்கப்படாமல்‌ நினைப்பவர்‌, அறியப்படாமல்‌ 
அறிபவர்‌ ; அவரைக்காட்டிலும்‌ வேறாகக்‌ காண்பவர்‌ இல்லை, 





மகேசுவரனாகவும்‌ இச்சரீரத்திலேயே எழுந்தருளியுள்ள பரமபுருஷன்‌ 
பரமாத்மா எனப்படுகிறான்‌. (கீ. 13.22). 
ஓ--(யா தேவீ ஸர்வபூதேஷு ரத்தி ரூபேண ஸம்ஸ்த்திதா | 
யா தேவீ ஸர்வபூதேஷ- புத்தி ரூபேண ஸம்ஸ்த்திதா | ) 
எந்த தேவி எல்லாப்‌ பொருள்களிலும்‌ சக்திவடிவாயிருக்கின்றாளோ, எந்த. 
தேவி எல்லாப்‌ பிராணிகளிலும்‌ புத்திவடிவாய்‌ இருக்கின்றாுளோ---(தேவீ 
மாஹாத்மியம்‌ : அத்‌. 5: மார்க்கண்டேய புராணம்‌) 

.. 7.25. ஓ. அது எங்குங்‌ கைகால்களுடையது ; எங்குங்‌ கண்ணுந்‌ 
தலையும்‌ வாயுமுடையது; எங்குங்‌-காதுகளையுடையது; உலகில்‌ அனைத்தை 
யும்‌ வியாபித்து நிற்கின்றது. அறிவாயும்‌ அறியத்தக்கதாயும்‌ அறிவினால்‌ 
அடையவேண்டிய பொருளாயும்‌ எல்லோருடைய இருதயத்திலும்‌ நிலையுள்ள 
தாயும்‌ விளங்குவது அது. (கீ. 13.13, 17) 

பி. சூ. 3.2.30 
1744-10 


146 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


வாணன்‌ எனா எ ளா எனி ணர்‌ 
எளி எக சாண்ணவை ॥943 ட. 

எள எண்ன ளா எனா களிர்‌ எ 
எளி எனா ள்‌ என்‌ எனன்‌ எ ௫ ளு நான்‌ எம்‌ கிடை 
களின்‌ எ என சாரி உ4. ம * 


தோ₹ஸ்தி .விஜ்ஞாதைஷ த ஆத்மா அந்தர்யாம்‌-யம்ருதோஃதேோ; 
ன்யதார்த்தம்‌ ததோ ஹோத்தாலச ஆருணி-ர௬பரராம ॥ 7.23 ॥ 

அத வாசக்னவ்‌-யுவாச ப்ராஹ்மணா பகவந்தோ ஹந்தாஹ-மிமநி 
தீவெள ப்ரல்நெள ப்ரக்ஷ்யாமி, தெள சேன்‌-மே வக்ஷ்யதி ந வை 
ஜாது யுஷ்மாகம்‌ இமம்‌ கம்சித்‌ பரஹ்மோத்யம்‌ ஜேதேதி, ப்ருச்ச 
கார்க்கீதி ॥8.1 ॥ 





அவரைக்‌ காட்டிலும்‌ வேறாகக்‌ கேட்பவர்‌ இல்லை, அவரைக்‌ 
காட்டிலும்‌ வேறாக நினைப்பவர்‌ இல்லை, அவரைக்‌ காட்டிலும்‌ வேறாக 
அறிபவர்‌ இல்லை. அவர்‌ தான்‌ உன்னுடைய ஆத்மா, அந்தர்யாமி, 
அழிவற்றவர்‌. மற்ற எல்லாம்‌ அழிவுள்ளது.?? ்‌ 
இதைக்கேட்டு உத்தாலக ஆருணி ஒழிவடைந்தார்‌. 
8.1. பிறகு வாசக்னுவின்‌ புத்திரியான கார்க்கி : 4 பிராம்ம்‌ 
ணர்களே ! நான்‌ இவரை இரண்டு கேள்விகள்‌ கேட்க அனுமதி 
யுங்கள்‌. இவர்‌ அக்கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டால்‌ உங்‌ 
களில்‌ ஒருவரும்‌ இந்தப்‌ பிரம்மவாதியை ஜயிக்கமுடியாது ?) 
என்ருர்‌. (பிராம்மணர்கள்‌) 6 கார்க்கி, கேள்‌ ?? என்றனர்‌. 





இனி அன்றுந்‌ திருவுருவங்‌ காணாதே ஆட்பட்டேன்‌ 

இன்றுந்‌. திருவுருவங்‌ காண்கிலேன்‌ - என்றுந்‌ தான்‌ 

எவ்வுருவோ நும்‌ பிரான்‌ என்போர்கட்‌ கென்னுரைக்கேள்‌ 
எவ்வுருவோ நின்னுருவமோது $ கரரைக்காலம்மையார்‌, 


3௮-23-3822] பிருஹதாரணியகோபநிஷத்து 147 


... சா இளம்‌ 8 னர சாண எ கணி ள 88 
எரா கேள்‌ என்ன்‌ எனா இ ளி எனரிஎ- 
னர்‌ என்‌ கணினிர்ரவிளா்‌ னா எனர்‌ எணாவர்‌ 
அர்னர்‌ ஸி எவர்‌ ர சானின்‌ உ6்‌ ॥ 


ஸா ஹோவாசாஹம்‌ வை தீவா யாஜ்ஞவல்கீய யதா கால்யோ 
வா வைதேஹோ வோகீரபுத்ர உஜ்ஜ்யந்‌ தனுரதிஜ்யங்‌ கீருத்வா, 
தீவெள பாணவந்தெள ஸபத்னாதிவ்யாதினெள ஹஸ்தே 
கீருத்வோபோத்திஷ்ட்ட-தேவமேவாஹம்‌-த்வா த்வாப்ப்யாம்‌ ப்ரம்‌- 
னாப்ப்யாம்‌ உபோதஸ்த்தாம்‌, தெள மே ப்ரூஹீதி, ப்ருச்ச 
கார்க்கீதி ॥ 8.2 ॥ 





8,2. 46 யாஜ்ஞுவல்கியரே ! காசிராஜனின்‌ வீரபுத்திரனோ, 
:விதேஹ வீரபுத்திரரோ தளர்ந்த வில்லை நிமிர்த்தி நாணேற்றிக்‌ 
கொண்டு, எதிரிகளை மிகவருத்தும்‌ பாணங்களைக்‌ கையிலெடுத்துக்‌ 
: கொண்டு எதிரில்‌ அருகாமையில்‌ எப்படி நிற்பார்களோ அப்படி 
நான்‌ உமக்கு முன்‌ இரண்டு கேள்விகளுடன்‌ நிற்கிறேன்‌. - அவை 
கட்குப்‌ பதில்‌ சொல்லும்‌.?? ** கார்க்கியே, கேள்‌ ?? என்றார்‌. 





வாசக்னுவின்‌ புத்திரியான கார்க்கி--உபநிஷத்‌ காலத்தில்‌ கார்க்கி 
யைப்‌ போல்‌ பிரம்மவாதினிகளான ஸ்திரீகள்‌ வித்வான்‌௧ளின்‌ சபைகளில்‌ 
: கலந்துகொண்டு வாதஞ்‌ செய்தார்கள்‌ என்பதற்கு இது அத்தாட்சி. கார்க்கி, 
மைத்ரேயி முதலிய ஸ்திரீகள்‌ சில ஸம்பிரதாயங்களில்‌ பிரம்மயக்ஞ தர்ப்ப 
ணத்தில்‌ ரிஷிகளின்‌ கூட்டத்தில்‌ சேர்க்கப்படுகின்‌ றனர்‌. 

குந்தி அதர்வ மந்திரங்களைக்‌ கற்றதாக மகாபாரதங்‌ கூறுகிறது. 
(ததஸ்‌ தாமனவத்யாங்கீம்‌ ப்ராஹாமாஸ) ஸ த்விஜ : | மந்த்ரக்ராமாந்‌ ததா 
ராஜன்‌-னதர்வ மிரஸி ஸ்த்திதம்‌) ம. பா. வனபர்‌. 30. 20. 


146 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


ளா எனன என்‌ ளான இனி எகா னர 
எண வாளி வி எ௪ள்‌ எ ஏஎ எனலா எள்‌ 
ாணள்ள்‌ எளிள்‌ ன 6 ॥ 

ளான 0௭ என்ன்‌ எிள்‌ என்‌ கைண எஸாண 
விண லினன்‌ 6 ॥ 

எ எனன எல்‌ ரான்‌ ளனரா எர 
ஊளை எகிர்வோ னணானள்‌.. சானா எணஎ. 
எளான்‌ எ எகரி (சள எ எரி ணைள ॥ 4.6 ॥ 

ஸா ஹோவாச௪ யதூர்த்தவம்‌ யாஜ்ஞவல்கீய திவோ, யதவாக்‌; 
ப்ருதிவ்யா, யதந்தரா தீயாவாப்ருதிவீ, இமே யத்‌ பூதஞ்ச பவச்ச 

, பவிஷ்யச்‌-சேத்‌-யாசக்ஷதே கஸ்மி£ஸ்த-தோதஞ்ச ப்ரோதஞ்‌ சேதி 
8.6. ॥ 
ஆகாளே ஏவ ததோதஞ்ச௪ ப்ரோதஞ்‌ சேதி, கஸ்மின்னு கல்‌- 
வாகாம ஓதம்ச ப்ரோதம்‌-சேதி ॥ 8.7 ॥ 

ஸ ஹோவாசைதத்வை ததக்ஷரங்‌ கார்க்கி ப்ராஹ்மணா 
அபிவதந்த்‌-யஸ்த்தூல-மநண்‌- வஹ்ரஸ்வ-மதீர்க்க-மலோஹித-மஸ்‌ 
நேஹ-மச்சாயம்‌...அமாத்ர-மநந்தர-மபாஹ்யம்‌ ந ததல்னாதி கிஞ்‌- 
சன, ந ததம்னாதி கம்சன ॥ 8.8 ॥ 

8.6. * எது வானத்திற்கு மேலும்‌, பூமிக்குக்‌ கீழும்‌ வானத்‌ 
திற்கும்‌ பூமிக்கும்‌ இடையிலும்‌ உள்ளதெனவும்‌, எது இறந்த 
காலத்திலும்‌ நிகழ்காலத்திலும்‌ எதிர்காலத்திலும்‌ உள்ளதெனவும்‌ 
கூறப்படுகிறதோ அது எதில்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாகக்‌ கோக்கப்‌ 
பட்டுள்ளது ??? என்று கேட்டாள்‌. 

8.2. 6 ஆகாயத்தில்‌ அது குறுக்கும்‌ நெடுக்குமாகக்‌ கோக்கப்‌ 
பட்டுள்ளது.?? ₹* எதனிடம்‌ ஆகாயம்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாகக்‌ 
கோக்கப்பட்டிருக்கிறது ??? 

8.8. கார்க்கி! பிரம்ம ஞானிகள்‌ அதை அக்ஷரம்‌ (அழிவற்‌ 
ற) எனக்‌ கூறுகிறார்கள்‌. அது ஸ்தூலமுமன்று, ஸுக்ஷ்மமும்‌ 

8.8. பி.சூ.1,5.10; 39,211. 
ஓ.-நைனஞ்சிந்தந்தி சஸ்த்ராணி...(கீ, 2.23) 


344-34௮] பிருஹதாரணியகோபநிஷத்து 149 


சன ஸா எணண எள்‌ ஈாரர்‌ ஏரி ஸ்கான்‌ 
என்‌ னாக சென எள என ஈன்‌ சார்‌ கான 
ணி ஷன்‌ எள... ௮1 எ களக்‌ ரான்‌ ஸர - 
எனி எனின்‌ எனன்‌ எவன்‌ எஜின்‌ ஏ எனளாசபஎ8- 
.... ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய ப்ரமாஸனே கார்க்கி, ஸூர்யா- 
சந்த்ரமஸெள வித்ருதெள திஷ்ட்டத ஏதஸ்ய வா அக்ஷ்ரஸ்ய 
ப்ரகாஸனே கார்க்கி த்யாவா-ப்ருதிவ்யெள வித்ருதே திஷ்ட்ட்த:... 
யோ வா ஏததக்ஷரங்‌ கார்க்கி அவிதித்வா5ஸ்மிகலோகே 
ஜுஹோதி, யஜதே, தபஸ்‌-தப்யதே பஹ-னி வர்ஷ-ஸஹஸ்ராண்‌- 
அன்று ; குட்டையுமன்று நெட்டையுமன்று ; (நெருப்புப்‌ போல்‌) 
சிவந்ததன்று; (தண்ணீர்‌ போல்‌) ஈரமுள்ள தன்று; நிழலுள்ள 
தன்று ; அளவுள்ள தன்று; அதற்கு உள்ளுமில்லை புறமுமில்லை ) 
அது ஒன்றையும்‌ உண்பது மில்லை, ஒன்றால்‌ உண்ணப்படுவது 
மில்லை ?? என்றார்‌. 

8, 9-10, **இந்த அக்ஷரத்தின்‌ கட்டளையாலேயே சூரியனும்‌ 
சந்திரனும்‌ தத்தம்‌ ஸ்தானங்களில்‌ வைக்கப்பட்டிருக்கின்றனர்‌. 
இந்த அக்ஷரத்தின்‌ கட்டளையாலேயே வானமும்‌ பூமியும்‌ தத்தம்‌ 
ஸ்தானங்களில்‌ வைக்கப்பட்டிருக்கின்றன....கார்க்கி 1 இந்த 
: அக்ஷரத்தை அறியாமல்‌ எவன்‌ ஒருவன்‌ இவ்வுலகில்‌ பல்லாயிர வரு 
ஷங்கள்‌ ஹோமம்‌ செய்தாலும்‌, யாகம்‌ செய்தாலும்‌, தவஞ்‌ செய்தா 





8, 9-10. ஓ--:( நேரேதா னிரவு பகல்‌ கோடா வண்ணம்‌ 
நித்தம்‌ வர உங்களை இந்நிலைக்கே வைத்தார்‌ 
யாரே அங்கவர்‌ பெருமை என்னே என்பேன்‌ ?! 
தாயுமானவர்‌ 
ஓ--(க்ஷீ்ணே புண்யே மர்த்யலோகம்‌ விரந்தி.) புண்ணியந்‌ தேம்ந்‌ 
ததும்‌ மீண்டும்‌ அழிவுள்ள இவ்வுலகிற்‌ புகுகின்றனர்‌ (8. 2.2). 
பி, சூ. 13.11; 12.16. 
க்ருபண :--பெரும்பேற்றை எய்துதற்குரிய மனிதப்‌ பிறவியை 
அடைந்தும்‌ அதைப்‌ பயன்‌ படுத்திக்கொள்ளாமல்‌ வீணாக்குபவன்‌ 


150 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


அண எதளிள ஸி. ளா ர௭களல்‌ எரர்‌ ரண ரணை 
எ: ஊளின எ மகளால்‌ எரர்‌ [ரீாரிஷிகானிள்‌ ௭ 
எண 64-10 ॥ 
என என்க எரர்‌ சான ண எவன்‌ 
॥ 621 ॥ 
யந்தவதேவாஸ்ய ததீப்பவதி;) யோ வா ஏததக்ஷரங்‌ கார்க்கி 
அவிதித்வா£ஸ்மா₹ லோகாத்‌ ப்ரைதி ஸ கீருபணோ£த ய ஏததக்ஷரங்‌ 
கார்க்கி விதித்வா5ஸ்மா* லோகாத்‌ ப்ரைதி ஸ ப்ராஹ்மண ; 
॥ 8. 9-10. ॥ 1 
அஸ்மின்னு கல்வக்ஷரே கார்க்கி ஆகாம ஓதம்௪ ப்ரோதன்ி 
சேதி ॥ 8.11 ॥ ்‌ 





அம்‌, அது எல்லாம்‌ முடிவுடையதாகும்‌. கார்க்கி ! இந்த அக்ஷ 
ரத்தை அறியாமல்‌ ஒருவன்‌ இவ்வுலகை விட்டுச்‌ சென்றால்‌ அவன்‌ 
கிருபணன்‌ எனப்படுவான்‌ ; இந்த அக்ஷரத்கை அறிந்துகொண்டு 
ஒருவன்‌ இவ்வுலகை விட்டுச்‌ சென்றால்‌ அவன்‌ பிராம்மணன்‌ 
எனப்படுவான்‌. 

8.11. . கார்க்கி! இந்த அக்ஷர வஸ்துவில்தான்‌ ஆகாயம்‌ 
குறுக்கும்‌ நெடுக்குமாகக்‌ கோக்கப்பட்டிருக்கிறது.?? 





கிருபணன்‌, அவன்‌ கருமமாகிற பணத்தினால்‌ விலைக்கு வாங்கப்பட்ட 
அடிமை போன்றவன்‌. 

8.11. (யதேவ ஸாக்ஷா-தபரோக்ஷ£ாத்‌ ப்ரஹ்ம, ய ஆத்மா ஸர்வாந்த 
ரோசஈநாயாதி ஸம்ஸார-தர்மாதீதோ, யஸ்மிந்‌-நரகாம ஓதல்௪ ப்ரோதம்‌£ 
ஏஷா பரா காஷ்ட்டா, ஏஷா பராகதி-ரேதத்‌ பரம்‌ ப்ரஹ்ம, ஏதத்‌ ப்ருதிய்‌ 
யாதே-ராகாமாந்தஸ்ய ஸத்யஸ்ய ஸத்யம்‌) எந்த பிரம்மம்‌ தனக்குத்‌ தானே 
நேரில்‌ காணக்கூடியதாயும்‌ வேறொன்றை வேண்டாததாயும்‌ உளதோ, எது 
அனைத்துள்ளும்‌ அந்தராத்மாவாய்ப்‌ பசி முதலிய உலகப்‌ பிணிகளைச்‌ 
கடந்ததோ, எதினிடம்‌ ஆகாசம்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ கோக்கப்பட்‌ 
டுள்ளதோ, அதுவே எல்லை நிலம்‌, அதுவே பராங்கதி, அதுவே பரப்‌ 
பிரம்மம்‌, அதுவே பிருதிவி முதல்‌ ஆகாசம்‌ வரையுள்ள விவகார உண்மைப்‌ 
பொருள்களில்‌ பரமார்த்த உண்மையாயுள்ளது. (சங்‌.) 
பி.சூ. 1.3.10, 


3,8.10-3.9.27] பிருஹதாரணியகோபநிஷத்து 151 


சா கின எனா எணண எதான்ன்‌ 
சணா கணை என்ன்‌ எ உளக ஜாண்‌ கடவன்‌ 
ணன்‌ எள்‌ € ளன ॥ 6.3 ॥ 
ணை எள ளா எனி ஜி எ ண்ணி எனா 
ராஜர என்‌ ளா னா ஏஎ எி எ எ எள்‌ ஈன்‌ 


எள எ: செனனிரஎ்‌ 8 உளர எ சர ॥$-9 ॥ 
உன எனின்‌ காள: ॥ 


ஸா ஹோவாச ப்ராஹ்மணா பகவந்தஸ்‌-ததேவ பஹ-மன்‌- 
யேத்த்வம்‌, யதஸ்மாந்‌-நமஸ்காரேண முச்யேத்த்வம்‌, ந வை ஜாது : 
யுஷ்மாக-மிமங்‌-கம்சித்‌ ப்ரஹ்மோத்யஞ்‌ ஜேதேதி, ததோ ஹ வாசக்‌- 
னவ்‌-யுபரராம ॥ 8.12 ॥ 

அத ஹோவாச ப்ராஹ்மணா பகவந்தோ யோ வ: காமயதே ஸ 
மா ப்ருச்சது ஸர்வே வாமா ப்ருச்சத, யோ வ: காமயதே தம்‌ வ: 
ப்ருச்சாமி ஸர்வான்‌ வா வ: ப்ருச்சாமீதி, தே ஹப்ராஹ்மணா ந 
தத்ருஷ-5: ॥ 9.27. ॥ 

॥ இதி த்ருதியோத்தயாய: ॥ 





8,12, *: பெருமை வாய்ந்த பிராம்மணர்களே ! இவரை நமஸ்‌ 
கரித்து நீங்கள்‌ விடுபடுவீர்களாயின்‌ அதையே நீங்கள்‌ பெரிதாய்க்‌ 
கருதவேண்டும்‌. இந்தப்‌ பிரம்மவாதியை ஜயிக்கக்கூடியவர்‌ உங்‌ 
களில்‌ ஒருவரும்‌ இல்லை ?? என்று கூறி வாசகீனவி (கார்க்கி) ஒழி 
வடைந்தாள்‌. 

9,227. 44 பெருமை வாய்ந்த பிராம்மணர்களே ! உங்களில்‌ 
யார்‌ என்னைக்‌ கேள்வி கேட்க விரும்பினாலும்‌ கேட்கலாம்‌; எல்‌ 
லோருமே கேட்டாலும்‌ கேட்கலாம்‌; அல்லது உங்களில்‌ யார்‌ 
விரும்புகிறீர்களோ அவர்களைக்‌ கேள்வி கேட்கிறேன்‌ ; எல்லோரை 
யுமே வேண்டுமானாலும்‌ கேட்கிறேன்‌ ?' என்றார்‌ ரகக எர 
அந்தப்‌ பிராம்மணர்கள்‌ துணியவில்லை. 


மூன்றாவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 


352 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப: 
| எஜுாிகொள: ॥ 
எண்‌ € 88% எார்லை. 6 ரணை எள்ள 


எவ எள ள்வாலி: ர ணா ளானிஷா- 
ஊன எனா விள 1.1 ய 


௭ ஷினைளி ஷாவின்‌ எனணனி ளான 
என்‌ உ என்ன்‌ எனா எாணாரின ஏசா 


॥ சதுர்த்தோகத்த்யாய: ॥ | 

ஜனகோ ஹ வைதேஹ ஆஸாஞ்‌ சக்ரேத ஹ யாஜ்ஞவல்கீய 

ஆவவ்ராஜ, த% ஹோவாச யாஞ்ஞவல்க்ய கிமர்த்தமசாரி: பட 
நிச்சந்‌- நண்வந்தானீத்‌-யுபய-மேவ ஸம்ராடிதி ஹோவாச ॥1.1 ॥ 

. _ யதேவ கம்சிதப்ரவீத்‌-தச்‌-ச்ருணவாமேத்‌-யப்ரவீன்‌-மே ஸத்ய- 

காமோ ஜாபாலோ மனோ வை ப்ரஹ்மேதி; யதா மாத்ருமான்‌ பித்ரு-. 





நான்காவது அத்தியாயம்‌ 


1.1. விதேஹ மன்னராகிய ஜனகர்‌ சபையில்‌ வீற்றிருக்கை 
யில்‌ யாஜ்ஞவல்கியர்‌ வந்தார்‌. 

 யாஜ்ஞவல்கியரே! எதை நாடி வந்தீர்‌ ₹ பசுக்களை விரும்பியா, 
ஸுலக்ஷ்மமான விஷ்யங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவா *' என்றார்‌. 

அரசே! இரண்டையுங்‌ குறித்தே,” என்றார்‌. 

1-6. :* உமக்கு எவராவது உபதேசித்தது ஒன்று சொல்லும்‌, 
கேட்போம்‌. 

௩.3. உலக வாழ்க்கையிலிருந்தகொண்டே ஆத்ம ஞானத்தைப்‌ 
பெற்‌ றவர்க்கு உதாரணமாக ஜனங்கள்‌ எப்போதும்‌ ஜனகமஹாராஜாவைச்‌ 
சொல்லுகின்றனர்‌. மானிட ஜீவிய சரித்திரம்‌ முமுவதிலும்‌ இந்த உதா 
ரணம்‌ ஒன்றே தான்‌ காணப்படுகிறது. நீ உலகில்‌ இருந்துகொண்டே 
ஜனகரைப்போல்‌ இருப்பதாக நினைந்து ஏமாந்துவிடாதே. பல மக்களைப்‌ 
பெறுவதாலேயே பலருக்கு ! ஜனகர்‌! (பிதா) எனும்‌ பெயர்‌ பொருத்தமாகும்‌. 
ஜனகரைப்‌ போன்று ஞானம்‌ பெற்றதாலன்று. அந்த ஞானம்‌ அரிதினும்‌ 
அரிது. (ரா. கி.) 


த,1.1] பிருஹதாரணியகோபநிஷத்து 153 


ஊனளகனினள்‌ எ எ்னாஎன்‌ ௩ காளி 
 எனாள்‌ எள எ 1 ஊணிகன்னாள னின்‌ 
என்‌ னீ” எனனை எள சோளா; எட 
ஷிளனானிளன ண ளாஷளா எவனை எள மே ண 
வன எனா * எராச உணரின்‌ எனர்‌ ண்ண ஏன்‌ 


மா-னாசார்யவான்‌ ப்ரூயாத்‌ ததா தஜ்‌-ஜாபாலோஃப்ரவீன்‌-மனோ வை 
ப்ரஹ்மேத்‌-யமனஸோ ஹி கி ஸ்யா-தித்யப்ரலீத்‌ து தே தஸ்யாய- 
தனம்‌ ப்ரதிஷ்ட்டாம்‌, ந மே ௮ப்ரவீ-தித்யேகபாத்வா ஏதத்‌ ஸம்ரா- 
டிதி, ஸ வை நோ ப்ரூஹி யாஜ்ஞவல்க்ய, மன ஏவாயதன-மாகாம: 
ப்ரதிஷ்ட்டாஈனந்த இத்யேன-துபாஸீத ; காஷனந்ததா யாஜ்ஞ- 
வல்க்ய) மன ஏவ ஸம்ராடிதி ஹோவாச மனஸா வை ஸம்ராட்‌ 
ஸ்த்ரிய-மபிஹார்யதே, தஸ்யாம்‌ ப்ரதிரூப: புத்ரோ ஜாயதே, ஸ 





“6 ஜாபால ஸத்தியகாமர்‌ எனக்குபதேசித்ததாவது, மனமே 
பிரம்மம்‌ என்பதாகும்‌.”? 

(ஞானம்‌ புகட்டத்‌) தாயை உடையவரும்‌ தகப்பனை 
உடையவரும்‌ ஆசாரியனை உடையவரும்‌ எப்படி உபதேசிப்பாரோ 
அப்படி (வழக்கம்போல்‌) மனம்‌ பிரம்மம்‌ என்று ஜாபாலர்‌ உபதேசித்‌ 
திருக்கிறார்‌. (அது உண்மைதான்‌) மனது இல்லாதவனுக்கு என்ன 
உண்டு? ஆனால்‌ அதற்கு (பிரம்மத்துக்கு) ஆயதனம்‌ (இருப்பிடம்‌) 
இன்னதென்றும்‌, பிரதிஷ்டை (அடிப்படை) இன்னதென்றும்‌ உப: 
தேசித்தாரா?”? 

எனக்கு உபதேசிக்கவில்லை.”? 

ப்படியாயின்‌ நீர்‌ அறிந்தது) பிரம்மத்தின்‌ கால்‌ 
பங்கு தான்‌.?? 

ஆயின்‌ நீர்‌ அதை எமக்கு உபதேசியும்‌, யாஜ்ஞவல்கியரே!”* 

மனந்‌ தான்‌ அதின்‌ ஆயதனம்‌, ஆகாசம்‌ பிரதிஷ்டை, அதை 
ஆனந்தம்‌ என்று உபாசிக்கவேண்டும்‌.”? 

“:யாஜ்ஞவல்கியரே! ஆனந்தத்தின்‌ வடிவம்‌ என்ன ₹?” 

அரசே! மனமே ேனந்தப்பிரம்மத்தின்‌ வடிவம்‌). அரசே! 
மனத்தாலேயன்றோ ஒருவன்‌ ஸ்திரீயை விரும்பி நாடுவதும்‌, அவ 
ளிடம்‌ தன்‌ வடிவுடைய புத்திரன்‌ பிறப்பதும்‌. அவன்‌ ஆனந்த 


154: உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


என்‌ எளி எள்‌ * எள என்‌ என அள்‌ எண்‌ எனன 
அணிலின்‌ எளி சி ஏனா சோனி எ ரர்‌ 
கண்னன்‌ எணண னன்‌ களிர்‌. கோ எண்‌ 
அ: என்ன சானளஎணை: ளா ணன௭ எண்ன ன்‌ 
யய 

எள்‌ 8 88% என்னா எச்ளள எலி சான: 
அணா எனின்‌ எ எள எள எனா ளன னன- 
உ என்‌ சா னன்‌ எ எனாககிவஸிகிஎரணாள த: 
ஆனந்தோ மனோ வை ஸம்ராட்‌ பரமம்‌ ப்ரஹ்ம, நைனம்‌ மனோ 
ஜஹாதி ஸர்வாண்யேனம்‌ பூதான்யபிரக்ஷந்தி; தேவோ பூத்வா 
தேவானப்யேதி, ய ஏவம்‌ வித்வானேத-துபாஸ்தே ஹஸ்திருஷப* 
ஸஹஸ்ரம்‌ ததாமீதி ஹோவாச௪ ஜனகோ வைதேஹ:, ஸ ஹோவாச௪ 
யாஜ்ஞவல்க்ய: பிதாமேமன்யத நானனுமிஷ்ய ஹரேதேதி ॥ 1.6 ॥ 

ஜனகோ ஹ வைதேஹ: கூர்ச்சா-துபாவஸர்ப்பன்‌-னுவாச, 
நமஸ்தே:ஸ்து யாஜ்ஞவல்கீயானு மாமாதீதி; ஸ ஹோவாச யதா 
வை ஸம்ராண்‌-மஹாந்த-மத்த்வான-மேஷ்யன்‌, ரதம்‌ வா நாவம்‌ 
வா ஸமாததீதைவ-மேவைதாபி-௬பநிஷத்ப்பி: ஸமாஹிதாத்மாஸ்‌- 





வடிவாகிறான்‌. அரசே! மனமே பரப்பிரம்மம்‌. (இங்ஙனம்‌ அறிந்த) 
இவனை மனம்‌ விட்டகலாது. இவனை எல்லா ஜீவர்களும்‌ 
நாடிவருகின்றனர்‌. இங்ஙனம்‌ அறிந்து இதை உபாசிப்பவன்‌ 
தெய்வமாயிருந்து தெய்வங்களுடன்‌ ஒன்றுபடுகிறான்‌.?? 
யானை போன்ற நிஷபத்துடன்‌ கூடிய ஆயிரம்‌ பசுக்களை 
உமக்கு அளிக்கின்றேன்‌,” என்றார்‌, வைதேஹ ஜனகர்‌. 
(ஞானத்தை) முழுவதும்‌ போதிக்காமல்‌ (தானத்தை) வாங்‌: 
கிக்கொள்ளக்கூடாதென்று என்‌ தகப்பனார்‌ கருதி வந்தார்‌”? என்றார்‌ 
யாஜ்ஞவல்கியர்‌. 
2:1. வைதேக ஜனகர்‌ தன்‌ ஆசனத்திலிருந்து எழுந்து 
* யாஜ்ஞவல்கியரே! உம்மை நமஸ்கரிக்கின்றேன்‌ ; எனக்கு உப 
தேசியுங்கள்‌ ?? என்று பிரார்த்தித்தார்‌. 41 அரசே! எங்ஙனம்‌ நீண்ட 


4,3.6-4,2:1] , பிருஹதாரணியகோபநிஷத்து 155 


எாரிளனவிள்‌. ஏகு னான எணளிள 95 
கள்ளனை எள்‌ இனா. ௭ ரளி ளா 
எணணடி ௭௪ சனாளினள உ 04 எண்‌ 
சணனவிரின்‌ எனி எாளன்ன்‌ ॥8.॥ ॥ 


எ ரூ எ எனானானள்‌ ௭௫ ஈன்‌ எனின்‌ ௭௩ 
சின்னன்‌ ௭௬ எண்ன எ னன்‌ எ னார்‌ எ 


யேவம்‌ வ்ருந்தாரக ஆட்ட்ய: ஸந்நதீத, வேத உக்தோபநிஷத்க 
இதோ விமுச்யமான: கவ கமிஷ்யஸீதி; நாஹம்‌ தத்ப்பகவன்‌ வேத 
யத்ர கமிஷ்யாமீத்யத வை தேஹம்‌ தத்‌ வக்ஷ்யாமி யத்ர கமிஷ்‌- 
யஸீதி, ப்ரவீது பகவானிதி ॥ 2:1 ॥ 

ஸ ஏஷ நேதி நேத்யாத்மா3கருஹ்யோ ந ஹி க்ருஹ்யதே, 
அஜரீர்யோ ந ஹி மீர்யதேோஸங்கோ ந ஹி ஸஜ்ஜதே:ஸிதோ ந 
வ்யததே, ந ரிஷ்யத்‌-பபயம்‌ வை ஜனக ப்ராப்தோஸீதி ஹோவாச 





பிரயாணம்‌ செல்ல விரும்புபவன்‌ தேரையோ படகையோ தேடிக்‌ 
கொள்வானோ அங்ஙனம்‌ நீர்‌ இவ்வுபநிஷதங்களுடன்‌ கூடியவரா 
யிருக்கின்றீர்‌. தவிர எல்லோருடைய மதிப்புக்கும்‌ உரியவராயும்‌, 
செல்வம்‌ படைத்தவராயும்‌, வேதங்களைக்‌ கற்றவராயும்‌, உபநிஷ 
தங்கள்‌ உபதேசிக்கப்‌ பெற்றவராயும்‌ இருக்கிறீர்‌. இங்கிருந்து 
விடுபட்டபின்‌ நீர்‌ எங்கு செல்வீர்‌ (எதை அடைகவீர்‌) கூறும்‌,”? 
என்றார்‌.” ்‌ ்‌ 

“ஜயனே! நான்‌ எங்கு செல்வேன்‌ (எதை அடைவேண்‌) 
என்று அறியேன்‌. £?? 

ஆயின்‌, நீர்‌ எங்கு செல்வீர்‌ (எதை அடைவீர்‌) என்பதை 
நான்‌ உமக்குக்‌ கூறுகிறேன்‌.” 

ஐயனே! கூறி யருளுங்கள்‌.”? 

2,4. :: (நீர்‌ அடைவது பரமாத்மா.) அவ்வாத்மாவை (நேதி, 
நேதி) * அல்ல, ? *அல்ல ? என்று தான்‌ கூறலாம்‌. அது அறிவுக்‌ 
குப்‌ பிடிபடாதது, பிடிப்டுவதல்ல ; அழிவில்லாதது, அழிக்கப்படுவ 


356 உப நிஷத்ஸாரம்‌ [(பிருஹதாரணியகோப. 


எக எளினின்‌ எள எண: எ என்ன எண்‌ 
அவள்‌ எணண ஸீ ஸ்‌ எாணாள்‌ ன்‌ 
ஊன்‌ ௫. எண்ணா ௩ ॥ 

எள 806. சாண்‌ ணாள என்‌ எ எண 
எனை எ ஊளை ன்‌ எனை ஊாரிஎன்்‌ என்‌ 
என்‌ எ ளானணள்‌ எல்கள்‌ எ ஈளை ௭9 ௭௩ என்‌, 
ஒன்‌ ௭4 எரா$௭ ஏன்‌ ஸல ॥ 3.7] ॥ 


யாஜ்ஞவல்கீய:, ஸ ஹோவாச ஜனகோ வைதேஹோபயந்்‌ த்வாகச்‌- 
சதாத்‌; யாஜ்ஞவல்கீய யோ நோ பகவன்‌-னபயம்‌ வேதயஸே நமஸ்‌ 
தேஃஸ்த்‌-விமே விதேஹோ அயமஹமஸ்மி ॥ 2.4 ॥ 

ஜனக“ ஹ வைதேஹம்‌ யாஜ்ஞவல்க்யோ ஜகாம, ஸ மேனே 
ந வதிஷ்ப இத்யத ஹ யஜ்ஜனகம* வைதேஹோ யாஜ்ஞவல்க்யோ 
வரந்‌ ததெள, ஸ ஹ காமப்ரம்ன-மேவ வவ்ரே, த% ஹாஸ்மை 
ததெள; த ஸம்ராடேவ பூர்வம்‌ பப்ரச்௪ ॥ 3.1 ॥ 





தல்ல ; பற்றில்லாதது, பற்றப்படுவதல்ல ;. கட்டுப்படாதது, கட்டப்‌ 
படுவதல்ல, நஷ்டப்படுவதல்ல. அந்த பயமற்ற நிலையை நீர்‌ 
அடைந்தவராவீர்‌ !?? என்றார்‌, யாஜ்ஞவல்கியர்‌. 

*: யாஜ்ஞவல்கியரே ! தேவரீர்‌ எந்த பயமற்ற நிலையை எனக்கு 
உபதேசித்தீரோ அந்த பயமற்ற நிலை உம்மையடைந்து நிலைத்திருக்‌ 
கட்டும்‌. உம்மை நமஸ்கரிக்கின்றேன்‌. இந்த விதேக நாடும்‌ 
அடியேனும்‌ உமக்கடிமை,?? என்றார்‌ வைதேஹ ஜனகர்‌. 

3.3. வைதேக ஜனகரிடம்‌ யாஜ்ஞவல்கியர்‌ (ஒரு சமயம்‌) 
பேசுவதில்லை என்று எண்ணிக்கொண்டு சென்றார்‌. (ஆனால்‌ முன்‌ 
னொரு தடவை) வைதேக ஜனகருக்கு அக்னிஹோத்ரத்தைப்பற்‌ 
றிப்‌ பேசியபோது) யாஜ்ஞவல்கியர்‌. ஒரு வரம்‌ கொடுத்திருந்தார்‌. 
அவர்‌ விரும்பிய கேள்விகளைக்‌ கேட்பதையே வரமாக விரும்பினார்‌. 
யாஜஞவல்கியரும்‌ அதை அளித்திருந்தார்‌. (அதை. நினைந்து) 
அரசரே முதலில்‌ கேட்க.ஆரம்பித்தார்‌. 


4,2,4-4.3.6] பிருஹதாரணியகோபநிஷத்து 157 


சான (சே ணின்‌ ரன ஸ்ட சாரினனில்‌ 
எசா எெள்கஸின்ள்ளள்‌ ர்வ எண்‌ கீ 
ஒண்‌ என்னின்‌ ளா எஎண ॥ 3.3 ॥ ப 


னர ரான்‌ ளன எண எண்னம்‌ எண்‌ 
அரணமர்‌ எரிச ௫ ணிண்ணாள்‌ ரண எ என்னன 
ணின்‌ எினானளனர்‌ விண்ணன்‌ என்‌ எம்‌ கன்‌ 
இ௭ணன்ளிரள்‌ ॥ 3.௩ ॥ 


யாஜ்ஞவல்கய கிஞ்‌ ஜ்யோதி-ரயம்‌ புருஷ்‌ இதி | ஆதித்ய 
ஜ்யோதி: ஸம்ராடிதி ஹோவாசா:திதீயேனைவாயஞ்ஜ்யோதிஷா$ 
- ஸ்தே பல்யயதே கர்மகுருதே விபல்யேதீத்‌-யேவமேவைதத்‌ யாஜ்ஞை 
வல்கீய ॥ 3.2 ॥ ்‌ . 
அஸ்தமித ஆதித்யே, யாஜ்ஞ்வல்க்ய, ௪ந்தீரமஸ்‌-யஸ்தமிதே, 
மாந்தேகீனெள; ஸமாந்தாயாம்‌ வாசி, கிஞ்‌ ஜ்யோதி-ரேவாயம்‌ 
புருஷ இதி ; ஆத்மைவாஸ்ய ஜ்யோதிர்ப்பவதீத்‌-யாத்மனை-வாயஞ்‌ 
ஜ்யோதிஷாஸ்‌-தே பல்யயதே கர்ம குருதே, விபல்யேதீதி ॥ 3.6 ॥ 


ன 68 யாஜ்ஞவல்கியரே ! இந்தப்‌ புருஷனுக்கு ஒளியாவது 
எது??? 

₹: அரசே! சூரியன்‌ தான்‌ ஒளி. சூரிய ஒளியாலேயே இவன்‌ 
இருக்கிறான்‌, வெளியே செல்கிறான்‌, வேலை செய்கிறான்‌, திரும்பி 
வருகிறான்‌, ?? என்றார்‌. 

: யாஜ்ஞவல்கியரே ! அது சரிதான்‌.” ்‌ , 

3.6. 4 ஆனால்‌ யாஜ்ஞவல்கியரே ! சூரியனும்‌ அஸ்தமித்துச்‌ 
சந்திரனும்‌ அஸ்தமித்து அக்கினியும்‌ ஒடுங்கி வாக்குங்‌ கூட 
மெளனமாகிவிட்டால்‌ இந்தப்‌ புருஷனுக்கு ஓளியாவது எ.து ??? 

ஆத்மாவே இவனுக்கு ஒளியாகிறது, ஆத்ம ஒளியாலேயே 
இவன்‌ இருக்கிறான்‌, வெளியே செல்கிறான்‌, வேலைசெய்கிறான்‌, 
திரும்பி வருகிறான்‌.?? ப்‌ 

3.6. ஆத்ம ஒளியாலேயே--இந்த ஒளி சரீரத்தைச்‌ சேர்ந்ததன்று. 
குருடனும்‌ கனவு காணும்போது, தான்‌ ஏற்கெனவே கண்ட காக்ஷிகளைக்‌ 
காண்கிறான்‌. இது மனத்தைச்‌ சேர்ந்ததும்‌ அன்று. மனமும்‌ அன்னமய 
மேயாதலால்‌ அதற்கும்‌ ௬ய ஒளி கிடையாது. இல்வொளி எல்லாவற்றை 
யும்‌ பிரகாசிக்கச்‌ செய்கிறது ; இதை வேறொன்றும்‌ பிரகரசிக்கச்‌ செய்யாது. 





758 உபநிஷத்ஸாரம்‌. [பிருஹதாரணியகோப, 


ண னவர்‌ ஜின்‌ இளா: எரிஏ கணணி; 
ண: எ எனாள: எகரி கிண என்‌ என்‌ னாஎளிஎ 
ஒகுளிஎ எ 8 கரி ஏன்‌ களைன்ணான்‌ எணி வரி 
॥ 3௨6 ॥ 


கதம ஆத்மேதி யோ:யம்‌ விஜ்ஞானமய: ப்ராணேஷ- ஹ்ருத்‌- 
யந்தர்‌-ஜ்யோதி: புருஷ:;, ஸ ஸமான: ஸன்னுபெள லோகாவனு: 
ஸஞ்சரதி, த்யாயதீவ லேலாயதீவ, ஸ ஹி ஸ்வப்னோ பூத்வேமம்‌ 
லோக-மதிக்ராமதி ம்ருத்யோ ரூபரணி ॥ 3.7 ॥ 





3.7... 6 எந்த ஆத்மா??: 

* எந்த ஆத்மா (வெளியே .௪ஞ்சாரம்‌ செய்யும்‌) பிராணன்‌ 
களுக்கு (இந்திரிய வியாபாரங்களுக்கு) விஜ்ஞானமயமாகவும்‌, இரு 
தயத்தில்‌ (புத்தி குகையில்‌) உள்ளே புருஷனாகிய ஒளியாகவும்‌ உள்‌ 
ளதோ அந்த ஆத்மா தான்‌. அது (கூடும்‌ பொருளுடன்‌) ஸமானமா 
யிருந்து கொண்டு, இரண்டு-உலகங்களிலும்‌ (உள்ளும்‌ வெளியும்‌, 
இகத்தும்‌ பரத்தும்‌) தியானம்‌ செய்வது போலும்‌, ஊசலாடுவது 
போலும்‌ சஞ்சரிக்கிறது. அது ஸ்வப்னத்தில்‌ இருந்து சாவினால்‌ 
கவரப்பட்ட வடிவங்களையுடைய இவ்வுலகைத்‌ தாண்டிக்‌ செல்‌ 
கிறது. 





3.7. ஆத்ம ஓளி புத்தியின்‌ மூலமாக மனத்திலும்‌, மனத்தின்‌ மூலமாக 
இந்திரியங்களிலும்‌, இந்திரியங்களின்‌ மூலமாக மற்ற அவயவங்களிலும்‌ 
காணப்படுகிறது. அதனால்‌ தான்‌ ஜடமாகிய உடலும்‌ சைதன்யம்‌ 
உடையதாகக்‌ காணப்படுகிறது. 

ஆத்ம ஒளி எது எதைப்‌ பிரகாசிக்கச்‌ செய்கிறதோ அதனதன்‌ 
வடிவத்தை அடைந்தாற்போல்‌ காண்கிறது. சூரிய ஓளியானது ஒரு 
வர்ணக்‌ கண்ணாடி வழி வந்தால்‌ அந்த வர்ணத்தையடைவது போல்‌ ஆத்ம 
ஒளி புத்தி. வழிவரும்போது (த்யாயதீவ) நினைப்பதுபோல்‌ காண்கிறது. 
உண்மையில்‌ ஆத்மா ஒன்றையும்‌ நினைப்பதில்லை. 

பி. சூ. 2.3.2, 2.3.31. 


4,3.7-4,3.8] பிருஹதாரணியகோபநிஷத்து 159 


எ. எ என்‌ ஈண்‌ ளான: எலி்ணரிஈள்‌ எள: 
ரரி: என்‌ எ கே ணா எண்‌ களன்‌ 
॥ 3.6:॥ 


என ன சேன ஜனன உள ஊன்‌ ௭௭௭ “4௭ 
ஈஷஷிஷ னான்‌ எ எஸ்‌ எளி எனாள்‌ எண எண்‌ 
வான்‌ எனின்‌ வி வாள்‌ என்னில்‌ ௭ ஈ௫ல வாள்‌ எட..... 

ஸ வா அயம்‌ புருஷோ ஜாயமான:, ரீர-மபிஸம்பத்யமான:, 
பாப்மபி: ஸூஸ்ருஜ்யதே, ஸ உத்க்ராமன்‌, ம்ரியமாண:, பாப்மனோ. 
விஜஹாதி ॥3.8 ॥ 

தஸ்ய வா ஏதஸ்ய புருஷஸ்ய தீவே ஏவ ஸ்த்தானே பவத. 
இதஞ்ச பரலோகஸ்த்தானஞ்ச, ஸந்த்தீயந்‌ தருதிய₹ ஸ்வப்ன- 
ஸ்த்தானந்‌ தஸ்மின்‌ ஸந்த்த்யே ஸ்த்தானே திஷ்ட்டன்னேதே உபே 





3.8. இந்தப்புருஷன்‌ பிறக்கும்போது சரீரத்தையடைந்து 
பாவங்களுடன்‌ கூடுகிறான்‌. சாகும்போது சரீரத்தை விட்டுக்‌ 
கிளம்பிப்‌ பாவங்களை உதறிவிடுகிறான்‌. 

3.9. இந்தப்‌ புருஷனுக்கு இரண்டு இருப்பிடங்களே 
உள்ளன--இதுவும்‌ பரலோகஸ்தானமும்‌. இவை கூடுமிடம்‌. 
மூன்றாவதான ஸ்வப்னஸ்தானம்‌. அந்த ஸந்திஸ்தானத்தில்‌ நின்று 
கொண்டு இதையும்‌ பரலோக ஸ்தானத்தையும்‌, இரண்டையும்‌ 
பார்க்கிறான்‌...எப்போது துங்குகிறானோா, அப்போது எல்லாவற்றை: 





3.8. பாவங்களுடன்‌ கூடுகிறான்‌--சரீரத்தில்‌ ஆத்மபாவனை ஏற்‌ 
படும்போதே இவன்‌ பிறக்கிறான்‌. அப்போதே கரரியகரணங்களுடன் கூடி 
தர்மத்தையும்‌ அதர்மத்தையுஞ்‌ செய்கிறான்‌. இந்தக்‌ கூட்டுறவே பாவங்‌ 
களுடன்‌ கூடுதலாம்‌. இந்தக்‌ கூட்டுறவு விடும்போது அச்சரீரத்துடன்‌ 
அது சம்பந்தமான பிராரப்த நாசத்தால்‌ பாவங்களை உதறிவிடுகிறான்‌. 

ஓ--ஞானியானவன்‌ சரீரம்‌ நழுவும்‌ முன்னரே (ரீரே பாப்மனோ 
ஹித்வா) சரீரத்தில்‌ அதன்‌ பாவங்களை நீத்து பிரம்மானந்தத்தை யனுபலிக்‌. 
கிறான்‌. (தை. 2). 

இறப்பும்‌ பிறப்பும்‌, உறக்கமும்‌ விழிப்பும்‌ போல. 
ஓ--உறங்குவதுபோலுஞ்‌ சாக்காடு ௨, றங்கி விழிப்பதுபோலும்‌ பிறப்பு... 

பி. சூ. 2.3.16. 


160 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


எ ௭௭ எனன வினை எளிஎளி எனா எம்‌ 

ண வர்‌ ண்‌ விள னான விள ணி என்ர 

ஏணி; ஊர்‌ விரி என்‌ ॥3ஃ ॥ 
சான என எ ள்‌ ஏரின்‌ கைர்‌ உ 3.8 ॥ 


என ரே எனக எரனா8 வா எனா ஒள ஏண்‌ 
காம்‌ எ ஏளன: என்னார்‌ ஈனா ஊண்‌ காளிஎ எ எனா 
ஸ்த்தானே பம்யதீதஞ்ச பரலோக ஸ்த்தானஞ்ச ।...ஸ யத்ர்‌ ப்ரஸ்‌6 
பித்‌-யஸ்ய லோகஸ்ய ஸர்வாவதோ மாத்ரா-முபாதாய ஸ்வயப்‌ 
விஹத்ய ஸ்வயம்‌ நிர்மாய ஸ்வேன பாஸா ஸ்வேன ஜ்யோதிஷ। 
ப்ரஸ்வபித்‌-யத்ராயம்‌ புருஷ: ஸ்வயஞ்‌ ஜ்யோதிர்ப்பவதி ॥ 3.9 ॥ 
ஆராம மத்ர பல்யந்தி ந தம்‌ பல்யதி கல்சனேதி ॥ 3.14 ॥ 
ஸ வா ஏஷ ஏதஸ்மின்‌ ஸம்ப்ரஸாதே ரத்வா, சரித்வா, த்ருஷ்ட்‌- 
வைவ புண்யஞ்‌ ௪ பாபஞ்‌ ௪, புன: ப்ரதிந்யாயம்‌ ப்ரதியோன்யா- 





பும்‌ தன்னுள்ளடக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ இவ்வுலகினின்று ஒரு 
அம்சத்தை எடுத்துக்கொண்டு, தன்னையே ஸ்ம்ஹரித்துத்‌ தன்னை 
மீண்டும்‌ சிருஷ்டித்துக்‌ கொண்டு, தன்னுடைய காந்தியால்‌, 
தன்னுடைய ஒளியால்‌ கனவு காண்கிறான்‌. இங்கு இந்தப்‌ 
புருஷன்‌ ஸ்வயஞ்‌ ஜோதியாகிறான்‌. 
3.14. 6 இவனுடைய விளையாட்டு வனத்தை எல்லோரும்‌ 
பார்க்கிறார்கள்‌. இவனைப்‌ பார்ப்பவர்‌ எவரும்‌ இல்லை.?? என்பர்‌. 
, 53.15. இவன்‌ (ஸ்வப்னத்தில்‌) புண்யத்தையும்‌ பாவத்தை 
யும்‌ பார்த்துக்கொண்டு மகிழ்ந்து திரிந்து விட்டுத்‌ துன்பம்‌ நீங்கிய 





3.15. தொடர்பாகிய மனைவி, மக்கள்‌, சுற்றம்‌, உடைமை இவற்‌ 
அடன்‌ கூடிய உடல்‌ இரயில்‌ வண்டித்தொடர்‌ போன்றது, எஞ்ஜின்‌ 
அந்தக்கரணம்‌. வண்டியில்‌ ஏறி௪ செல்லும்‌ பிரயாணி ஜீவன்‌. பிராரப்த 
ணட ஒடுமிடத்தில்‌ ஓடி, நிற்குமிடத்தில்‌ நிற்பதை இவன்‌ பார்த்துக்‌ 

காண்டிருக்கும்‌ சாக்ஷி, இவன்‌ இறங்குமிடம்‌ வந்ததும்‌ வஷ்‌ விட்‌ 
அறங்கிவிடுகிறான்‌. ்‌ ரத ட்டம்‌ 


4.3.9-4,3.18] பிருஹதாரணியகோபநிஷத்‌ து 161 


வை எரா எவிஎ எணன்ற்‌ எள்‌ ரண என்ண்டட- 
ளான ஸி எண்‌ எள்‌ சன சசி சன்ள?்‌ள 
என்ன ॥ 3.13 ॥ 


கொ எவன ஷ்‌ என்‌ என ரன்‌ அங்‌ 
அணிளார்‌ ரன மள எள எஷன்‌ என வளர்ள்‌ எ ஏஷிள்‌ எ 
॥3. 6 ய 


தீரவதி ஸ்வப்னாயைவ; ஸயத்‌ தத்ர கிஞ்சித்‌ பல்யத்‌-யனன்வாகதஸ்‌- 
தேன-பவத்‌-யஸங்கோ ஹ்யயம்‌ புருஷ இத்யேவமேவைதத்‌ யாஜ்ஞ- 
வல்கீய ஸோ:ஹம்‌ பகவதே ஸஹஸ்ரந்‌ ததாம்‌-யத ஊர்த்த்வம்‌ 
விமோக்ஷ£யைவ ப்ரூஹீதி ॥ 3.15 ॥ 

தத்யதா மஹாமத்ஸ்ய உயே கூலேனுஸஞ்சரதி, பூர்வஞ்‌ 
சாபரஞ்சைவு-மேவாயம்‌ புருஷ ஏதாவுபாவந்தா-வனுஸஞ்சரதி, 
ஸ்வப்னாந்தஞ்ச புத்தாந்தஞ்சு ॥ 3.18 ॥ 





நிலையை (ஸ-ஷுஈப்தியை) அடைகிறான்‌. சென்ற வழியிலேயே 
திரும்பி மீண்டும்‌ ஸ்வப்னாவஸ்தைக்கு வருகிறான்‌. அங்கு 
எதெதைப்‌ பார்க்கிறானோ அதனால்‌ தொடரப்‌ படுவதில்லை ; ஏனெனில்‌ 
இந்தப்‌ புருஷன்‌ பற்றில்லாதவன்‌.?? ' 1* யாஜ்ஞவல்கியரே ! அது 
அப்படித்தான்‌ (என்று அறிந்துகொண்ட) அடியேன்‌ தேவரீருக்கு 
ஆயிரம்‌ (பசுக்களைத்‌) தருகிறேன்‌. இதற்கு மேலும்‌ மோக்ஷீத்திற்‌ 
குரியதையே உபதேசித்தருள்வீர்‌.”? 

3,18. எங்ஙனம்‌. ஒரு பெரிய மீன்‌ இரு கரைகளுக்கும்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ சென்று சஞ்சரிக்குமோ அங்ஙனமே இப்‌ 





எஞ்ஜின்‌ பூட்டப்பெற்று இரயில்‌ வண்டியோடுவது போன்றது 

ஜாக்கிரம்‌, எஞ்ஜின்‌ பிரிந்து போய்த்‌ தண்ணீர்‌ குடித்துப்‌ புதிய கரி 

யெடுத்துக்‌ கொண்டு திரும்பி வருவது ஸ்வப்னம்‌. அப்போது வண்டி 
174411 


162 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


எண்ணான விளி ளா ஏர்‌ னா னா என: 
எனை ஏன்‌ எணெபிஎ ௫௭ மினார்‌ ண னா எனா 
ளன எள எளி என்‌ ஸார்‌ ஸாக்‌ என்‌ள வர்‌. 
ண்‌ 85 ட 
௭8௭ எனாதன்‌ என்‌ எள னா எனனை ௭௭ 8௭ ௭ 
வளன்‌ எனிணிரன்‌ என்‌ விண ஈரி வை 
॥ 3.80 ॥ 
தத்யதாஸ்மின்னாகாமே %யேனோ வா ஸுபர்ணோ வா விபரி- 
பத்ய, ஜ்ராந்த: ஸுஹத்ய பக்ஷெள; ஸம்லயாயைவ தீரியத ஏவமே- 
வாயம்‌ புருஷ ஏதஸ்மா அந்தாய தாவதி, யத்ர ஸுப்தோ ந கஞ்சன 
காமங்‌ காமயதே, ந கஞ்சன ஸ்வப்னம்‌ பல்யதி ॥ 3.19 ॥ 
யதேவ ஜாக்ரத்ப்பயம்‌ பம்யதி, ததத்ராவித்யயா மன்யதே£த 
யத்ர தேவ இவ ராஜேவாஹமேவேத* ஸர்வோ:ஸ்மீதி மன்யதே, 
ஸோஃஸ்ய பரமோ லோக: ॥ 3.20 ॥ 





புருஷன்‌ ஸ்வப்னம்‌ ஜாக்கிரமாகிய இரு நிலைகளுக்கும்‌ சென்று 
சஞ்சரிக்கிறான்‌. 

3.19. ** எங்ஙனம்‌ ஒரு பருந்தோ கருடனோ வான வெளியில்‌ 
பறந்து களைத்துப்‌ போய்ச்‌ சிறகுகளை அசையாமல்‌ பரப்பிக்கொண்டு 
கூட்டை நோக்கிச்‌ செல்லுமோ அங்ஙனமே இப்புருஷன்‌ ஆழ்ந்து 
உறங்கும்‌ எந்நிலையில்‌ ஒரு ஆசைக்கும்‌ ஆசைப்படுவதில்லையோ 
ஒரு கனவையுங்‌ காண்பதில்லையோ அந்நிலையை நோக்கி ஆர்வத்‌ 
துடன்‌ செல்லுகிறான்‌. 

3.20. * ஜாகீரத்தில்‌ எதாவது பயத்தைப்‌ பார்த்தால்‌ அதை 
இங்கும்‌ (ஸ்வப்னத்தில்‌) அவித்யா வாஸனையால்‌ பார்ப்பது போல்‌ 





விடப்பட்ட இடத்தில்‌ அசைவற்றிருக்கும்‌, எஞ்ஜினும்‌ செயலற்று வண்‌, 

யும்‌ ஓடாமல்‌ நிற்கும்‌ நிலை ஸ-ஷ-ப்தி, (ரமண மஹரிஷி). ்‌ ள்‌ 
5.19, ஒரு கனவையுங்‌ காண்பதில்லையோ--ஜாக்கிரத்தில்‌ காண்‌ 

தற லி (ஜாகரிதேஃபி யத்‌-தர்ஈனம்‌ ததபி ஸ்வப்னம்‌ மன்யதே 


4,3.19-4,3.21]  பிருஹதாரணியகோபநிஷத்து 163 


... எஜா என்னி ரோலா கம்‌ எனா 
நா (களா எள்‌ எ ளன்‌ [௩-௭ 3௦ ளான னார்‌ 
ரண; சானனானன எர ணி எ ள்‌ [கள 96 ளாணல்‌ 
சள அன்காஎ௭ைணைைனை₹ ல ஸிணாை 
(3.51 ய 


தத்வா அஸ்யைத-ததிச்சந்தா அபஹதபாப்மா:பய* ரூபம்‌, தத்‌ 
யதா ப்ரியயா ஸ்த்ரியா ஸம்பரிஷ்வக்தோ, ந பாஹ்யங்‌ கிஞ்சன 
வேத நாந்தர-மேவ-மேவாயம்‌ புருஷ: ப்ராஜ்ஜேனாத்மனா ஸம்பரிஷ்‌- 
வகீதோ ந.பாஹ்யங்‌ கிஞ்சன வேத நாந்தரம்‌ தத்வா அஸ்யை- 
ததாப்த-காம-மாத்மகாம-மகாம₹ரூப₹ மோகாந்தரம்‌ ॥ 3.21 ॥ 
எண்ணுகிறான்‌. (மேலும்‌ ஜாக்ரத்தில்‌ வித்யா உபாஸனையால்‌ 
தன்னை தேவனாகக்‌ காண்பது போல்‌ ஸ்வப்னத்திலும்‌ தன்னை), 
தேவனைப்‌ போலவும்‌ அரசனைப்‌ போலவும்‌ எண்ணுகிறான்‌. * இது 
எல்லாம்‌ நான்‌, அனைத்தும்‌ நானாகவே இருக்கிறேன்‌? என்று 
(அவித்தையையும்‌ வித்தையையுங்‌ கடந்த நிலையில்‌) எங்கு காண்‌ 
கிறானோ அதுதான்‌ இவனுடைய ஒப்புயர்வற்ற நிலை. (இதுதான்‌ 
மோக்ஷம்‌, விடுதலை). 

3.21. **இதுதான்‌ இவனுக்கு (அதிச்சந்தம்‌) ஆசைகள்‌ ஒழிந்த 
நிலை, (அபஹதபாப்மா) பாவங்கள்‌ தேய்ந்த நிலை, (அபயம்‌) பயமற்ற 
நிலை. எங்ஙனம்‌ பிரியமான மனைவியால்‌ இறுகத்‌ தழுவப்பெற்ற 
நிலையில்‌ ஒருவன்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ யாதொன்றையும்‌ அநிய 
மாட்டானோ அங்ஙனமே இந்தப்புருஷன்‌ (சுஷ-ப்தியில்‌) பிராஜ்ஞ 
னாகிய ஆத்மாவால்‌ தழுவப்பெற்று உள்ளும்‌ புறம்பும்‌ யாதொன்றை 
யும்‌ அறிவதில்லை. இது தான்‌ இவனுக்கு (ஆப்தகாமம்‌ ரூபம்‌.) 
ஆசைகள்‌ பூர்த்தியான நிலை, (ஆத்ம காமம்‌) ஆத்மா ஒன்றே 
விரும்பப்படும்‌ நிலை, (அகாமம்‌) ஆசை எழாத நிலை, (சோகாந்தரம்‌) 
துன்பங்கடந்த நிலை. 





3.21. பி. சூ. 1.3.42; 3.3.31. 


164 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப 


௭ என்ள எண்‌ ளளளாள கிண என்னா கா 
ணை ன என ௭௭ வின்‌ என்னி எல்‌ க்கிக்‌ எங்‌ 
னளினணாள்‌ கிள ணனள்‌ எள விறரி6 எள என 
ளின்‌ கன எளி உ35% ॥ 

ஐ என ரன னோ எள ளாம்‌ 
௭ ௬ ளன ள்‌ ண்ணா 


ஸின்‌ எளி ஜார்‌ எனி ஏ ॥ 3.30 ॥ 


அத்ர பிதா;பிதா பவதி, மாதா:மாதா, லோகா அலோகா, தேவா 
அதேவா, வேதா அவேதா, அத்ர ஸ்தேனோ அஸ்தேனோ பவதி... 
தாபஸோ;$தாபஸோனன்வாகதம்‌ புண்யேனானன்வாகதம்‌ பாபேன' 
தீர்ணோஹி ததா ஸர்வான்‌ மோகான்‌ ஹ்ருதயஸ்ய பவதி ॥ 3:22 ॥ 

யத்‌ வை தந்‌-ந விஜானாதி விஜானன்‌ வை தந்‌-ந விஜானாதி, ந 
ஹி விஜ்ஞாதுர்‌ விஜ்ஞாதேர்‌ விபரிலோபோ வித்யதே:விநாமித்வாந்‌- 
ந து தத்‌-தீவிதீயமஸ்தி, ததோண்யத்‌ விபக்தம்‌ யத்‌ விஜாநீ 
யாத்‌ ॥3.30 ॥ ்‌ 





3.22. :(இங்கு தகப்பன்‌ தகப்பனாக இல்லை ; தாய்‌ தாயல்லள்‌ 
உலகங்கள்‌ உலகங்களன்று ; தேவர்கள்‌ தேவர்களன்று ; வேதங்கள்‌ 
வேதங்களன்று. இங்கு திருடன்‌ திருடனல்லாதவனாகிறான்‌ ; தவசி 
தவசியாயில்லை ; புண்ணியத்தாலுந்‌ தொடரப்படுவதில்லை, பாவத்‌ 
தாலும்‌ தொடரப்படுவதில்லை. இருதயத்திலுள்ள துன்பங்கள்‌ 
அனைத்தையும்‌ கடந்தவனாகிறான்‌. 

350. ₹: ஏனென்றால்‌ இவன்‌ (ஸுஷுுப்தியில்‌ எ ன்‌ 
யும்‌) அறிவதில்லை. அமவ்ளுனிருத்கர்‌ வதக்க. ற்ப 
னுடைய அறியும்‌ சக்திக்கு ஒருபோதும்‌ அழிவில்லையாதலால்‌, 
அது. அழிவில்லாதது. அதற்குப்‌ புறம்பாக, வேறுபட்டதாக, 
இரண்டாவதாக: அறியப்படுவதற்கு (அந்நிலையில்‌) எதுவும்‌ இல்லை, 
(து தான்‌ அங்கு அறியாமைக்குக்‌ காரணம்‌). 





8.22. குழந்தையின்‌ நிலை ஞானியின்‌ நிலைக்‌ ்‌ ்‌ 
ஸுஷுப்தி நிலை ஸமாதி நிலைக்கு ரமண்‌, லகர அகத 


4,3.22-4.3.31] பிருஹதாரணியகோபநிஷத்து 165 


௭௭ ளா என லால எளணணவைணை ணர்‌ 
ண்ணி கோனி ராசன்‌ 
ண்‌ ணி னின்‌ ॥ 3.31 ப ்‌ 

எக மண்‌ காளி எனி எனலிைை எசான்‌ 
கோளான எனன ஸூரா ஈனா சாணான்‌ ஏனா 

யத்ர வா அன்யதிவ ஸ்யாத்‌, தத்ரான்யோன்யத்‌ பம்யே-தன்‌ 
யோனன்யஜ்‌ - ஜிக்க்ரே-தன்யோன்யத்‌-ரஸயயேத்‌, அன்யோன்‌ 
யத்‌ வதேத்‌, அன்யோனண்யச்‌-ச்ருணுயாத்‌, அன்யோன்யன்‌-மன்‌ 
வீத, அன்யோண்யத்‌ ஸ்ப்ருமேத்‌, அன்யோன்யத்‌ விஜாநீயாத்‌ 
॥3.31 ய 

ஸலில ஏகோ த்ரஷ்டா;த்வைதோ பவத்‌-யேஷ ப்ரஹ்மலோக : 
“ஸம்ராடிதி ஹைந-மனுமமாஸ யாஜ்ஞவல்க்ய ஏஷாஸ்ய பரமா கதி- 





3:31. (ஜாகீரத்ஸ்வப்னங்களாகிய) எந்நிலைகளில்‌ வேறுபட்‌ 
டதுபோல்‌ ஒன்று இருக்கிறதோ அங்கு வேறுபட்ட இவன்‌ வேறுபட்ட . 
ஒன்றைப்‌ பார்க்கிறான்‌, வேறுபட்ட இவன்‌ வேறுபட்ட ஒன்றை முக 
ருகிறான்‌, வேறுபட்ட இவன்‌ வேறுபட்ட ஒன்றை ருசிக்கிறான்‌ 
வேறுபட்ட இவன்‌ வேறுபட்ட ஒன்றைக்‌ கேட்கிறான்‌, வேறுபட்ட 
இவன்‌ வேறுபட்ட ஒன்றை எண்ணுகிறான்‌, வேறுபட்ட இவன்‌ 
வேறுபட்ட ஒன்றைத்‌ தொடுகிறான்‌, வேறுபட்ட இவன்‌ வேறுபட்ட 
ஒன்றை அறிகிறான்‌. 

3:32. ₹₹(தரஷ்டாவாகிய) இவன்‌ நீரைப்போல்‌ ஒன்றுபட்டவ 
னாகவும்‌ இரண்டற்றவனாகவும்‌ ஆகிறான்‌. அரசே! இதுதான்‌ 
பிரம்மலோகம்‌ ?? என்று யாஜ்ஞவல்கியர்‌ உபதேசித்தார்‌. ₹: இது 
தான்‌ இவனுக்குப்‌ பராங்கதி, இதுதான்‌ இவனுக்கு உயர்ந்த செல்‌ 





3:31. கூறியதையே கூறுவதுபோலிருப்பது இங்கு குற்றமாகாது ; 
ஆத்ம விஷயம்‌ அறிவதற்கு மிகக்‌ கடினமாயிருப்பதால்‌. ஒரே 'மந்திரத்‌ 
தைத்‌ திருப்பித்‌ திருப்பி ஜபம்‌ செய்வதும்‌ இக்காரணத்தாலேயே. 

ஓ-- ஆவ்ருத்தி-ரஸக்ருத்‌ உபதேலாத்‌ *. 
* உருவேறத்‌ திருவேறும்‌ ? 

3,22. நீரைப்போல்‌ :--ஒ--(யதோதகம்‌ மாஈத்தே மத்தம்‌...) எங்‌ 
நனம்‌ சுத்தமான ஜலத்தில்‌ விடப்பட்ட சுத்த ஜலம்‌ ஒன்றாகவே ஆகிறதோ 
அங்ஙனமே உண்மை உணர்ந்த முனியின்‌ ஆத்மா ஆகிறது (கட. 4.15). 


166 உப நிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


ஸ்ஷிண எனர்‌ ஜின ரரிண ஈன ளோஎஷ்‌ ேவின என 
ணர்‌ எள்‌ சாளவளின!ள ம 3.35 ॥ 

... என்‌ என்னார்‌ எட எனி எஎனலிளளி்‌; 
எனைன எண; எ எனறார்‌ எ சாஎஷின 9 
எள்‌ ணமா எ ம: பர்‌ எள எ... 
ரேஷாஸ்ய பரமா ஸம்பதேஷோ₹ஸ்ய பரமோ லோக ஏஷேோ£ஸ்ய 
பரம ஆனந்த ஏதஸ்யைவானந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்ரா- 
முப-ஜீவந்தி ॥ 3.32 ॥ 

ஸ யோ மனுஷ்யாணாம்‌ ராத்த : ஸம்ருத்தோ பவதி, அன்யே- 
ஷாமதிபதி:, ஸர்வைர்‌-மானுஷ்யகைர்ப்‌ போகை: ஸம்பன்ன 
தம:, ஸ மனுஷ்யாணாம்‌ பரம ஆனந்தோ$5த யே ரதம்‌ மனுஷ்‌ 
யாணா-மானந்தா: ஸ ஏக: பித்ரூணாம்‌ ஜிதலோகானாமானந்த:... 





வம்‌, இதுதான்‌ இவனுக்கு உயர்ந்த உலகம்‌, இதுதான்‌ இவனுக்குப்‌ 
பரமானந்தம்‌. இந்த ஆனந்தத்தின்‌ ஒரு திவலையைக்‌ கொண்டு 
தான்‌ பிரிதான பிராணிகளெல்லாம்‌ வாழ்கின்றன..?? 

343. *6 மனிதர்களுள்‌ அங்கங்களின்‌ வன்மை நிறைந்தவ 
னாயும்‌ செல்வம்‌ நிறைந்தவனாயும்‌ பிறரை ஆள்பவனாயும்‌ மனிதர்‌ 
விரும்பும்‌ போக சாதனங்கள்‌ அனைத்தும்‌ சூழப்பெற்றவனாயும்‌ 
உள்ளவன்‌ எவனோ அவனே மனித ஆனந்தத்தின்‌ எல்லையிலுள்ள 
வன்‌. இந்த மனித ஆனந்தத்தின்‌ நூறு பங்கு எதுவோ அது நல்ல 





இந்த ஆனந்தத்தின்‌ ஒரு திவலையைக்‌ கொண்டு :--ஓ. (ஸ்வாத்‌- 
மானந்த-லவீ-பூத-ப்ரஹ்மாத்‌-யானந்த-ஸந்ததி:) பிரம்மாதிகளின்‌ ஆனந்த 
பரம்பரை எந்த ஆத்மானந்தத்தின்‌ ஒரு திவலையாகிறதோ-- (லலிதா 
ஸஹஸ்ர நாமம்‌). 

பி..சூ. 4:4:16. 

3.33. ஓ.தை. 2.8. 

ஓ-(யச்‌ ௪ காமஸுகம்‌ லோகே யச்‌ ௪ திவ்யம்‌ மஹத்‌ ஸுகம்‌ | த்ருஷ்ணா- 
க்ஷ்யஸ “கஸ்யைதே நார்ஹத: ஷோடஃங்‌-கலாம்‌) எது இவ்வுலகில்‌ காம 


4,8,32-4.3.33] பிருஹதாரணியகோபநிஷத்து ப 167 


8 எள்‌ எளாரகின ளோ: எ ரி எனி ளா என்‌ 
௭௭ அன்னி ைளைனளின்‌ஏ ரன எண ரோஎஷ ஸர 
அனி: ரிக்‌ விளா எணண: னிடம்‌ எரா௭9 எள்‌ 
ஏராள அனி இோரிஎரின என்னள உ சான்‌ இர்‌ எண 
ன்‌ வனா என்‌ சானி கேிணிரிளிள்‌ உ3.33 ப 

'யே ஐம்‌ ப்ரஜாபதிலோக ஆனந்தா: ஸ ஏகோ ப்ரஹ்மலோக 
ஆனந்தோ, யர௪ ம்ரோத்ரியோ:வ்ருஜினோகாமஹதோ:தைஷ 
ஏவ பரம ஆனந்த ஏஷ ப்ரஹ்மலோக: ஸம்ராடிதி ஹோவாச 
யாஜ்ஞவல்கீய:, ஸோ$ஹம்‌ பகவதே ஸஹஸ்ரந்‌ ததாம்யத ஊர்த்த்‌- 
வம்‌ விமோக்ஷ£யைவ ப்ரூஹீத்‌-யத்ர ஹ யாஜ்ஜவல்கீயோ பிப- 
யாஞ்சகார, மேதாவீ ராஜா ஸர்வேப்ப்யோ மாந்தேப்ப்ய உத- 
ரெளத்ஸீ-திதி ॥3.33 ॥ 





உலகங்களை ஜயித்த பிதிரர்களின்‌ ஆனந்தம்‌. (இதன்‌ நூறு பங்கு 
கந்தர்வர்களுடைய ஆனந்தம்‌. இதன்‌ நூறு பங்கு கர்மத்தினால்‌ 
தேவத்‌ தன்மையடைந்தவர்களின்‌ ஆனந்தம்‌. இதன்‌ நூறு பங்கு 
தேவர்களாவே பிறந்தவர்களின்‌ ஆனந்தம்‌. இதன்‌ நூறு பங்கு 
பிரஜாபதி (விராட்‌) உலக ஆனந்தம்‌.) இதன்‌ நூறு பங்கு பிரம்ம 
லோக ஆனந்தம்‌. எவன்‌ வேதத்தைக்‌ கற்றுணர்ந்து, பாவமற்ற 
வாழ்க்கை நடத்துபவனாய்‌, ஆசைகளில்‌ ஆழ்ந்து மடியாதவனாய்‌ 
உள்ளவனோ அவனுடைய ஆனந்தம்‌ பரம ஆனந்தம்‌. அரசே! 
இதுதான்‌ பிரம்மலோகம்‌ ?? என்றார்‌, யாஜ்ஞவல்கியர்‌. 

*இங்ஙனம்‌ அறிந்துகொண்ட அடியேன்‌ தேவரீருக்கு ஆயிரம்‌ 
பசுக்களைத்‌ தருகிறேன்‌. இதற்கு மேலும்‌ மோக்ஷத்துக்குரியதையே 
உபதேசித்தருள்வீர்‌.?? புத்தியிற்‌ சிறந்த அரசன்‌ தான்‌ முடிவெனக்‌. 
கூறுவதனைத்தையும்‌ தாண்டி அதற்கப்பாலுங்‌ கூறும்படி வற்‌ 
புருத்துவார்‌ போலும்‌ என்று யாஜ்ஞவல்கியர்‌ இலவபடத்த்‌ அஞ்சி 
னார்‌. 





சுகமோ, எது தேவலோகத்தில்‌ பெரிய ௬கமோ அது எல்லாம்‌ ஆசை நசித்‌ 
தவனுடைய்‌ சுகத்தின்‌ வீசம்‌ பங்கு கூட ஆகாது. (ம. பா. 12:173- 5:47) 


168 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


அள்‌ ॥ 3.38 ॥ 


எ எணானாள்‌ விண்‌ எனா ள்ள எரினாள்‌ 
ரானி என்னாள்‌ வின்ல்‌ ளா றால்‌ எ எணனாலய௭ 
மரின்‌ ஏன்‌ ரரி எனை. எள: என்னாள்‌ 

ஜி ௪ ளா உ 3.38 ॥ 


தத்யதா:ந: ஸுஸமாஹித-முத்ஸர்‌ஜத்யாயாதேவ - மேவாய% 
ரீர ஆத்மா ப்ராஜ்ஞேனாத்மனான்வாரூட-முத்ஸர்ஜன்‌ யாதி யத்‌ 
ரைததூர்த்வோச்ச்வாஸீ பவதி ॥ 3.35 ॥ 

ஸ யத்ராய-மணிமானம்‌ ந்யேதி ஐஜரயா வோபதபதா வாணி- 
மானம்‌ நிகச்சதி, தத்யதாம்ரம்‌ வெளதும்பரம்‌ வா, பிப்பலம்‌ வா, 
பந்தனாத்‌ ப்ரமுச்யத ஏவமேவாயம்‌ புருஷ ஏப்ப்யோங்கேப்ப்ய: 
ஸம்ப்ரமுச்ய, புன: ப்ரதிந்யாயம்‌ ப்ரதியோன்யாத்ரவதி ப்ராணா 
யைவ ॥3.36 | 





3:35. எங்ஙனம்‌ அதிக பாரம்‌ ஏறின வண்டி (தோளாமல்‌) 
திணறிக்கொண்டு (வண்டிக்காரனுடன்‌) செல்லுமோ, அங்ஙனமே 
இச்சரீரத்தில்‌ ஜீவாத்மா பிராஜ்ஞனாகிய பரமாத்மாவால்‌ செலுத்தப்‌ 
பட்டுச்‌ செல்லுகிறான்‌. எப்போது மேல்‌ மூச்சு வாங்குகிறதோ 
அப்போது இவனும்‌ திணறுகிறான்‌ (பிரயாண காலத்தில்‌). 

3.36. எப்போது மூப்பினாலோ, உடலை வாட்டும்‌ நோயினாலோ, 
“இவன்‌ மெலிந்த நிலையையடைகின்றானோ, அப்போது மாம்பழமோ, 
அத்திப்பழமோ, அரசம்பழமோ (மரத்துடன்‌ இருந்த) பிடிப்பை 
விட்டு நமுவதுபோல்‌ இப்புருஷன்‌ (சரீர விருக்ஷத்தின்‌) அங்கங்‌ 
களுடன்‌ உள்ள பற்றினின்று விடுபட்டு வந்த வழியிலேயே நழுவி 
மீண்டும்‌ உயிர்‌ வாழும்‌ பொருட்டுக்‌ 'குறிப்பான பிறப்பிடத்தை 
நோக்கி விரைகிறான்‌. 


4,3.35-4.3.38] பிருஹதாரணியகோபநிஷத்து 169 


என்னா எளாளனாசாணதா: என்னை: ஏளராஎனி என்‌: 
ரானை? எனைவனைாசானைனார களில்‌ உள்‌ (௭ 
எளி அரன்‌ ன்‌ைன 4 எனாசானினாா விர 
13.36 ॥ 
ஷி ஜானி எணிள்‌ ॥ 3.34 ॥ 


தத்‌-யதா ராஜான-மாயாந்த-முகீரா: ப்ரத்யபேனஸ: ஸதக்ரா- 
மண்யேர£ன்னை: பானை-ராவஸதை: ப்ரதிகல்பந்தேோயமாயாத்‌-யய- 
மாகச்சதீத்‌-யேவ*$ஹைவம்‌ வித₹ஸர்வாணி பூதானி ப்ரதிகல்ப்யந்த 
இதம்‌ ப்ரஹ்மாயாதீத-மாகச்சதீதி ॥ 3.37 1. 

ஏவமே-வாத்மான-மந்தகாலே ஸர்வே ப்ராணா அபிஸமாயந்தி, 
யத்ரைத-தூர்த்த்வோச்ச்வாஸீ பவதி ॥ 3.38 ॥ 





3.37. எங்ஙனம்‌ தண்டல்காரர்களும்‌ காவல்காரர்களும்‌: 
சூதர்களும்‌ கிராமணிகளும்‌ (தங்கள்‌ கிராமத்துக்கு) வரும்‌ அரசனை 
எதிர்நோக்கி அன்னத்துடனும்‌ பானத்துடனும்‌. தங்க இடத்துட 
னும்‌ * அவர்‌ இதோ வருகிறார்‌, வந்துவிட்டார்‌ ? என்று சொல்லிக்‌. 
கொண்டு ஆயத்தமாயிருப்பார்களோ, அங்ஙனமே எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ 4 இந்தப்‌ பிரம்மா வருகிறார்‌, இதோ அவர்‌ வந்துவிட்டார்‌ ** 
என்று சொல்லிக்கொண்டு இவனை எதிர்நோக்கி நிற்பன வாம்‌. 

3.38. அங்ஙனமே அந்தியகாலத்திலும்‌ இவன்‌ மேல்‌ மூச்சு. 
விடும்போது எல்லாப்‌ பிராணன்களும்‌ (இந்திரியங்களும்‌) ஜீவாத்மா 
வைச்‌ சூழ்ந்து நிற்கின்றன. 





3.37. நாம்‌ பிறந்தபோது எப்படி நமக்கு வரவேற்பு இங்கே காத்‌. 
திருந்ததோ அப்படியே நாம்‌ இறக்கும்போதும்‌ அங்கே வரவேற்புக்‌ காத்‌. 
திருக்கும்‌. 


170 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


எஏணாள்‌ ளின்‌ வண ௭8 
சாண உணா என்ன்‌ எள்‌ என்னன எண்‌ 
ள்‌ நரர்ைளி; எணானிஏ்‌ எண்ன எ 9 ॥ 

எனா மொளகாகளா எானாஎள்‌ சானாணனானனை. 


ளாணானா எள ஊனி எனன டு ஏவல்‌ (எ ணானர்‌ 
சாடணைாணைணாாானணைன எவ ஒன்‌ 9.3 உ 


தமுத்கீராமந்தம்‌ ப்ராணோனூத்க்ராமதி, ப்ராணமனாத்கீராமந்‌: 
த௭ஸர்வே ப்ராணா அனூத்க்ராமந்தி, ஸவிஜ்ஞானோ ப்வதி, . ஸவிஜ்‌ 
ஞான -மேவான்வவகீராமதி, தம்‌-வித்யாகர்மணீ ஸமன்வாரபேதே, 
பூர்வப்ரஜ்ஞா ௪ ॥ 4-2 ॥ ்‌ ்‌ 

தத்‌ யதா தருணஜலாயுகா த்ருணஸ்யாந்தங்‌-கத்வான்‌ய- 
மாகீரம-மாக்ரம்‌ - யாத்மான-முபஸ₹$ஹரத்‌-யேவமேவாய-மாத்மேத% 
ரீரம்‌ திஹத்யா£வித்யாங்‌ கமயித்வா£ன்‌ ய-மாக்ரம-மாக்ரம்‌-யாத்‌ 
மான-முபஸஹரதி ॥ 4-3 ॥ 





4.2. கிளம்பிச்‌ செல்லும்‌ இவனைப்‌ பின்பற்றி முக்கியப்‌ 
பிராணன்‌ செல்லுகிறது. முக்கியப்‌ பிராணனைப்‌ பின்பற்றி மற்ற 
எல்லாப்‌ பிராணன்களும்‌ இந்திரியங்களும்‌ செல்லுகின்றன. பின்‌ 
“இவன்‌ (ஸ்வப்னத்தில்‌ போல) விஜ்ஞான வடிவினன்‌ ஆகிறான்‌. ௮ல்‌ 
விஜ்ஞானத்தை யனுசரித்து (வேறொரு சரீரத்தில்‌) புகுகிறான்‌. 
அறிவின்‌ வாசனையும்‌ கர்ம வாசனையும்‌ முந்தைய நிகழ்ச்சிகளின்‌ 
பிரஜ்ஞையும்‌ இவனைத்‌ தொடர்ந்து செல்லுகின்றன. 

43... எங்ஙனம்‌ அட்டைப்பு ந புல்லின்‌ நுனிக்கு வந்‌ 
தும்‌ வேறொன்றைப்‌ நிறக லுவானாலு உடந்தத்‌ அழுகல்‌ இழுத்துக்‌ 
"கொள்ளுமோ, அங்ஙனமே இந்த ஜீவனும்‌ (வாழ்க்கை முடிவுக்கு 

4.2. கர்மவாசனையும்‌ முந்தைய நிகழ்ச்சிகளின்‌ பிரத்னையம்‌- 
ஓ... எப்போது சரீரத்தை அடைகிறானோ டு விட்டுக்கிளம்புகிறுனோ 
அப்போது காற்றானது உறைவிடத்திலிருந்துற வாசனைகளைப்பேரல 





இவற்றைக்‌ கவர்ந்து கொண்டு செல்லுகிரன்‌. (கீ. 35.8) 
அந்த முன்‌ பழக்கத்தாலேமே தான்‌ ்‌ 0 

கவரப்படுகிறான்‌. சட்டக்‌ ல்‌ அணக ககக க்க 
பி. சூ. 3,1,1, 3,1,3; 4,217 ) 4,2,4 ்‌ 


4.3. ஒருவன்‌ தூங்கும்போது சரீரத்தைக்‌ கீழே அசேதனம்போல்‌ 


4,4.2-4,4,4] பிருஹதாரணியகோபநிஷத்து 171 


ளா ணன்‌. ன்‌ 


எள்ளல்‌ 
கணானலஃ கம்‌ எள மிள எனால்‌ எலில்‌ ோணான்ளர்‌ 


ரண னை எல்‌ வனா எல ம்‌ கன்‌ னி னா சாண்‌ 
ளாஉள்ளானான்்‌ ன ளன்‌ ளாணிரர்‌ ளா எளாளார ॥ 8 ॥ 


எள அனா என்ட னான்‌ என்னை எார- 
எனஷனிள: சினை; எனின்‌. சாவின்‌. ஜாஸ்‌ 
ணரணுகவிளி ளில்‌: அணிகளை: ஜி. 


தத்‌ யதா பேமஸ்காரீ பே£௱ஸோ மாத்ரா-முபாதாயான்யந்‌- 
நவதரங்‌-கல்யாண தர ரரீரந்‌- நிஹத்யாவித்யாங்‌ கமயித்வான்யந்‌- 
நவதரங்‌ கல்யாணதர ரூபம்‌ குருதே, பித்ர்யம்‌ வா, காந்தர்வம்‌ வா 
தைவம்‌ வா, பீராஜாபத்யம்‌ வா, ப்ராஹ்மம்‌ வா£ன்யேஷாம்‌ வா 
பூதானாம்‌ ॥ 4.4 ॥ 

ஸ வா அயமாத்மா ப்ரஹ்ம । விஜ்ஞானமயோ மனோமய: 
ப்ராணமயல்‌-௪௯௨-ர்மய: பீருதிவீமய ஆபோமயோ வாயுமய 





வந்ததும்‌ அவித்தை வடிவான) உடலை விட்டு (விட்டதனால்‌) அதை 
உயிரற்றதாக்கி, வேறொன்றைப்‌ பற்றிக்கொண்டு தன்னைச்‌ சுருக்கி 
இழுத்துக்‌ கொள்ளுகிறான்‌. 
4.4, ஒரு தட்டான்‌ எங்ஙனம்‌ ஒரு தங்கக்கட்டியினின்று 
ஒரு சிறு பகுதியை எடுத்துப்‌ புதிதாயும்‌ அழகாயும்‌ உள்ள வேறு 
உருவத்தை அமைப்பானோ, அங்ஙனமே இந்த ஜீவன்‌ உடலை விட்டு 
அதை உயிரற்ற்தாய்‌ வீ ழ்த்திவிட்டு (பஞ்சபூதங்களில்‌ ஒரு பகுதியை 
எடுத்து) புதிதாயும்‌ அழகாயும்‌ உள்ள வேறு: உருவத்தைப்‌ பிதிரர்கள்‌ 
உலகுக்குத்‌ தகுந்தவாறோ கந்தர்வ உலகத்துக்குத்‌ தகுந்தவாறோ, 
தேவ உலகுக்குத்‌ தகுந்தவாறோ, பிரஜாபதி உலகுக்குத்‌ தகுந்தவாறோ, 
பிரம்மாவின்‌ உலகுக்குத்‌ தகுந்தவாறோ அல்லது மற்ற ஜீவர்களின்‌ 
உலகுக்குத்‌ தகுந்தவாறோ (குணகர்மங்களுக்குத்‌ தக்கபடி, சிருஷ்‌ 
டித்துக்‌ கொள்ளுகிறான்‌. 

4.5. இந்தஆத்மா பிரம்மமே தான்‌. விஜ்ஞானமயமானவனும்‌, 
மனோமயமானவனும்‌, பிராணமயமானவனும்‌, கண்வழியாய்ப்‌ 





கிடத்திவிட்டு ஸ்வப்ன சரீரத்தில்‌ புகுவதுபோல்‌ ணத தவபத்தன்‌ 
சரீரத்தைக்‌ கிடத்திவிட்டு ஜீவன்‌ வேறு சரீரத்தில்‌ எசகறக 
4.4, ௮: கட. 5.6-7. 


172 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


ஊண்‌ என்னின்‌ னை வேளிி எள 
ஸ்‌ ணாக எளாகான்‌ என என்‌ எக்‌ எாஜம்‌- 
ஸீ எண்‌ என்‌ ஏணி ஏ: ஏர்‌ எனிளா எள. 
எ: எள ॥ எண்‌ எனாஜு ணாள எள்‌ ஜன என எ: 
எளாணன்‌ எளி எனஷரிள்‌்‌ எரி என்‌ ஒன்‌ 
என்‌ ஒன்‌ எனிரஸ்ன்‌ ॥ 8.5 ॥ 


ஆகாமமயஸ்‌ - தேஜோமயோ;தேஜோமய: காமமயோகாமமய: 
கீரோதமயோ ₹கீரோதமயோ தர்மமயோ ₹தர்மமயஸ்‌ ஸர்வமயஸ்‌- 
தத்யதேத-திதம்மயோஃதோமய இதி, யதாகாரீ யதாசாரீ ததா பவதி, 
ஸாதுகாரீ ஸாதுர்ப்ப்வதி, பாபகாரீ பாபோ பவதி, புண்ய: புண்யேன 
கர்மணா பவதி, பாப: பாபேன ॥ அதோ கல்வாஹு:: காமமய' 
ஏவாயம்‌ புருஷ இதி, ஸ யதாகாமோ பவதி தத்‌ க்ரதுர்‌-ப்பவதி, 
யத்‌ கீரதுர்‌-ப்பவதி தத்‌ கர்ம குருதே, யத்‌ கர்ம குருதே ததபிஸம்‌- 
பதியதே ॥4.5 ॥ ர 





பார்ப்பவனும்‌, காதுவழியாய்க்‌ கேட்பவனும்‌, பிருதிவிமயமான 
வனும்‌, அப்புமயமானவனும்‌, வாயுமயனமானவனும்‌ ஆகாசமய 
மானவனும்‌, ஒளிநிறைந்த வடிவினனும்‌, ஒளியிழந்த வடிவினனும்‌, 
ஆசை நிறைந்தவனும்‌, ஆசையற்றவனும்‌, கோபம்‌ நிறைந்தவனுங்‌ 
கோபமற்றவனும்‌, தர்மரூபியும்‌ அதர்மரூபியும்‌, எல்லாவடிவினனும்‌ 
இது என (அருகில்‌) உள்ளவனும்‌, அது என (துலைவில்‌) உள்ள 
வனும்‌ அவனே. எங்ஙனம்‌ செய்கிறானோ எங்ஙனம்‌ நடக்கிறானோ 
அங்ஙனமே ஆய்விடுகிறான்‌. நல்லதைச்‌ செய்பவன்‌ நல்லவ 
னாகிறான்‌. பாவத்தைச்‌ செய்பவன்‌ பாவியாகிறான்‌. புண்ணியச்‌ 
செயலால்‌ புண்ணிய முடையவனாகவும்‌, 


பாவச்செயலால்‌ பாவ 
மூடையவனாகவும்‌ ஆகிறான்‌. 





45. புருஷன்‌ ஆசைவ 
தத்தத்‌ காமஸ்ய லக்ஷணம்‌) 
எல்லாம்‌ ஆசையின்‌ லக்ஷணம்‌. 


டிவினன்‌--ஓ. (யத்யத்தி குருதே கர்ம 
எந்தெந்தச்‌ செயலைக்‌ செய்தாலும்‌ அது 


(மனு) 


4,4,5-4,2,9] பிருஹதாரணியகோபநிஷத்து 173 


வள ஏஷ ரைைனைளி எள்‌ விணன்‌ ரண 
காண சானணணன்‌ எ என ரானா வேணி என்ன என 
எனான்ன்‌ உ5.௩ ॥ 

இதி நு காமயமானோ, அதாகாமயமானோ, யோ£காமோ நிஷ்‌ 


காம ஆப்தகாம ஆத்மகாமோ, ந தஸ்ய ப்ராணா உத்க்ராமந்தி, 
ப்ரஹமைவ ஸன்‌ ப்ரஹ்மாப்யேதி ॥ 4.6 ॥ 





இப்புருஷனை ஆசைவடிவினன்‌ எனக்‌ கூறுவர்‌. ஆகை 
எங்ஙனமோ அங்ஙனம்‌ நிச்சயம்‌ ஏற்படுகிறது; நிச்சயம்‌ 
எங்ஙனமோ அங்ஙனம்‌ செயல்‌ செய்கிறான்‌ ) எங்ஙனம்‌ செயல்‌ 
செய்கிறானோ அங்ஙவனம்‌(பயனை) அடைகிறான்‌. 

4.6. இதுவரை ஆசை நிறைந்தவனைப்பற்றி (கூறினோம்‌). 
இனி ஆசையற்றவனைப்பற்றி (கூறுவோம்‌). எவன்‌ ஆசையில்லா 
தவனோ, ஆசையிலிருந்து விடுபட்டவனோ, ஆசைகளின்‌ பூர்த்தி 
எய்தியவனோ, ஆத்மா ஒன்றையே விரும்புபபனோ, அவனுடைய 
பிராணன்கள்‌ கிளம்பி எங்குஞ்‌ செல்லுவதில்லை. பிரம்மமாகவே 
இருந்து அவன்‌ பிரம்மத்தில்‌ £ீக்கியமாகிறான்‌. 





4.6. ஒருவன்‌ எங்ஙனம்‌ (நிஷ்காம:) ஆசை விடுபட்டவனாகிறான்‌ ? 
ஆசை பூர்த்தி எய்துவதால்‌. (ஆப்தகாம :) எங்ஙனம்‌ ஆசை பூர்த்தி 
எய்தியவனாகிறான்‌? ஆத்மா ஒன்றையே விரும்புவதால்‌ (ஆத்மகாம:), 
ஆத்மாவே உள்ளற்றது, வெளியற்றது, அனைத்துமாயிருப்பது, அறிவு 
மாயிருப்பது. அதில்‌ நிலைபெற்றால்‌ அடையவேண்டியது பின்‌ எதுவும்‌ 
இல்லை. ஆகையால்‌ அவனுக்குக்‌ கருமம்‌ இல்லை (ஸர்வாத்ம-தர்‌ரின: 
காமயிதவ்யாபாவாத்‌ கர்மானுபபத்தி:). கருமம்‌ இன்மையால்‌ போக்குவர 
வில்லை. ஆகையால்‌ அவனுடைய மனோசக்தி முதலியவை சரி ரத்தை 
விட்டுக்‌ கிளம்புவதில்லை. அவன்‌ கருமஞ்செய்யலாம்‌? ஆனால்‌ கருமப்‌ 
அவனைப்‌ பற்றாது. சரீரம்‌ உடையவனைப்‌ போலிருந்தாலும்‌ சரீரம்‌ அவனுக்கு 
நிழல்‌ போலவே. சரீரம்‌ விழுந்த பின்பு தான்‌ முக்தி என்பது அவனுக்ம 
இல்லை. (ந-ரீரபாதோத்தர காலம்‌.) சாவிலும்‌ வாழ்விலும்‌ அவன்‌ தன்டை 
ஒன்றே. அவன்‌ பிரம்மமாகவே இருக்கிறான்‌. (சங்‌, 

ஓ. பி. சூ. 4,4,4; 4,212. 


124 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப: 


எனின்‌ எனி எள எனா எனி எண்ட 
எல்‌ கணனொாணணலிலின: ளார்‌ என்ன எள 0 ளில்‌ 
எண்‌ எண்‌ வெளின்‌ வள எள்‌ 89%: ॥ூல்‌ ॥ 
்‌... இர எனா இள; ஏனார்‌ ளா வன்ஷூனி எரி ॥ 
சொளின என என னார்‌ கனை ஆன்‌ ரண 
॥$.6 ॥ 

தத்‌ யதா3ஹி நிர்ல்வயனீ வல்மீகே ம்ருதா ப்ரத்யஸ்தா மயீதை- 
வமேவேத₹ மரீர*1 ளேதேதோாய-மரரீரோஃம்ருத: ப்ராணோ ப்ரஹ்‌. 


மைவ தேஜ ஏவ, ஸோஹம்‌ பகவதே ஸஹஸ்ரம்‌ ததாமீதி! 
ஹோவா௪ ஜனகோ வைதேஹ: ॥ 4,7 ॥ 

அணு: பந்தா விதத : புராணோ மா“ஸ்ப்ருஷ்டோனுவித்தோ 
மயைவ। தேன தீரா அபியந்தி ப்ரஹ்மவித : ஸவர்க்கம்‌ லோக-மித 
ஊர்தத்வம்‌ விமுக்தா: 4,8 ॥ 





4.7. எங்ஙனம்‌ பாம்புச்‌ சட்டை புற்றருகில்‌ விடப்பட்டு 
உயிரற்றுக்‌ கிடக்குமோ, அங்ஙனமே (மூக்தனுடைய) இச்சரீர 
முங்‌ கிடக்கும்‌. அப்பொழுது இவன்‌ சரீரமில்லாதவனாப்‌ பிராண 
னாகவே பிரம்மமாகவே தேஜோவடிவினனாகவே ஆய்விடுகிறான்‌. 

*(இங்ஙனம்‌ உபதேசிக்கப்‌ பெற்ற) அடியேன்‌ தேவரீருக்‌ 
ஆயிரம்‌ (பசுக்களைத்‌) தருகிறேன்‌ ?? ண்ட்‌ வைதேக லக்‌ ம்‌ 

3.8. இந்தப்‌ பழைய மார்க்கம்‌ விசாலமானதெனினும்‌ 
ஸூக்ஷ்மமானது. இது என்னைத்தொட்டது ; என்னால்‌ அனுப 
விக்கப்பட்டது. இதனால்‌ தீரர்களாகிய பிரம்ம ஞானிகள்‌ இதன்‌ 
பிறகு (பிறவியிலிருந்து விடுபட்டவர்களாய்‌) ஸ்வர்க்க உலகத்தை 
அடைகிறார்கள்‌. ட்‌ 





4.7. (ஸர்ப்பவத்‌ தத்ரைவ வர்த்தமானோகப்படரீர ஏவ ர்வவத்‌ ்‌ 
௪ பூர்வவத்‌ புன: 
ஸரீரோ பவதி) பாம்பு சட்டை உரித்தபின்‌  அதனருிி தகாலு்‌ அத. 
னுள்‌ மீண்டும்‌ புகாது. அவ்வாறு ஞானியானவன்‌ சரீரபந்தனம்‌ விட்ட 
பின்‌ மீண்டும்‌ முன்போல்‌ சரீரியாக மாட்டான்‌. ்‌ (சங்‌): 
ஆயிரம்‌ பசுக்களைத்‌ தருகிறேன்‌. ர்மத்தைப்‌ பற்‌ 
உபதேசம்‌ இங்கே பூர்த்திய ன்‌ வஸபல வ்‌ மல்டி பன்ர 


டைவதால்‌ ஏன்‌ ஜனகர்‌ தன்னையும்‌ விதேஹ 


்‌] ॥ 
4,4,7-4.4,13] பிருஹதாரணியகோபநிஷத்து 175. 


காணாள்‌ அளி னனிரள ஊட 
தன கன எலிகள்‌ ய 578 ॥ 
|. எனானி; ஈ௭ஷத காளானின்‌ என்‌ எண்‌ எர: | 
என்னை (உ என்னா எர என டிரை எ. கிஷ ॥௭. 
(8.13 ॥ 

ஆத்மானஞ்‌ சேத்‌ விஜாநீயா-தயமஸ்தீதி புருஷ: | கிமிச்சன்‌ 
கஸ்ய காமாய ரீர-மனு-ஸஞ்ஜ்வரேத்‌ ॥4.12 ॥ 

யஸ்யானுவித்த: பீரதிபுத்த ஆதமா:ஸ்மின்‌ ஸ்ந்தேஹ்யே 
கஹனே ப்ரவிஷ்ட: ॥ ஸ விம்வக்ருத்‌ ஸ ஹி ஸர்வஸ்ய கர்த்தா 
நஸ்ய லோகா: ஸ உலோக ஏவ ॥ 4.13 ॥ 





4,12. ஒரு புருஷன்‌ தன்னை ₹ நான்‌ இது வாயிருக்கிறேன்‌ * 
ஈன்று அறிந்து விட்டால்‌ எதை விரும்பி, யாருடைய விருப்பத்துக்‌ 
நகச்‌ சரீரத்தைப்‌ பின்பற்றி அத்துடன்‌ வருந்த வேண்டும்‌ *? 

4,13. சங்கடங்கள்‌ நிறைந்ததும்‌ ஞானத்தை மறைப்பது 
மான இச்சரீரத்தில்‌ புகுந்துறையும்‌ ஆத்மா எவனால்‌ அறியப்‌ 
பட்டதோ, அனுபவிக்கப்பட்டதோ, அவன்‌ தான்‌ உலகத்தை சிருஷ்‌ 
உத்தவன்‌; அவன்தான்‌ அனைத்துக்குங்‌ கர்த்தா; உலகங்களெல்லாம்‌ 
அவனுடையவையே $ அவனே உலகெல்லாமும்‌. 





நாட்டையும்‌ சேர்த்து ஆத்மஸமர்ப்பணம்‌ செய்யவில்லை ? ஓ. (நமஸ்தேஃஸ்த்‌- 
விமே விதேஹறோ அயமஹமஸ்மி 4.2.4). அத்தியாத்ம வித்தையில்‌. 
ரசிகரான ஜனகர்‌, அங்ஙனம்‌ செய்தால்‌ யாஜ்ஞவல்கியர்‌ உபதேசத்௪” / 
'நிறுத்திவிடுவார்‌ என்று எண்ணியும்‌, மேலுங்கேட்க விரும்பியும்‌, அங்க? ல்‌ 
கூறினார்‌ போலும்‌. யாஜ்ஞவல்கியர்‌ அவர்‌ குறிப்புக்‌ கிணங்கி இந்த மேர்‌ஃஷ 
தர்மத்தின்‌ பெருமையைக்‌ கூறி அதற்குப்‌ பரம ஸாதனமான ஸந்நிபா 
ஸத்தையும்‌ (4.4.23-ல்‌) கூறி உபதேசத்தை முடிக்கிறார்‌. (சங்‌.) 

4.12, ஆத்மானஞ்‌ சேத்‌ விஜாநீயாத்‌--(சேதிதி ஆத்ம வித்யாயா 
துர்லபந்‌ தர்யயதி). சேத்‌ (அறிந்துவிட்டால்‌) என்னும்‌ சொல்லால்‌ ஆத்ம. 
வித்தை அடைதற்கரிது என்பது காட்டப்படுகிறது. (சங்‌. 

ஒ--மனிதர்களில்‌ ஆயிரவர்க்குள்‌ ஒருவன்‌ சித்திபெற முயற்சிக்‌ 
கின்றான்‌; முயற்சி செய்யும்‌ சித்தர்களுள்‌ யாரோ ஒருவன்‌ என்னை 
உண்மையில்‌ உணர்கின்றான்‌. (கீ. 73). 


176 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப 


௭ எனின னன்‌ எ அன்கிள்‌ இளி 
அ எனன ௭௭? எ% ஒன எரி 8.18 ॥ 


எணைனனவானாள்‌ கனா ட கோள்‌ ளான 
௭ என்‌ ஷர ॥ 8.15 ॥ 


இஹைவ ஸந்தோ$த வித்மஸ்‌-தத்‌-வயந்‌-ந சே-தவேதீர்‌-மஹ; 
விநஷ்டி: பயே தத்விது-ரம்ருதாஸ்தே பவந்த்‌-யதேதரே து:க்‌। 
'மேவாபியந்தி |.4,14 ॥ 


யதைத-மனுபம்யத்‌-யாத்மானந்‌ தேவ-மஞ்ஜஸா | ஈமான்‌ 
யூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்ஸதே ॥ 4.15 ॥ 


சம சவக்‌ 


4.14. இங்கு (இச்சரீரத்தில்‌) இருந்துகொண்டே எப்படியோ 
நாம்‌ அதை (ஆத்மாவை) அறிந்துகொண்டோம்‌. இல்லாமற்‌ 
போனால்‌ அறியாதவர்களாகிப்‌ பெரும்‌ நஷ்டத்துக்குள்ளா 
யிருப்போம்‌. எவர்கள்‌ அதை (ேத்மாவை) அறிந்தவர்களேர 
அவர்கள்‌ சாகாதவர்கர்களாகிறார்கள்‌. பிறரோ எனில்‌ துன்பத்‌ 
தையே அடைகிறார்கள்‌. 


4.15. உண்டாயதற்கும்‌ உண்டாகப்‌ போவதற்கும்‌ இறை 
வனாயும்‌ ஒளிவடிவினனாயும்‌ உள்ள ஆத்மாவை ஒருவன்‌ எப்‌ 
பாது ஸாக்ஷ£த்தாகக்‌ கண்டுகொண்டானோ அப்போது அதனால்‌ 
அகன்‌ தனக்கு வேறான தேகத்தின்‌ ஸம்ரக்ஷ£ணையை விரும்புதில்லை. 


டப்‌ கை 


இது எனக்கு, இது என்‌ புத்திரனுக்கு, இது என்‌ மனைவிக்கு என்று 
பொருள்‌ ஈட்டுபவர்களாய்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ பிறந்திறந்‌ துழல்பவர்‌ சரீர 
-ரோகத்தை யனுபவிக்கின்‌ றனர்‌. ஆத்மதர்சிகளுக்கு ௮.து இல்லை. (சங்‌) 
ன்‌ டத்‌ ப ஸ்‌ ஏயிலுள்ளவன்‌ குடிநீருக்குக்‌ 
£ :_ சூரியனா உதித்துவிட்டால்‌ விளக்கு வே ்‌ ந்‌ 
மாருதம்‌ வீசுகையில்‌ விசிறி வக த, ஸ்‌ ங்கு: 
4.14, ஓ. கேன, 25, ' 


்‌ 4,4,14-4,4,21] பிருஹதாரணியகோபநிஷத்து 177 


எணாகளிஎள்னைலி விட: ஏசி ட எள விர்‌ 
னின்‌ னவ ॥ 8.6 ॥ 


௭8௭ விஷ என ஈளர்‌ ஒனிஎ ளான: னான 
ரஈஷனான்‌ கரக 8 என்‌ உ] ப 
யஸ்மா-தர்வாக்‌-ஸம்வத்ஸ்ரோஹோபி : பரிவர்த்ததே | தத்‌ 
$தவா ஜ்யோதிஷாஞ்ஜ்‌-யோதி-ராயுர்‌-ஹோபாஸதேஃம்ருதம்‌ ॥ 4.16 ॥ 
தமேவ தீரோ விஜ்ஞாய ப்ரஜ்ஞாங்‌ குர்வீத ப்ராஹ்மண: |. 
நானுத்‌-த்யாயாத்‌ பஹூன்‌ மப்தான்‌ வாசோ விக்லாபனஹி த- 
திதி ॥4.21 ॥ 

4.16. காலவடிவான ஸம்வத்ஸரம்‌ பகல்களுடன்‌ எவனுக்குக்‌ 
கீழ்ப்பட்டுச்‌ சுழல்கின்றதோ, அந்த ஜோதிக்கு ஜோதியான 
பரமாத்மாவை ஆயுளாகவும்‌ அமிருதமாகவும்‌ தேவர்கள்‌ உபாசிக்‌ 
கின்றனர்‌. 

4.21. பிரம்மநாட்டமுடைய புத்திமான்‌ (உபதேசத்தால்‌) இதை 
அறிந்து பிரஜ்ஞையை அடையட்டும்‌. பல சாஸ்திரங்களை அப்பி 
யாஸம்‌ செய்யவேண்டாம்‌. அது வாக்குக்குச்‌ சிரமமேயாகும்‌. 

4,15. வேற்றுமையைக்‌ காண்பவனுக்குப்‌ பயமுண்டு. அவன்‌ 
ஸம்ரக்ஷ£ணையை விரும்புவான்‌. ஒற்றுமையைக்‌ கண்டு கொண்டவ 
ஜுக்குப்‌ பயமில்லை. (ஏகத்வ-தர்ம்‌ ந பிபேதி குதல்சன | அதோ ந. ததா 
பிஜு சூப்ஸதே) சங்‌. 

4.21. பிரஜ்ஞையை அடையட்டும்‌--சாஸ்திரத்தாலும்‌ ஆசாரி 
யனாலும்‌ உபதேசிக்கப்பட்ட விஷயத்தின்‌ ஸாரத்தை யுணர்ந்து ஸந்நி 
மாஸம்‌, சமம்‌, தமம்‌, உபரதி, திதிக்ஷை, ஸமாதானம்‌ முதலிய ஸாதனங்‌ 
களைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 


ஓ--ஓமித்யேவம்‌ த்யாயத ஆத்மானம்‌. மு. 2.2.6. 
(அன்யா வாசோ விமுஞ்சத). மற்ற வார்த்தைகளை க 

மு. 2.2.5. 
ஓஃகீ, 2.52-53. 


பல நூல்களைப்‌ படிப்பதால்‌ பகவத்‌ பிரேமை உண்டாகிவிடுமா ₹ 

பஞ்சாங்கத்தில்‌ இவ்வளவு மழை பெய்யும்‌ என்று குறிப்பிட்டிருக்கிறது. 

பஞ்சாங்கத்தைக்‌ கசக்கிப்‌ பிழிந்தால்‌ ஒரு துளி ஜலங்கூட வராது. (ரா.கி.) 
1744-12 


178 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகேப 


எள ரூ எனன ரோணா சிகள்‌ பனானா; ஏாரிஏ ௩, 
ரார்ணே ளோ எள்‌ என்ன எளி எஸ்வி. 
அன்னி: எ ள எாணா எனிரா எனானரி சோளாஏள 
னி என்லை பர எரி எனமக ரே ஒன 

ஸ வா ஏஷ மஹா-னஜ ஆத்மா யோஃ£யம்‌ விஜ்ஞானமய: 
ப்ராணேஷ-*, ய ஏஷோந்தர்‌-ஹ்ருதய ஆகாமஸ்‌-தஸ்மின்‌ மேதே, 
ஸர்வஸ்ய வீ, ஸர்வஸ்யேமான:, ஸர்வஸ்யாதிபதி:, ஸ ந ஸாது 
கர்மணா பூயாந்நோ ஏவாஸாதுனா கநீயா-நேஷ ஸர்வேள்ஏ 
ஏஷ பூதாதிபதி-ரேஷ பூதபால ஏஷ ஸேதுர்‌-விதரண ஏஷா 





4,22. இந்த ஆத்மா பெரிது, பிறப்பில்லாவது, (இந்திர 
யங்கள்‌) பிராணன்களிடையில்‌ விஜ்ஞானமயமாயிருப்பது 
இருதய ஆகாசத்தினுள்‌ உறைவது, அனைத்தையும்‌ தன்‌ வசம்‌ 
கொண்டது, அனைத்தையும்‌ ஆள்வது, அனைத்துக்கும்‌ அதிபதி; 
நல்ல கர்மத்தால்‌ அது பெருமை யடைவதில்லை ; அவ்வாறே கெட்ட 





ஆழமில்லாத குளத்தில்‌ நீர்‌ குடிக்க வேண்டுமானால்‌ அதைக்‌ கலக்கா 
மல்‌ மெதுவாகக்‌ குடிக்கவேண்டும்‌. கலக்கிவிட்டால்‌ அடியிலுள்ள சேறு 
மேலே கிளம்பிவிடும்‌, சாஸ்திரத்தைப்‌ பற்றி வீண்வாதத்தில்‌ இறங்கினால்‌ 
உன்‌' மூளை கலங்கிவிடும்‌ (ரா. கி.) 
தர்மக்‌ கிரந்தங்களெல்லாம்‌ ஈசுவரனை நாடும்‌ வழியைச்‌ சொல்லு 
கின்றன. வழி தெரிந்தபின்‌ அவனிடம்‌ செல்ல முயற்சி தான்‌ அடுத்துச்‌ 
செய்ய வேண்டிய காரியம்‌. அதைச்‌ செய்யரமல்‌ கிரந்தத்தை மட்டுந்‌ * 
திருப்பித்‌ திருப்பி வாசிப்பதால்‌ என்ன உபயேரகம்‌ உண்டாகப்போகி றது? 
ரா. கி.) 
. (ஸப்த ஜாலம்‌ ள்‌ மஹாரண்யஞ்‌ சித்தப்ப்ரமண-காரணம்‌ | அத: ' 
ப்ரயத்னாத்‌ ஜ்ஞாதவ்யந்‌ தத்வஜ்ஞாத்‌ தத்வமாத்மான:) சொற்களின்‌ விரியு 
பெரிய காடு போன்றது. சித்தத்தைப்‌ பிரமிக்கச்‌ செய்யக்‌ காரணமாகும்‌. 
ஆகையால்‌ ஆத்ம தத்துவத்தைத்‌ தத்துவஞானிகளிடமிருந்து நேரில்‌ பெற 
முயற்சிக்க வேண்டும்‌. விவேக சூடாமணி : சங்‌;) 
பி. சூ. 4.1.1, 
4.22. ஸர்வஸ்ய வ&--ஒ. (ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய ப்ரமாஸநே : 
இந்த அக்ஷரத்தின்‌ கட்டளையாலேயே, ல்‌ ல த 
வேதானுவசனேன--(வேதானுவசன மஐப்‌ே தய: ஸ்‌ க்யா: 
்‌ தன நித்ய: ஸ்வா ர. 
யோ விதியதே) வேதானுவசனம்‌ என்ற சொல்லால்‌ திடைவிடாத அத்தி 


48.22]... பிருஹதாரணியகோபநிஷத்து 179 


ரர்‌ ஒக்‌ எள்‌ ௭௭௧௪௭௭ ளா உளி 
அள உள்ள எளி ௭7௪ ரி மளபிளிள்‌ எரி 
ள்‌ வைன: (௭ போஷனன்‌ எலன்‌ ன: 
ஊர்‌ எள ணாகன்‌ (௫ ணா என்னார்‌ ர்‌ எனைன 
ஒக வன ஏனா ளான ஒனர 
லோகானா-மஸம்ப்பேதாய; தமேதம்‌ வேதானுவசனேன ப்ராஹ்‌- 
மணா விவிதிஷந்தி, யஜ்ஜேன தானேன தபஸானாமகேநைத-மேவ 
விதித்வா முனிர்ப்பவதி ;) ஏத-மேவ ப்ரவ்ராஜினோ லோக-மிச்சந்த: 
ப்ரவ்ரஜந்தி ; ஏதத்‌-தஸ்மவை-தத்‌ பூர்வே வித்வா₹ஸ: ப்ரஜாந்‌-ந 
காமயந்தே கிம்‌ ப்ரஜயா கரிஷ்யாமோ, யேஷாந்‌ நோயமாத்மாுயம்‌ 





கர்மத்தால்‌ சிறுமையடைவதில்லை. இந்த ஆத்மாவே ஸர்வவேசு 
வரன்‌, உண்டாயவற்றிற்கெல்லாம்‌ அதிபதி, எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ பரிபாலிப்பவர்‌ இ; இவ்வுலகங்கள்‌ பிரிந்து போகாமல்‌ 
சேர்த்துப்‌ பிடிக்கும்‌ கரைபோன்றிருப்பவர்‌. இந்த ஆத்மாவை 
வேதாப்பியாஸத்தால்‌ பிரம்ம நாட்டமுடையவர்கள்‌ யஜ்ஞத்தாலும்‌ 
தானத்தாலும்‌ தவத்தாலும்‌ உபவாஸத்தாலும்‌ நாடுகிறார்கள்‌. இதை 
அறிந்து ஒருவன்‌ முனிவனாகிறான்‌. இவ்வாத்ம வாழ்க்கையையே 
தங்கள்‌ உலகனைத்துமாய்க்‌ கொண்ட வைராக்கிய சீலர்கள்‌ 
(வீட்டைவிட்டு) ஸந்‌ நியாஸிதளாய்க்‌ கிளம்புகிறார்கள்‌. இதனாலேயே 





_யயனம்‌ விதிக்கப்படுகின்றது. (தத்தி தபஸ்‌-தத்தி தப: தை 1.6) அதுவே 
. சிறந்த தவம்‌. இதனால்‌ மனதிலுள்ள அழுக்கு நீங்கும்‌. (ஜ்ஞான-முத்‌- 
பத்யதே பும்ஸாம்‌ க்ஷயாத்‌ பாபஸ்ய-கர்மண:) பாவச்‌ செயல்களின்‌ 


்‌ அழுக்கு நீங்கியதும்‌ மனிதனுக்கு ஞானமுதிக்கும்‌. (சங்‌) 
யஜ்ஞத்தாலுந்‌ தானத்தாலும்‌--ஓ. யஜ்ஞமுந்‌ தானமுந்‌ ஆ 
்‌ விவேகிகளுக்குப்‌ பரிசுத்தமளிப்பவை. கீ, 18.5): 


அனாசகேன--கோாமானமன-மனாமகம்‌ ந து போஜன- வருத்தி | 
போஜன நிவ்ருத்தெள ம்ரியத ஏவ நாத்மவேதனம்‌) அனாமகம்‌ என்றது 
காமநுகர்ச்சியை விடுதல்‌, போஜனத்தை விடுதல்‌ அன்று, போஜனத்தை 
ன 5 வ மரிப்பானே யன்றி ஆத்மஞான மடையமாட்டான்‌. (சங்‌.) 
வக பலன்‌ வனம்‌ யோகீ பவதி)--மனனத்தால்‌ முனியாக, 

க்கிய ஆகிறான்‌ ர்‌ ங்‌ 


180 உபநிஷத்ஸாரம்‌: [பிருஹதாரணியகோப. 


னான ணன்‌ என எா ளெ ணா சா “வினா 
சா எண னா கில்ளின்‌ ஒள்‌ ரன்‌ மள ௭௭௭: ॥ எரு 
எண்‌ என்னாள்‌ எ ஈரகனின்‌ எ ௬ வின்‌ 
லோக இதி; தே ஹஸ்ம புத்ரைஷணாயால்௪ வித்தைஷணாயாம்க 
லோகைஷணாயாம்ச வ்யுத்தாயாத பிக்ஷா£சர்யஞ்‌ சரந்தி, யாஹ்யேவ 
புத்ரைஷணா ஸா வித்தைஷணா யா வித்தைஷணா ஸா லோகை 
ஷணோபே ஹ்யேதே ஏஷணே ஏவ பவத₹:॥ ஸ ஏஷ நேதி நேத்‌- 





பூர்வீக வித்வான்‌௧ள்‌ பிரஜையால்‌ நாம்‌ என்ன செய்யப்போகிறோம்‌ 
என்று பிரஜைகளை இச்சிப்பதில்லை. நமக்கு இந்த ஆத்மாதான்‌ 
உலகம்‌ என்று கொண்டு அவர்கள்‌ மக்களாசையையும்‌ பொரு 
. ளாசையையும்‌ உலக ஆசையையும்‌ விட்டுக்‌ கிளம்பிப்‌ 'பிச்சையால்‌ 
வாழும்‌ விரதமுடையவர்களாய்ச்‌ சஞ்சரிக்கிறார்கள்‌. எ.து மக்க 
ளாசையோ அதுவே பொருளாசை; எது பொருளாசையோ அதுவே 
உலக ஆசை. (முன்னதும்‌ பின்னதும்‌ ஸாத்திய ஸாதன பேதத்‌ 
தால்‌ இரண்டாயினும்‌) இரண்டும்‌ ஆசைகளேயன்றோ? அவ்‌ 
வாத்மா (நேதி, நேதி) இல்லை, இல்லை என்று விளக்கப்படும்‌. அது 
பிடிபடாத.து, ஆகையால்‌ பிடிக்கப்படுவதில்லை ; அழிவில்லாதது, 





ஸந்நியாஸிகளாய்க்‌ கிளம்புகிறார்கள்‌--வெளி உலக போகங்களை 
இச்சிப்பவர்களுக்குப்‌ புத்திரன்‌ முதலிய ஸ தனங்கள்‌ எங்ஙனம்‌ விதிக்கப்‌ 
பட்டனவோ அங்ஙனமே ஆத்ம உலகத்தை இச்சிப்பவர்களுக்கு . எல்லா 
“ஆசைகளின்‌ நிவிருத்தியும்‌ ஸந்நியாஸமும்‌ விதிக்கப்பட்டன.  கானலை 
நீரென்று எண்ணி முதலில்‌ அதை நோக்கிச்‌ சென்றவன்‌, அது கானல்‌ 
என்று கண்டுகொண்டபின்‌ எப்படி அதை நோக்கி மீண்டும்‌ செல்ல மாட்‌ 
டானோ, அப்படி ஞானமுதித்தபின்‌ மண்ணாசை பெண்ணாசைகளில்‌ நாட்‌ 
டம்‌ ஏற்படாது. அது சம்பந்தமான கருமங்களில்‌ பிரவிருத்தி ஏற்படாது. 
(ஸர்வங்‌-கர்மாகிலம்‌ பார்த்த-ஜ்ஞானே பரிஸமாப்யதே--4ீ. 4,33) மிச்ச 


மின்றி எல்லாக்‌ கருமமும்‌ ஞானத்தில்‌ முடிவடைகின்றது.?? (சங்‌.) 
பி. சூ. 1.3,43; 3.3.39; 3.4.35; 4,114, 
ஓ. அச்சேத்யோஃயம்‌. (கீ. 2.2). 


புத்ரைஷணாயாம்க- (புத்‌ இதி நரகஸ்யாக்க்யா து:க்கஞ்ச நரகம்‌ 
விது: | புதி த்ராணாத்‌ தத: புத்ர: இஹேச்சந்தி பரத்ரச || ந மாம்ஸபேலல: 


4,422] பிருஹதாரணியகோபநிஷத்து 181 


எ னனள்‌ என்‌ எ டை ட எ ௭ 
ணாள: எரலைர்ரவை? ஊளை வ்‌ ஒ க னி 
எவள்‌ என்‌ எனை எள ॥$-% ॥ 

யாத்மாாகீருஹ்யோ ந ஹி கீருஹ்யதேஃமீர்யோ ந ஹி ர்யதே 
5ஸங்கோ ந ஹி ஸஜ்யதே:ஃஸிதோ ந வ்யததே நரிஷ்யத்யேதமு-ஹை 
வைதே ந தரத இத்யத: பாபமகரவமித்யத: கல்யாணமகரவமித்யுபே 
உ ஹைவைஷ ஏதே தரதி நைநங்‌ க்ருதாக்ருதே தபத: ॥ 4.22 ॥ 





அழிக்கப்படுவதில்லை ; பற்றில்லாதது, பற்றடைவதில்லை ; கட்டுப்‌ 
படாதது, ஆகையால்‌ துன்பத்திற்குட்படுவது மில்லை, துன்புறுவது 
மில்லை. (இங்ஙனம்‌ அறிந்த) இவனை ₹* இதற்காக: நான்‌ பாவஞ்‌ செய்‌ 
தேன்‌, இதற்காக நான்‌ புண்ணியஞ்‌ செய்தேன்‌ ? என்ற இவை 
தாண்டுவதில்லை ; இவ்விரண்டையும்‌ இவன்‌ தாண்டுகிறான்‌. செய்‌ 
தனவும்‌ செய்யாதனவும்‌ இவனைத்‌ துன்புறுத்தமாட்டா. 





புத்ரா: நரகவித்வான்‌ நா5ப்யகர்மக்ருத்‌ | ஸ்வயம்‌ ந யாதி ய: ஸ்வர்க்கம்‌ கதம்‌ 
ஸ பிதரம்‌ தரேத்‌ ||) *புத்‌? என்பது நரகம்‌. நரகமாவது துன்பம்‌. அத்‌ 
துன்பத்திலிருந்து இகத்திலும்‌ பரத்திலுங்‌ காக்கப்படுவதற்குப்‌ புத்திரனை 
இச்சிக்கின்றனர்‌. புத்ரன்‌ மாம்ஸத்தினாலான உருவன்று. கல்லாதவனும்‌, 
கருமஞ்‌ செய்யாதவனும்‌ புத்ரனாகான்‌. எவன்‌ தானே ஸ்வர்க்கம்‌ செல்ல 
வில்லையோ அவன்‌ தந்தையை எப்படிச்‌ செல்லும்படி செய்வான்‌? (வியாஸர்‌ 
கூறியதெனப்‌ போதானயர்‌ குறிப்பிடுவது). 
லோகைஷணா--(ஸ்வப்னோபம-மமும்‌ லோகம்‌ ஹி அஸதாம்‌ ்ரவண 
ப்ரியம்‌) கனவுபோன்ற இந்த உலகைப்‌ பற்றிக்‌ கேட்க அஸத்துக்களுக்குப்‌ 
பிரியம்‌. (பாகவதம்‌ 11.21.31) 
ஓ--காமாத்மான:ஸ்வர்க்கபரா: | (கீ. 2.43) 
- செய்தனவும்‌ செய்யாதனவும்‌ இவனைத்‌ துன்புறுத்த மாட்டா-- 
ஓ. தை. 2.9. ஆசைவாய்ப்பட்டுச்‌ சரீர போஷணைக்காகவும்‌ குடும்ப 
பேரஷணைக்காகவும்‌ எத்தனையோ தீமைகளைச்‌ செய்தேன்‌, நல்லதைச்‌ செய்‌ 
யாமற்‌ போனேன்‌ என்ற வருத்தம்‌ ஞானியைத்‌ தொடுவதில்லை. அவ்வாறே 
இறந்தபின்‌ ஸ்வர்க்காதி போகங்களை அனுபவிக்கலாம்‌ என்று எண்ணிச்‌ 
செய்த நற்கருமங்களை நினைத்தும்‌ ஞானி மகிழ்வதில்லை. பாவங்களைப்‌ 
போல்‌ புண்ணியங்களையும்‌'ஞானி தாண்டிச்‌ செல்கிறான்‌. 
ஆத்மாவை அறியாதவனுக்கு அவன்‌ செய்த கருமம்‌ அதற்குரிய பய 
னைத்‌ தரும்‌ ; அவன்‌ செய்யவேண்டிச்‌ செய்யாது விடுத்தது பிரத்யவாய பய 


182 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப., 


ர னன்‌ எண்‌ ளான எ எள்‌ எனறாள்‌ 
ளி ட எலி வானகம்‌ ரோ எ கன்‌ என்ர 
னர எனக்‌ (னாள்‌ எச வோட: என்‌ 
எகாணனிளனாள்‌ எனரின்‌ என்றானாள்‌ என்‌ எள்‌ எண 

ஏஷ நித்யோ மஹிமா ப்ராஹமணஸ்ய ந வர்த்ததே கர்மணா 
நோ கனீயான்‌ । தஸ்யைவ ஸ்யாத்‌ பதவித்தம்‌ விதித்வா ந லிப்யதே 
கர்மணா பாபகேனேதி ; தஸ்மாதேவம்‌-விச்சாந்தோ தாந்த உபரத- 
ஸ்திதிக்ஷ-: ஸமாஹிதோ பூத்வா;த்மன்யேவாத்மானம்‌ பம்யதி) 
ஸர்வமாத்மானம்‌ பல்யதி, நைநம்‌ பாப்மா தரதி, ஸர்வம்‌ பரப்மா 





4.23. * இதுதான்‌ பிரம்மத்தை யறிந்தவனுடைய அழியாத 
மகிமை. செயலால்‌ அது வளர்வது மில்லை, குறைவது மில்லை. 
அந்தப்‌ பதவியை அறிந்து அடைந்தவனாக ஒருவன்‌ ஆகவேண்டும்‌. 
அதை அறிந்தால்‌ பாவச்செயலால்‌ தொடப்படுவதில்லை. ஆகை 





னைத்‌ தரும்‌. ஞானியை இரண்டும்‌ பற்றாது. (ஜ்ஞானாக்னி: ஸர்வகர்மாணி 
பஸ்மஸாத்குருதே--கீ. 4.37). ஞானத்தி எல்லாக்‌ கருமத்தையுஞ்‌ சாம்‌ 
பலாகச்‌ செய்துவிடும்‌, (சங்‌.) 
பிரஜையால்‌ நாம்‌ என்ன செய்யப்‌ போகிறோம்‌ என்று---ஒ. (௬ண 
மோசன ,அர்த்தார: பிது; ஸந்தி ஸுதாதய: | பந்த-மோசன கர்த்தா 
து ஸ்வஸ்மா-தன்யோ ந கம்௪ன) கடனிலிருந்து விடுவிக்கத்‌ தகப்ப 
வுக்குப்‌ பிள்ளை. முதலியவர்கள்‌ உண்டு. பந்தத்திலிருந்து விடுவிக்கச்‌ 
கூடியவன்‌ தன்னைத்தவிற ஒருவனுங்‌ கிடையாது. 

(விவேகசூடாமணி: சங்‌.) 

நேதி நேதி: ஓ. ஆணல்லன்‌ பெண்ணல்லன்‌ அலியுமல்லன்‌ 

உண்கும்‌: உளனல்லன்‌ இல்லையல்லன்‌ 

பணுங்கால்‌ பேணுமுருவாகு மல்லனுமாம்‌ 

காணை பெரிதுடைத்தெம்‌ பெம்மானைக்‌- கூறுதலே. 


ழ்‌ (நம்மாழ்வார்‌) 
3.25. (விரஜ:) அமுக்கற்றவனாயும்‌--காமமே ஐ அழுக்‌ 
பி. சூ. 34.27, (ரஜ) அழுக்கு. 


ஓஒ. ஜேஞானாம்ருதேன த்ருப்தஸ்ய க்ருதக்குத்யள்‌ னத்‌ 
த கில ட ச அக ல ருத்பஸ்ய யோகின: | ந 
சாஸ்தி கிஞ்சித்‌ கர்த்தவ்யம்‌ அஸ்தி சேந்‌ ந ஸ தத்வவித்டு) ஞானாமிருதத்தால்‌ 


4.4,23] பிருஹதாரணியகோபநிஷத்து 183 


எனன எள்‌ எரனாசர்‌ எனின்‌ எள்‌ எனா எள்‌ என்‌ எனாள்‌ 
ரான கோன்‌ வலி எவிடளானரி எஎவிஎ எனி 
நாள்‌ எர்்ளிகினிரன்‌ என சாணை: வில்‌ எண்‌ 88- 
எல வரச்‌ எர்‌ ர்‌ ௭௧ எனின்‌ ॥ 53 ॥ 

னந்‌ தரதி; நைநம்‌ பாப்மா தபதி, ஸர்வம்‌ பாப்மானந்‌ தபதி; விபாபோ 
விரஜோ விசிகித்ஸோ ப்ராஹ்மணோ பவத்‌-யேஷ ப்ரஹ்மலோக: 
ஸம்ரா-டேனம்‌ ப்ராபிதோஸீதி ஹோவாச யாஜ்ஞவல்க்ய:, ஸோஹம்‌ 
பகவதே விதேஹான்‌ ததாமி, மாஞ்சாபி ஸஹ தாஸ்யாயேதி ॥ 4.23 ॥ 





யால்‌ இங்ஙனம்‌ அறிந்தவன்‌ அமைதியுடையவனாகவும்‌ அடக்க 
முடையவனாகவும்‌ ஆசைகளை விட்டவனாகவும்‌ பொறுமை உடைய 
வனாகவும்‌ ஆத்மநிஷ்டனாகவும்‌ ஆகித்‌ தன்னிடத்திலேயே ஆத்மா 
வைக்‌ காண்கிறான்‌. இவனைப்‌ பாவம்‌ தாண்டுவதில்லை ; இவன்‌ 
எல்லாப்‌ பாவங்களையும்‌ தாண்டுகிறான்‌ ) இவனைப்‌ பாவம்‌ எரிப்ப 
தில்லை, இவன்‌ எல்லாப்‌ பாவங்களையும்‌ எரிக்கிறான்‌. பாவமற்றவ 
னாயும்‌ அமுக்கற்றவனாயும்‌ சந்தேகமற்றவனாயும்‌ பிராம்மணனாயும்‌ 
ஆகிறான்‌. இதுதான்‌ பிரம்மலோகம்‌. அரசே ! இதை நீர்‌ அடைந்‌ 
தவராய்‌ விட்டீர்‌ ?? என்றார்‌ யாஜ்ஞவல்கியர்‌. 

1: இங்ஙனம்‌ அருளப்பெற்ற அடியேன்‌ தேவரீருக்கு விதேக 
நாடுகளையும்‌ சேவை புரிவதற்காக அடியேனையுந்‌ தருகின்றேன்‌ ?? 
என்றார்‌ (ஜனகர்‌), 





திருப்தியடைந்து, கிருதகிருத்தியனாயிருக்கும்‌ யோகிக்குச்‌ செய்யவேண்டிய 
காரியம்‌ என்று ஒன்றுமில்லை; அப்படியிருப்பின்‌ அவன்‌ தத்துவ ஞானி 
யன்று. - (உத்தரகீதை 1.2.3). 

ஓ. (ந ஹன்யதே, ந ஜீயதே, த்வோதோ நைனமஹோ அல்னோதி, 
அந்திதோ ந தூராத்‌) இவன்‌ நோயால்‌ கொல்லப்படமாட்டான்‌ ; சத்துருக்‌ 
களால்‌ ஜயிக்கப்படமாட்டான்‌ ; பாவம்‌ இவனை உண்ணாது (இவன்‌ 
பாவத்தை உண்டுவிடுவான்‌); பாவம்‌ இவனுக்குப்‌ பக்கத்திலும்‌ வராது, 
எட்டியும்‌ நில்லாது. (யஜுஸ்‌ ஸந்தியாவந்தனம்‌.) 


184 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகேரப, 


எள ர ௭௪௭ சானானலிளான்வளிளள்‌ 
எனாள்‌ எ எனாா௭₹ 6 ஏ என எளின்‌ எ மன்‌ 86 95% 
உன்‌ எரளினொள: ॥ 
॥ னி: ॥ 
எ ளாளானா; என்னி இளி என வள எனன 
ஷா கனா எனச்‌ ளே கனி ணீ எள்‌ 
ஸ வா ஏஷ மஹா-னஜ ஆத்மா:ஜரோ₹மரோ₹ம்ருதோ:பயோ 
ப்ரஹ்மாபயம்‌ வை ப்ரஹ்மாபயம்‌ ஹி வை ப்ரஹ்ம பவதி ய ஏவம்‌ 
வேத ॥ 4.25 ॥ 
இதி சதுர்த்தோ £த்த்யாய: ॥ 
பஞ்சமோ$5த்த்யாய: ॥ 
தீரயா: பீராஜாபத்யா: ப்ரஜாபதெள பிதரி ப்ரஹ்மசர்ய 
மூஷ-ர்‌-தேவா-மனுஷ்யா- அஸுரா, உஷித்வா ப்ரஹ்மசர்யந்‌ 
4.25. இந்த ஆத்மா பெரியவர்‌, பிறப்பில்லாதவர்‌, மூப்பில்லா 
தவர்‌, இறவாதவர்‌, அழியாதவர்‌, பயமில்லாத பிரம்மம்‌. பிரம்மமே 


பயமில்லாதது. இங்ஙனம்‌ அறிந்தவன்‌ பயமில்லாத பிரம்ம 
மாகவே ஆகிறான்‌. 


நான்காவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 


௨ந்தாவது அத்தியாயம்‌ 
2.1. தேவர்கள்‌ மனிதர்கள்‌ அசுரர்களாகிய பிரஜாபதியின்‌ 
மக்கள்‌ முவ்வகையினரும்‌ தகப்பனாகிய பிரஜாபதியிடம்‌ பிரம்ம 
சாரிகளாக இருந்தார்கள்‌. பிரம்மசரியம்‌ இருந்தபின்‌ * எங்க 
ளுக்குத்‌ தேவரீர்‌ உபதேசம்‌ செய்யுங்கள்‌ ? என்று தேவர்கள்‌ 
4,25. பி. சூ. 2.3.9; 2,3,17 ர 


, 23. ஒருவனுக்குத்‌ தன்‌ குறை தெரியும்போ ப்‌ 
்‌ னு ்‌ ர து குறிப்பாலேயே அவ 
னுக்கு அறிவுணர்த்த இயலும்‌ என்பது ணத தெளிவாகிறது. 





44.25-5.2.2] பிருஹதாரணியகோபநிஷத்து 185 


கேர்‌ கேண உ 8 னன்ன 3 எ னர்‌ 
என்‌ எ ளான்ணி்்‌ எனன ளர்‌ ॥%.1 உ 

எள ர்‌ என்னா சடளிஸஸி எள்‌ என்‌ கோக 
வா ஏ வளரிச3 வன னாள்‌! எளி 
எ சானின்‌ எள வரின்‌ 3.3 ॥ 


தேவா ஊசுர்‌-ப்ரவீது நோ பவானிதி, தேப்ப்யோஹைத-தகூஷர- 
மூவர௪, த இதி, வ்யஜ்ஞாஸிஷ்டா 3 இதி, வ்யஜ்ஞாஸிஷ்மேதி 
ஹோசுர்‌-தாம்யதேதி ந ஆத்தேத்‌-யோமிதி ஹோவாச, வ்யஜ்ஞா 
ஸிஷ்டேதி ॥ 2.1 ॥ 

அத ஹைனம்‌ மனுஷ்யா ஊசுர்‌-ப்ரவீது நோ பவானிதி, 
தேப்ப்யோ ஹைத-தகூடீர-முவா௪, த இதி, வ்யஜ்ஞாஸிஷ்டா ₹ இதி, 
வ்யாஜ்ஞாஸிஷ்மேதி ஹோசுர்‌-தத்தேதி ந ஆத்தேத்‌-யோமிதி 
ஹோவாச, வ்யஜ்ஞாஸிஷ்டேதி -.॥ 2.2 ॥ 





கேட்டனர்‌. : அவர்களுக்கு *த? என்ற இவ்வக்ஷரத்தைக்‌ கூறித்‌ 
! தெரிந்துகொண்டீர்களா?? என்றார்‌. * தெரிந்துகொண்டோம்‌, 
(தாம்யத) அடக்கமுடையவர்களாயிருங்கள்‌ என்று தாங்கள்‌ உப 
தேசித்தீர்கள்‌ ? என்றனர்‌. *ஆம்‌.- நீங்கள்‌ தெரிந்துகொண்டது 
சரி ? என்றார்‌. 

2-2. பின்‌ மனிதர்கள்‌ இவரையணுகி, * எங்களுக்குத்‌ தேவரீர்‌ 
உபதேசம்‌ செய்யுங்கள்‌ ? என்று கேட்டனர்‌. அவர்களுக்கும்‌ * த” 
என்ற இவ்வக்ஷரத்தையே கூறித்‌ * தெரிந்துகொண்டீர்களா *' என்‌ 
றார்‌. * தெரிந்துகொண்டோம்‌, (தத்த) தானம்‌ செய்யுங்கள்‌ என்று 
தாங்கள்‌ உபதேசித்தீர்கள்‌ ? என்றனர்‌. * ஆம்‌. நீங்கள்‌ தெரிந்து 
கொண்டது சரி? என்றார்‌. 





மாற்றுவதற்காக தமம்‌, தானம்‌, தயை முறையே உபதேசிக்கப்பட்டதா 
ன்றது. (சங்‌). 
ஓ. (தரிவிதம்‌ நரகஸ்யேதம்‌ தீவாரம்‌ நாமனமாத்மன: | காம: 
க்ரோதஸ்‌-ததா லோபஸ்‌-தஸ்மா-தேதத்‌ த்ரயந்‌ த்யஜேத்‌ |) ஆத்மாவிற்கு 
நாசம்‌ விளைக்கும்‌ இந்த நரகவாயில்‌ மூவகைத்து. காமம்‌, கோபம்‌, லோடம்‌. 
என்பன ; ஆகையால்‌ இம்மூன்றையுந்‌ தள்ளவேண்டும்‌. (கீ. 16.21). 
இங்கே தேவர்கள்‌ எனவும்‌ அசுரர்கள்‌ எனவுங்‌ குறிப்பிடப்பட்டவர்‌ 


186 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


ன்‌ அள ஊன கிளி ஸி எள்ள ளர்‌ ஊோகா௭- 
ளட எ வனா 3 எீ௭ வரன்‌ எனைன 
௭ எனின்‌ என எண்‌ எண்னை கன்‌ 
வக்‌ ௭ணிஷண$ உ ள்‌ கான 84 ணன்‌ 
எனைனன்‌ ளகர்‌ எள்‌ கோடன்‌ 18.3 ॥ 
ர எள ஒணிஎரடின ற ॥ 3] ॥ 
அத ஹைன-மஸ-₹ரா ஊசுர்‌-ப்ரவீது நோ பவானிதி, தேப்ப்யோ 
ஹைத-தேவாக்ஷர-முவாச த இதி, வ்யஜ்ஞாஸிஷ்டா இதி, வ்யஜ்‌ 
ஞாஸிஷ்மேதி ஹோசுர்‌-தயத்த்வமிதி ந ஆத்தேத்யோமிதி 
ஹோவாச, வ்யஜ்ஞாஸிஷ்டேதி, ததேத தேவைஷா தேவீ வாகனு. 
வததி ஸ்தனயித்னுர்‌-த-த-த இதி, தாம்யத, தத்த, தயத்த்வமிதி, 
ததேதத்‌-த்ரய₹ மிக்ஷேத்‌-தமந்‌ தானந்‌ தயாமிதி ॥ 2.3 ॥ 
ஏஷ ப்ரஜாபதிர்‌-யத்‌-த்ருதய-மேதத்‌ ப்ரஹ்மைதத்‌ ஸர்வம்‌ ॥3.1॥ 





2.3. பின்‌ அசுரர்கள்‌ இவரையணுகி, “ எங்களுக்குத்‌ தேவரீர்‌ 
உபதேசம்‌ செய்யுங்கள்‌ ? என்று கேட்டனர்‌. அவர்களுக்கும்‌ “த” 
என்ற இவ்வக்ஷரத்தையே கூறித்‌ *தெரிந்துகொண்டீர்களா?” என்‌ 
ரர்‌. *தெரிந்துகொண்டோம்‌ (தயத்த்வம்‌) தயை உடையவர்களா 
யிருங்கள்‌ என்று தாங்கள்‌ உபதேசித்தீர்கள்‌ ? என்றனர்‌. *ஆம்‌. 
நீங்கள்‌ தெரிந்துகொண்டது சரி” என்றார்‌. இந்த தெய்வ 
வாக்கையே மேகம்‌ (இடிக்கும்போது) த-த-த--தாம்யத; தத்த, 
தயத்தவம்‌ என்று திருப்பிச்‌ சொல்லுகிறது. தமம்‌, தானம்‌, தயை 
அம்‌ மூன்றையும்‌ அப்பியசிக்கவேண்டும்‌. 

8.1. எது ஹிருதயமோ (புத்தியோ) அதுதான்‌ பிரஜாபதி, 
அது தான்‌ பிரம்மம்‌, அது தான்‌ எல்லாம்‌. 





களும்‌ மனிதர்களைவிட வேறல்லர்‌. (மனுஷ்யாணா-மேவாதாந்தா யேகன்யை- 
ருத்தமைர்‌-குணை:ஸம்பன்னாஸ்‌-தே தேவா: | லோபப்ரதானா மனுஷ்யா: | 

ததா ஹிம்ஸாபரா:, க்ரூரா, அஸுரர:) மனிதர்களிடையே எவர்கள்‌ எல்லா 
நற்குணங்களும்‌ பொருந்தியிருந்தும்‌ இந்திரிய அடக்கமற்றவர்களோ 
அவர்கள்‌ தேவர்கள்‌. லோபித்தனம்‌ மிகுந்தவர்கள்‌ மனிதர்கள்‌. இம்சையும்‌ 
குரூர ஸ்வபாவமும்‌ உடையவர்கள்‌ அசுரர்கள்‌. ஆகையால்‌, மூன்று உப 
தேசங்களும்‌ மனிதர்க்கே கூறப்பட்டனவாகக்கொள்ளலாம்‌. (சங்‌.) 


5.2.3-5.4.1] பிருஹதாரணியகோபநிஷத்து 187 


ட. எ ௭௧ எனன எனி எளி எள்‌ எண்‌ எள்‌ 
89% என்‌ எகின்‌ எனளினாஷினாஏ ன சோளன்‌ 
ணன்‌ சாள்‌ 84 என்‌ என்ன எனி௭ என 
॥ 8.1 ॥ 

சா மண சாஷா ளா: எனக என்‌ என என 
ஊி்ணனிளோ வ்‌ ளே: எணிளின ன்‌ எண 
எனிரின எ ணிணாளம்‌ வின்னைஎல்‌ என்னாள்‌ ண்ணி 

தத்‌ வை ததேவ ததாஸ, ஸத்யமேவ ஸ யோ ஹைதம்‌ மஹத்‌ 
யக்ஷம்‌ ப்ரதமஜம்‌ வேத, ஸத்யம்‌ ப்ரஹ்மேதி ஜயதீமா4லோகாஞ்‌- 
. ஜித இந்ந்வஸாவஸத்‌ ய ஏவமேதன்‌ மஹத்யக்ஷம்‌ ப்ரதமஜம்‌ வேத, 
ஸத்யம்‌ ப்ரஹ்மேதி, ஸத்ய₹ஹ்யேவ ப்ரஹ்ம ॥ 4,1 ॥ 
்‌ ஆப ஏவேத-மக்ர ஆஸுஸ்‌-தா ஆப: ஸத்ய-மஸ்ருஜந்த, 
ஸத்யம்‌ ப்ரஹ்ம, ப்ரஹ்ம, ப்ரஜாபதிம்‌, ப்ரஜாபதிர்‌-தேவா₹ஸ்தே 
தேவா: ஸத்யமேவோபாஸதே, ததேதத்‌-த்ரியக்ஷர 4ஸத்யமிதி ஸ இத்‌ 
யேகமக்ஷரம்‌, தீத்யேகமக்ஷரம்‌, யமித்யேகமக்ஷரம்‌, ப்ரதமோத்‌- 





4.1. அந்த ஹ்ருதயப்பிரம்மம்‌ ஸ்த்யப்‌ பிரம்மமாகவே 
இருந்தது. பெரியதும்‌ பூசிக்கத்‌ தகுந்ததும்‌ முதலிலுண்டான.அி 
மான இதை எவன்‌ ஸத்யப்‌ பிரம்மம்‌ என்று அறிகிறானோ அவன்‌ 
இவ்வுலகங்களை யெல்லாம்‌ ஜயிக்கிறான்‌ ; பெரிதும்‌ பூஜிக்கத்தகுந்த 
தும்‌ முதலிலுண்டானதுமான இதை எவன்‌ அஸத்து என்று 
கருதுகிரனோ அவன்‌ உலகங்களால்‌ ஜயிக்கப்‌ படூவதுபோல. 
ஸத்யம்‌ பிரம்மம்‌ என்றும்‌ ஸத்யமே பிரம்மம்‌ என்றும்‌ அறிய 
வேண்டும்‌. 

5.1. ஆதியில்‌ இது (இவ்வுலகம்‌) நீராகவே (நீர்போல்‌ 
அமூர்த்தமான அவ்வியாகிருத பஞ்சபூதங்களாகவே) இருந்தது. 
அவ்வியாகிருதங்கள்‌ ஸத்யத்தை (வ்யாக்ருத பஞ்ச மகா 
பூதங்களை) சிருஷ்டித்தன. ஸத்யமே பிரம்மம்‌. அந்த பிரம்மம்‌ 
பிரஜாபதியை (விராட்புருஷனை சிருஷ்டித்தது). பிரஜாபதி தேவர்‌ . 
களை (சிருஷ்டித்தார்‌). அந்த தேவர்கள்‌ ஸத்யத்தையே உபாசிக்‌ 
கிறார்கள்‌. அந்த ஸத்யம்‌ மூன்று அக்ஷரங்களை உடையது$ 





4.1. பி, சூ. 3.3.38. 


188 உபநிஷத்ஸாரம்‌ [மிருஹதாரணியகோப. 


ஸ்‌ எஸ்‌ என்‌ எானளிஷள்‌ எளேஷ எழா? என்ள எரு. 
௭4 எனவும்‌ எ எனின்‌ எள்‌ ஜான ஏள5 சரன்‌ உ 8.1 ॥ 

எண்னணணைனி எ ளார்‌ எ ரோ எள்ள 
ஊண்‌ எண்‌ எிஸிஷன வாணி ைள்‌ 
விளி ளை: என்னா  என்னஏ 
எள்‌ ஏஷினாககு ன்‌ எனின்‌ ஊளை ஏனா. 
என ॥ 53 ॥ 
தமே-அக்ஷரே ஸத்யம்‌,மத்த்யதோன்ருதம்‌ ததேத-தன்்‌௬த-முபயத: 
ஸத்யேன பரிக்ருஹீத$, ஸ்த்யயூயமேவ பவதி, நைவம்‌ வித்வா₹ஸ 
மன்ருத₹ஹினஸ்தி ॥ 5.1 ॥ 

தத்யத்‌-தத்‌-ஸத்ய-மஸெளன ஸ ஆதித்யோ, ய ஏஷ ஏதஸ்மின்‌ 
மண்டலே புருஷோ, யம்சாயம்‌ தக்ஷீணே£க்ஷன்‌ புருஷஸ்‌-தா 
வேதா-வன்யோன்யஸ்மின்‌ ப்ரதிஷ்ட்டிதெள, ரல்மிபி-ரேஷோ5 
ஸ்மின்‌ ப்ரதிஷ்ட்டித:, ப்ராணை-ரயமமுஷ்மின்‌, ஸ. யதோத்க்ர- 
மிஷ்யன்‌ பவதி, ஈஈத்த-மேவைதன்‌-மண்டலம்‌ பல்யதி நைன- 
மேதே ரம்மய: ப்ரத்யாயந்தி ॥ 5.2 ॥ 





- “௭” என்பது ஒரு அக்ஷரம்‌ *த்‌? என்பது ஒரு அக்ஷரம்‌, *ய7ம்‌ 

என்பது ஒரு அக்ஷரம்‌. முதல்‌ அக்ஷரமும்‌ கடைசி அக்ஷரமும்‌ 
உண்மையானவை ; நடுவில்‌ உள்ளது பொய்யானது; அந்தப்‌ 
பொய்யெழுத்து இருபுறமும்‌ மெய்யால்‌ அணைக்கப்பட்டி ருப்பதால்‌ 
ஸத்யமே மேலெழுந்து நிற்கிறது. இங்ஙனம்‌ அறிந்தவனைப்‌ 
பொய்‌ வருத்தாது. 

_ 52. அந்த ஸத்யம்‌ எதுவோ அதுதான்‌” இந்த ஆதித்யன்‌. 
இந்த (சூரிய) மண்டலத்தில்‌ உள்ள புருஷன்‌ எவனோ அவனும்‌ 
வலது கண்ணில்‌ உள்ள புருஷன்‌ எவனோ அவனும்‌ இருவரும்‌ ஒரு 
வரிடம்‌ ஒருவர்‌ இருக்கின்றனர்‌. கிரணங்களால்‌ அவன்‌ இவ 
னிடம்‌ இருக்கிறான்‌. பிராணன்களால்‌ (இந்திரியங்களால்‌) இவன்‌ 
அவனிடம்‌ இருக்கிறான்‌. இவன்‌ எப்போது கிளம்பும்‌ (மரண) சம 
யமோ அப்போது அம்மண்டலம்‌ (டேஷ்ணமும்‌ கிரணமும்‌ இன்றி) 
வட வந்தம்‌ அவிர்‌ அதன்‌ பின்‌ கிரணங்கள்‌ இவனை நாடி. 


5.2. பி, சூ. 3,3.38. 


5,5.1-5.5.6] பிருஹதாரணியகோபநிஷத்து 189 


என்னின்‌ எண்‌ ர: எனன னன்‌ எனா விளி 
ஊனா ரே என்விளாள: என்னால: எக்ம்‌ எர 
154 (கே ய $.உ॥ 
ட. எல்‌ ரராளிளன என்னனா ளா வாகன்‌ 
எனவ ஊன வளாக இ வளி ளோ வளி 
வானாணல்‌ எ எதாமல்‌ எ சேஷம்‌ எனா: ளான 
ணைன: னாரா எண்‌ என்‌ என: உ6. ॥ 

மனோமயோஃயம்‌ புருஷோ பா : ஸத்யஸ்‌-தஸ்மிந்‌-நந்தர்‌-ஹ்௬- 
தயே, யதா வ்ரீஹிர்‌-வா, யவோ வா, ஸ' ஏஷ ஸர்வஸ்யேமான: 
ஸர்வஸ்யாதிபதி:, ஸர்வமிதம்‌ ப்ரமாஸ்தி, யதிதங்‌-கிஞ்ச ॥ 5.6 ॥ 

வாசந்‌-த்தேனு முபாஸீத, தஸ்யாம்‌-௪த்வார: ஸ்தனா:, ஸ்வா- 
ஹாகாரோ, வஷட்காரோ, ஹந்தகார:, ஸ்வதாகாரஸ்‌-தஸ்ய த்வெள 
ஸ்தனெள தேவா உபஜீவந்தி, ஸ்வாஹாகாரஞ்‌ ௪ வஷட்காரஞ்ச, 
ஹந்தகாரம்‌ மனுஷ்யா:, ஸ்வதாகாரம்‌ பிதரஸ்‌-தஸ்யா: ப்ராண 
ருஷபோ மனோ வத்ஸ: ॥ 8.1 ॥ 





த.6. இந்தப்‌ புருஷன்‌ மனோமயமானவன்‌ ; இருதயத்தி 
னுள்ளே (சிறியதாய்‌) நெல்லளவிலோ, யவ அளவிலோ ஜோதி ஸ்வ- 
ரூபியாய்த்‌ தோன்றுபவன்‌. அவன்தான்‌ அனைத்துக்கும்‌ ஈசுவரன்‌ ; 
அனைத்துக்கும்‌ அதிபதி ; இங்கு உள்ளது அனைத்தையும்‌ அவனே 
அடக்கியாள்கிறான்‌. 

8.1. (வேத) வாக்கைக்‌ கறவைப்‌ பசு என உபாசிக்க வேண்‌ . 
டும்‌. அதற்கு (வேதமாகிற பசுவுக்கு) முலைக்‌ காம்புகள்‌ நான்கு : 
ஸ்வாஹாகாரம்‌, வஷட்காரம்‌, ஹந்தகாரம்‌, ஸ்வதாகாரம்‌. அவற்‌ 
நில்‌ (யஜ்ஞயாகாதிகளில்‌) ஸ்வாஹாகாரம்‌, வஷட்காரம்‌ என்னும்‌ 
இரண்டையும்‌ பற்றித்‌ தேவர்கள்‌ ஜீவிக்கிறார்கள்‌ ; (தானத்தில்‌) 

- ஹந்தகாரத்தால்‌ மனிதர்களும்‌, (கிராத்தக்கிரியையில்‌) ஸ்வதாகாரத்‌ 
தால்‌ பிதிருக்களும்‌ (ஜீவிக்கிறார்கள்‌). (பிராணனால்‌ வாக்குப்‌ பிறப்‌ 
பதால்‌) அப்பசுவுக்கு உரிய ரிஷபம்‌ பிராணன்‌. (மனதின்‌ தூண்டு 





8.1. ஸ்வாஹா:--(ஸுஷ்டு ஆஹூ௰யதே அநயா இதி வ்யுத்பத்தி:) 
“ஸ்வாஹா ? என்று சொல்லிச்‌ செய்தால்‌ ஆஹுதி நன்றாய்ச்‌ செய்யப்‌ 


390 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகேப, 


ர$ எவர்‌ எமி எனாரிளேோனனள்‌ எணா௭ 8 கிஸ்‌ எ 
ஏ ருள்‌ 941 ர ஈவர்‌ என்‌ ஸ்‌ 9எனறள€ எவன எழு; 
ஊ ஒஸ்‌ எனின்‌ எழுள்‌ஷெட ர ஈவர்‌ ஸர்‌ ல்‌ 
னாள்‌ ௭ கே ஒஸ்‌ எள்‌ எ ௦ள்‌ 96 ய 171.1 ய 
உளள என்னினொள: ॥ 


ஏதத்‌ வை பரமந்தபோ, யத்‌-வ்யாஹிதஸ்‌-தப்யதே, பரம₹ஹைவ 
லோகஞ்‌ ஜயதி ய ஏவம்‌ வேத । ஏதத்‌ வை பரமம்‌ தபோ, யம்‌ ப்ரேத: 
மரண்ய“₹ஹரந்தி, பரம$ஹைவ லோகஞ்‌-ஜயதி ய ஏவம்‌ வேத॥ ஏதத்‌ 
வை பரமந்தபோ, யம்‌ ப்ரேத-மக்னெள அப்ப்யாதததி, பரம%ஹைவ 
லோகஞ்‌ ஜயதி ய ஏவம்‌ வேத॥ 11.1 ய 


॥ இதி பஞ்சமோஃ5த்த்யாய: ॥ 


தலால்‌ மேற்கூறிய கர்மங்களின்‌ பெருக்கம்‌ ஏற்படுவதால்‌) அப்பசு 
வுக்கு மனது கன்றுக்‌ குட்டியாம்‌. 

11.1. நோயால்‌ பீடிக்கப்பட்டு வருந்துதல்‌ கூட உண்மையில்‌ 
பெருந்தவமாகும்‌ என்று எவன்‌ அறிகிறானோ அவன்‌ உயர்ந்த 
உலகை அடைகிறான்‌. இறந்துபோன இவன்‌ உடலைச்‌ ௬டுகாட்டுக்‌ 
குக்‌ கொண்டுபோகிறார்களே, அதுவும்‌ பெருந்தவம்‌ என்று எவன்‌ 
அறநிகிறானோ அவன்‌ உயர்ந்த உலகை அடைகிறான்‌. இறந்துபோன 
இவன்‌ உடலைத்‌ தீயில்‌ இடுகிறார்களே அ.துவுங்‌ கூடப்‌ பெருந்தவம்‌ 
என்று எவன்‌ அறிகிறானோ அவன்‌ உயர்ந்த உலகைஅடைகிறான்‌. 


வந்தாவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 


பட்டதாதிறது. *ஸ்வாஹா? எனும்‌ பதத்தால்‌ . ! ஸ்வத்வ-ஹாநம்‌ ", 
அதாவது அஹங்கார மமங்காரங்களினின்று விடுபடுதல்‌ குறிக்கப்படும்‌. 
ஓ. தேவேப்ப்ய: ஸ்வாஹா | பித்ருப்ப்ய: ஸ்வதாஸ்து | பூதேப்ப்யேர்‌ 
நம: | மனுஷ்யேப்ப்யோ ஹந்த | (நாரயணோபநிஷத்‌), 
11.1. தவத்தால்‌ அஹங்காரத்தைத்‌ தியாகம்‌ செய்யவேண்டும்‌ என்‌ 
பது இயற்கை நியதி. தானாகவே ஒருவன்‌ அங்ஙனம்‌ செய்ய மறந்து விட்‌ 
டால்‌, இயற்கை அவனைத்‌ தவிக்கச்செய்து, நான்‌, என்னுடையது” என்று 
அவன்‌ போற்றினதையெல்லாம்‌ அவனிடமிருந்து கவர்ந்து கொள்ளுகிறது. 
, வெல்லத்தையும்‌ வெல்லப்‌ பொம்மையாக்குமுன்‌ மறுபடி உருக்கி 
வார்க்கவேண்டும்‌. அதுபோல நல்லவருங்‌ ட அன்த வர்‌ உருக்கம்‌ 
பட்டுத்தான்‌ திருவடிவம்‌ பெறவேண்டும்‌. 





5,8-1-6.5.3] பிருஹதாரணியகோபநிஷத்து 197 


உணா: ॥ 
டன எ ட எரினோானளினானன. எகா எஸ்‌ 
ள்ள உஊளஎணிளானாஎன்‌ ॥$.3 ॥ 
எனின்‌ ஏன்‌ எர ஏரை்‌ஒைளஎன்சனா- 


ஓ ஓ 


னன: கிணானின்‌ எண்ணை எனா 


॥ ஷஷ்ட்டோ5த்த்யாய: ॥ 

அத வா: ட ஆதித்யானீமானி மாக்லானி யஜூஃ₹ஷி 
வாஜஸனேயேன யாஜ்ஞவல்கயே-னாக்கீயாயந்தே ॥5.3 ॥ 

ஸாஞ்ஜீவீ புத்ரோ மாண்டூகாயனேர்‌-மாண்டூகாயனிர்‌ மாண்‌ 

டவ்யான்‌-மாண்டவ்ய: கெளத்ஸாத்‌-கெளத்ஸோ மாஹித்தேர்‌- 

மாஹித்திர்வாமகக்ஷ£யணா த்‌-வாமகக்ஷ£யண: மாண்டில்யாச்‌- 

சாண்டில்யோ வாத்ஸாத்‌-வாத்ஸ: குல்ரே: குல்ரிர்யபஜ்ஞ்வசஸோ 


ஆறாவது அத்தியாயம்‌ 

5.3. இனி பரம்பரை. சூரியனிடமிருந்து வந்த இச்சுக்ல 
யஜுர்‌ மந்திரங்கள்‌ சூரியன்‌ அருள்பெற்ற யாஜ்ஞவல்கியரால்‌ 
கூறப்படுகின்றன. ர 

5.4. ஸாஞ்ஜீவீபுத்ரன்‌ மாண்டூகாயனியிடமிருந்து (உபதேசம்‌ 
பெற்றார்‌). மாண்டூகாயனி மாண்டவ்யரிடமிருந்து ; மாண்டவ்யர்‌ 
கெளத்ஸரிடமிருந்து; கெளத்ஸர்‌ மாஹித்தியிடமிருந்து; மாஹித்தி 
வாமகக்ஷா£யனரிடமிருந்து ழ வாமகக்ஷா£யனர்‌ சாண்டில்யரிட 
மிருந்து; சாண்டில்யர்‌ வாத்ஸரிடமிருந்து ; வாத்ஸர்‌ குச்ரியிட 
மிருந்து; குச்ரி ராஜஸ்தம்பர்‌ புத்திரரான யஜ்ஞவசஸ்ஸிட 
மிருந்து; ராஜஸ்தம்பர்‌ புத்திரரான யஜ்ஞவசஸ்‌ கவஷியின்‌ 
புத்திரரான துரரிடமிருந்து, கவஷியின்‌ புத்திரரான துரர்‌ பிரஜா 


மனித பாஷையில்‌ எது *விபத்து” எனக்‌ கூறப்படுகிறதோ அதுவே 
தேவபாஷையில்‌ “ஸம்பத்து” எனப்படும்‌. இது பெரியோர்‌ கண்ட ரகசியம்‌. 
5.4. ஸாஞ்ஜீவீ புத்ரன்‌, மாண்டூகாயனி முதலானவர்கள்‌ பரம்‌ 
பரையாக பிரஜாபதியிடமிருந்து வந்த எந்த சுக்லயஜுர்‌ வேதத்தை 
அத்தியயனம்‌ செய்தார்களேர அதையே சூரியனுடைய அருளால்‌ யாஜ்ஞ- 
வல்கியர்‌ அடைந்து உலகில்‌ விளங்கும்படி செய்தார்‌. 





192. உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப, 


ண்ண: எறி னரசணி எனன: ௫9; கமி வ. 
கணி: எனன; எள எள்னாள்‌ என ன்ற என்‌ எ 
1 $5॥ ்‌ 

உன்‌ எனிஷணான: ॥ 


ஆ ஏனிஎல; ஏரில்‌ ஏரிஷரடனள்‌ ட ஏன்ன ஏளன 
ன்னர்‌ ॥ 
8 எரி: எரி: சாரி: ॥ 
॥ னள ஏஷ எள ॥ 


ராஜஸ்தம்பாயனாத்‌- யஜ்ஞ்வசா ராஜஸ்தம்‌ பாயனஸ்துராத்காவ- 
ஷேயாத்‌-துர : காவஷேய : ப்ரஜாபதே:-ப்ரஜாபதிர்ப்ரஹ்ம- 
ணோப்ரஹ்மஸ்வயம்ப்பு, ப்ரஹ்மணே நம: ॥ 5.4 ॥ 
॥ இதி ஷஷ்ட்டோத்தீயாய: ॥ 
ஓம்‌ பூர்ணமத: பூர்ணமிதம்‌ பூர்ணாத்பூர்ணமுதச்யதே | பூர்‌ 
ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவமிஷ்யதே ॥ 
ஓம்‌ மாந்தி: மாந்தி: மாந்தி: ॥ 

॥ இதி ப்ருஹதாரண்யகோபதிஷத்‌ ஸமாப்தா ॥ 
பதியிடமிருந்து ) பிரஜாபதி (சப்த) பிரம்மத்தினிடமிருந்து ; 
சப்தப்‌) பிரம்மமோ தான்‌ தானாகவே (என்றும்‌) இருப்பது. அந்த 
(சுப்தப்‌) பிரம்மத்துக்கு நமஸ்காரம்‌. 

ஆராவது அத்தியாயம்‌ முற்றும்‌. 
ஓம்‌. அது பூர்ணம்‌. இதுவும்‌ பூர்ணம்‌. பூர்ணத்திலிருந்து 
பூர்ணம்‌ உதயமாயுள்ளது. பூர்ணத்தினின்று பூர்ணத்தையெடுத்‌ 
தும்‌ பூர்ணமே மிஞ்சி நிற்கின்றது. 
ஓம்‌ முவ்வகையிலும்‌ சாந்தி நிலவுக. 
இங்ஙனம்‌ பிருஹதாரணியகோபநிஷத்து முற்றும்‌. 


தைத்திரியோபநிஷத்தின்‌ முன்னுரையில்‌ யாஜ்ஞவல்கியர்‌ சுக்லயஜுசர்‌ 
வேதத்தைச்‌ சூரியனிடம்‌ கற்ற வரலாறு காண்க. கட டா 





ச்ருக்கம்‌] பிருஹதாரணியகோபநிஷத்து 193 


உயநிஷத்தின்‌ விஷயச்சுருக்கம்‌ :-- 

முதல்‌ அத்தியாயத்தின்‌ ஆரம்பத்தில்‌ யஜ்ஞத்தில்‌ நிகழும்‌ சில 
உபாஸனைகளின்‌ உட்கருத்துக்களும்‌ மந்திரங்களை உபயோகிக்கும்‌ முறை 
களும்‌ உபதேசிக்கப்படுகின்றன. உதாரணமாக  அஸதோ மா ஸத்‌ கமய, 
தமஸோ மா ஜ்யோதிர்‌.கமய, ம்ருத்யோர்‌-மா அழ்ருதம்‌ கமய?- அஸத்தி 
னின்று என்னை ஸத்துக்கு அழைத்துச்‌ செல்‌; இருளினின்று என்னை 
ஒளிக்கு அழைத்துச்‌ செல்‌ ; சரவினின்று .என்னைச்‌ சாகாமைக்கு அழைத்‌ 
துச்‌ செல்‌, என்பது பவமான மந்திரம்‌. இது யாகத்தில்‌ ஜபிக்கப்பட்டால்‌ 
பஜமானனுக்கு விரும்பிய பலனையளிக்கும்‌. யாகம்‌ இல்லாமல்‌ இது. 
மட்டும்‌ ஜபிக்கப்பட்டாலும்‌ உயர்ந்த நன்மையைத்‌ தரும்‌. 

விராட்புருஷ வடிவில்‌ பரம்பொருள்‌ பலவாருய்ப்‌ பரந்து நிற்பினும்‌ 
ஒன்றே என்பது விளக்கப்படுகிறது. வேற்றுமைகளை: நீக்கி ஒற்றுமையையே 
நாடவேண்டும்‌. எவனொருவன்‌ வெவ்வேறாகப்‌ பிரித்து உபாசிக்கிறானோ 
அவன்‌ அறிந்தவனல்ல. ௮ நியவேண்டிய ஒன்று ஆத்மா தான்‌. ஆத்மா 
புத்திரனைவிடப்‌ பிரியமானது ; செல்வத்தைவிடப்‌ பிரியமானது) எல்லா 
வற்றையும்விடச்‌ சமீபமான.து 2? ஆத்மாவையே பிரியமானதாக உபாசிக்க 
வேண்டும்‌. எவரெவர்‌ இதை உணர்ந்தனரோ அவர்கள்‌ அதுவே ஆயினர்‌. 
இதைக்‌ கண்டறிந்த ரிஷி வாமதேவர்‌, “* நானே மனுவாயிருந்தேன்‌; 
சூரியனா யிருந்தேன்‌ ?? என்று கூறினார்‌. இப்போதும்‌ எவனொருவன்‌ 
நான்‌ பிரம்மமாயிருக்கிறேன்‌ என்று அறிகிறானோ அவனுடைய பெருமை 
யைக்‌ குறைக்கத்‌ தேவர்களாலும்‌ இயலாது. 

இரண்டாவது அத்தியாயம்‌ அஜாத சத்துரு-பாலாகி உபாக்கி 
யானத்தில்‌ ஆரம்பிக்கிறது. பிரம்ம ஞானம்‌ க்ஷத்திரிய அரசனால்‌ பிராம்மண 
னுக்கு உபதேசிக்கப்படுகிறது. அஜாதசத்துரு கார்க்கியரை நோக்கி, 
இது முறை மாறுபட்டதாகும்‌, இவன்‌ பிரம்மத்தை உபதேசிப்பான்‌ 
என்று ஒரு க்ஷத்திரியனைப்‌ பிராம்மணன்‌ நாடுவது. எனினும்‌ உமக்குக்‌ 
கூறுகிறேன்‌,!? என்றார்‌. இதற்குப்‌ பின்‌ யாஜ்ஞுவல்கியர்‌ மைத்திரேயிக்குச்‌ 
செய்த உபதேசம்‌ விளக்கப்படுகிறது. யாஜ்ஞவல்கியர்‌ இல்லறம்‌ முடித்து 
வனம்போக விரும்பியபோது, தம்‌ மனைவிகள்‌ இருவரில்‌ மைத்திரேயியைக்‌ 
கூப்பிட்டு, :* உனக்கும்‌ காத்தியாயனிக்கும்‌ தகுந்த ஏற்பாடுகள்‌ செய்து 
விடுதல்‌ நலமல்லவர??! என்றார்‌. மைத்திரேயி, '* முக்தி தராத செல்வத்தை 
வைத்துக்கொண்டு நான்‌ என்ன செய்வேன்‌ ? தாங்கள்‌ வனம்‌ போகுமுன்‌ 
எனக்கு ஞானத்தை உபதேசித்தருள்வீராக '? என்றாள்‌. யாஜ்ஞவல்கியர்‌ 
1 கணவனைக்‌ காதலிப்பது கணவனைக்‌ காதலிக்க அல்ல ; பரமாத்மாவைக்‌ 

1744-13 


194 உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


காதலிக்கப்‌ பயில்வதற்காகவே. கணவன்‌ மனை அக்‌ . காதலிப்பதும்‌ 
இதற்காகவே. இதுவே காதலின்‌ பயனும்‌ உண்மைப்‌ பொருளும்‌ ஆகும்‌, | 
மனைவி, கணவன்‌, மக்கள்‌) செல்வம்‌, பசுக்கள்‌ இவைகளினுள்‌ நிற்கும்‌ 
பரம்பொருளைக்‌ கண்டு அதனுடன்‌ கலந்து ஒன்றாவதற்கு உள்ளம்‌ பொங்க 
வேண்டும்‌. பரம்பொருளை மறந்து, வேறெந்தப்‌ பொருளைத்‌ தேடி வாழ்ந்‌ 
தாலும்‌ அது ஏமாற்றத்தையே தரும்‌. பரம்பொருளைத்‌ தனியாகக்‌ 
காணவோ அடையவோ மனித வாழ்வில்‌ முடியாது. வீணையின்‌ நாதத்தை 
மட்டுந்‌ தனியாக எடுத்து வைத்துக்கொள்ள முடியாது. வீணையைப்‌ 
பெற்று நாதத்தைக்‌ கேட்கலாம்‌. இவ்வாறே பரம்பொருளையுங்‌ காணலாம்‌,” 
என்று உபதேசித்தார்‌. 

இதன்‌ பின்‌ கூறப்படுவது .மதுவித்தை. இந்தப்பிரபஞ்சம்‌ பிராணி 
களுக்கு மது. பிரபஞ்சத்துக்குப்‌ பிராணிகள்‌ மது. ஆத்மா எல்லாப்‌ 
பிராணிகளுக்கும்‌ மது. இவ்வுபாஸனையைத்‌ ததீசிமுனிவர்‌ .அசுவினீ 
தேவர்களுக்கு உபதேசித்தார்‌. இது இங்கு கூறப்படுவதால்‌ முதலிரண்டு 
அத்தியாயங்களும்‌ மதுகாண்டம்‌ எனப்படும்‌. 

மூன்றாவது அத்தியாயத்தில்‌ யாஜ்ஞவல்கியர்‌ ஜனகமகாராஜன்‌ 
ஸபையில்‌ கூடியிருந்த வித்வான்‌௧ளுடன்‌ பிரம்மத்தைப்‌ பற்றி விவாதித்தது 
கூறப்படுகிறது. இதுவும்‌ அடுத்த அத்தியாயமும்‌ யாஜ்ஞவல்கிய 
காண்டம்‌ எனப்படும்‌. ஜனகமகாராஜா ஒரு யஜ்ஞம்‌ செய்தபோது பல 
பிராம்மணர்கள்‌ வந்து கூடினார்கள்‌. அரசன்‌ ஆயிரம்‌ பசுக்களின்‌ கொம்பு 
களில்‌ பத்துப்‌ பத்துப்‌ பொற்காசு கட்டிவிட்டு அக்கூட்டத்தில்‌ பிரம்ம 
வித்தையிற்‌ சிறந்தவர்‌ அப்பசுக்களை ஒட்டிச்‌ செல்லலாம்‌ என்று சொன்‌ 
னார்‌. ஒருவரும்‌ முன்‌ வராமல்‌ தயங்கியபோது யாஜ்ஞவல்கியர்‌ தன்‌ 
சிஷ்யன்‌ ஒருவனைக்‌ கூப்பிட்டு அவற்றை ஓட்டிப்போகச்‌ சொன்னார்‌. 
அப்போது, '* நீர்தான்‌ பிரம்மிஷ்டரோ ??? என்று மற்றப்‌ பிராம்மணர்கள்‌ 
அவரை எதிர்த்தனர்‌. யாஜ்ஞவல்கியர்‌ அவர்கள்‌ கேட்ட கேள்விகளுக்‌ 
கெல்லாம்‌ தக்க பதில்‌ கூறி அவர்களை ஜயித்தார்‌. 

ட எந்தப்‌ பிரம்‌ தனக்குத்‌ தானே நேரில்‌ காணக்கூடியதாயும்‌ 
(வேறொன்றை வேண்டாததாயும்‌ அனைத்தையும்‌ வியாபித்து அனைத்துள்ளும்‌ 
ச ணதிம்‌ ஆதிமாவாயும்‌ உள்ளதோ அதை எனக்கு நன்கு விளக்கிக்‌ 
கூறும்‌ ?? என்று கஹோலர்‌ கேட்க, யாஜ்ஞவல்கியர்‌ விளக்கினார்‌. 

உத்தாகை ஆருணி அந்தர்யாமியைப்‌ பற்றிக்‌ கேட்க யாஜ்ஞவவல்கியர்‌ 
கூறுவார்‌ : ட்‌ எண்‌ எல்லாப்‌ பிராணிகளிடமும்‌ இருந்து கொண்டு எல்லாப்‌ 
ராணிகளின்‌ உள்ளத்திலும்‌ உறைகின்றாரோ, எனினும்‌ எவரை எல்லாப்‌ 


சுருக்கம்‌] பிருஹதாரணியகோபநிஷத்து 195 


பிராணிகளும்‌: அறிந்துகொள்ள வில்லையோ, எவருக்கு எல்லாப்‌ பிராணி 
களும்‌ உடலாகின்றனவோ, எவர்‌ எல்லாப்‌ பிராணிகளுக்கும்‌ உள்‌ நின்று 
அவற்றை ஆள்கின்றாரோ அவர்தான்‌ அந்தர்யாமி, அழிவற்றவர்‌. அவர்‌ 
காணப்படாமல்‌ காண்பவர்‌, கேட்கப்படாமல்‌ கேட்பவர்‌, நினைக்கப்படாமல்‌ 
நினைப்பவர்‌, அறியப்படாமல்‌ அறிபவர்‌.!? 

கார்க்கி ஸ-௫த்ராத்மாவைப்‌ பற்றிக்‌ கேட்க, யாஜ்ஞவல்கியர்‌ கூறுவார்‌ 2 
₹₹ பிரம்மஞானிகள்‌ இதை அக்ஷரம்‌ எனக்‌ கூறுகிறார்கள்‌. இந்த அக்ஷரத்‌ 
தின்‌ கட்டளையாலேயே வானமும்‌ பூமியும்‌ தத்தம்‌ ஸ்தானங்களில்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. இந்த அக்ஷரத்தை அறியாமல்‌ ஓருவன்‌ இவ்வுலகில்‌ 
பல்லாயிர வருஷங்கள்‌ ஹோமம்‌ செய்தாலும்‌, யாகம்‌ செய்தாலும்‌, தவஞ்‌ 
செய்தாலும்‌ அது எல்லாம்‌ அழிவுடையதாகும்‌.?? 

நாலாவது அத்தியாயம்‌ யாஜ்ஞவல்கியர்‌ பின்னொரு முறை ஜன 
கரைத்‌ தனிமையில்‌ சந்தித்து அவருடன்‌ பல நுட்பமான விஷயங்களைப்‌ 
'பற்றிச்‌ சம்பாஷித்ததைக்‌ கூறுவது, இதில்‌ முக்கியமாக ஜாக்கிரம்‌, 
ஸ்வப்னம்‌, ஸுஷுப்தி எனும்‌ அவஸ்தைகளின்‌ தத்துவம்‌ ஆராயப்படு 
கிறது. எங்ஙனம்‌ ஒரு பெரிய மீன்‌ இரு கரைகளுக்கும்‌ முன்னும்‌ 
பின்னுஞ்‌ சென்று சஞ்சரிக்குமோ, அங்ஙனமே இப்புருஷன்‌ ஸ்வப்னம்‌ 
ஜாக்கிறராலயை இரு நிலைகளுக்கும்‌ மாறிமாறிச்‌ சென்று எஞ்சரிக்கிறான்‌. 
எங்ஙனம்‌ ஒரு பருந்தோ கருடனோ வானவெளியில்‌ பறந்து களைத்துப்‌ 
போய்ச்‌ சிறகுகளை அசைவின்றிப்‌ பரப்பிக்கொண்டு கூட்டை நோக்கிச்‌ 
செல்லுமோ அங்ஙனமே இப்புருஷன்‌ ஸுஷுப்தியை நோக்கிச்‌ செல்லு 
கிறான்‌. இவன்‌ அறிபவனாயிருந்தும்‌ ஸஷுப்தியில்‌ ஒன்றையும்‌ அறிவ 
தில்லை. அறிவுக்குப்‌ புறம்பாக அறியப்படுவதற்கு அந்நிலையில்‌ எதுவும்‌ 
இல்லை. அறிபவன்‌ மட்டுந்‌ தனித்திருக்கிறான்‌. இவன்‌ நீரைப்போல்‌ ஒன்று 
பட்டவனாகவும்‌ இரண்டற்றவனாகவும்‌ ஆகிறான்‌. அந்நிலையிலுள்ள மறைவு 
நீங்கினால்‌ அதுவே பிரம்மலோகம்‌. அதுவே பரமானந்தம்‌. அந்த 
ஆனந்தத்தின்‌ ஒரு திவலையைக்‌. கொண்டுதான்‌ பிராணிகளெல்லாம்‌ 
வாழ்கின்‌ றன. 

ஒரு தட்டான்‌ எங்ஙனம்‌ ஒரு தங்கக்‌ கட்டியினின்று ஒரு சிறு 
பகுதியை எடுத்துப்‌ புதிதாயும்‌ அழகாயும்‌ உள்ள வேறு உருவத்தை 
அமைப்பானோ அங்ஙனமே இந்த ஜீவன்‌ உடலை விட்டு, அதை உயிரற்ற 
தாய்‌ வீழ்த்திவிட்டு, (பஞ்ச பூதங்களில்‌ ஒரு பகுதியை எடுத்துப்‌) புதிதாயும்‌ 
அழகாயும்‌ உள்ள வேறு உருவத்தைப்‌ பிதிரர்கள்‌ உலகுக்குகந்தவாறோ, 
தேவ உலகுக்குகந்தவாறோ, மனித உலகுக்குகந்தவாறோ, பிரம்மாவின்‌ 


196 ்‌ உபநிஷத்ஸாரம்‌ [பிருஹதாரணியகோப. 


உலகுக்குகந்தவாறோ, மற்ற ஜீவர்களின்‌ உலகுக்குகந்தவாறோ, (குணகர்மங்‌ 
களுக்குத்‌ தக்கபடி), சிருஷ்டித்துக்கெரள்ளுகிறான்‌. எங்ஙனம்‌ செய்கிறானோ 
எங்ஙனம்‌ நடக்கிறனோ அங்ஙனமே ஆய்விடுகிறான்‌. நல்லதைச்‌ செய்‌ 
பவன்‌' நல்லவனாகிறான்‌. பாவத்தைச்‌ செய்பவன்‌ பாலியாகிறான்‌. 

எவன்‌ ஆசையிலிருந்து விடுபட்டவனோ, ஆத்மா ஒன்றையே விரும்பு 
பவனோ, அவனுடைய பிராணன்கள்‌ கிளம்பி எங்குஞ்‌ செல்வதில்லை, 
பிரம்மமாகவே இருந்து அவன்‌ பிரம்மத்தில்‌ 8க்கியமாகிறான்‌. பாம்பு 
சட்டை உரித்தபின்‌ அதனருகிலிருந்தாலும்‌ அதனுள்‌ மீண்டும்‌ புகாது, 
அவ்வாறு ஞானியானவன்‌ சரீரபந்தம்‌ விட்டபின்‌ மீண்டும்‌ முன்போலச்‌ 
சரீரியாகமாட்டான்‌. 


ஒரு புருஷன்‌ தன்னை, :: நான்‌ இதுவாயிருக்கிறேன்‌ ?? என்று 
அறிந்து விட்டால்‌, எதை விரும்பி, யாருடைய விருப்பத்துக்காகச்‌ சரீரத்‌ 
தைப்‌ பின்பற்றி அதனுடன்‌ வருந்த வேண்டும்‌ ? 

பிரம்ம நாட்டமுடைய புத்திமான்‌ இதையறிந்து பிரஜ்ஞையை அடை 
யடீடும்‌. பல சாஸ்திரங்களை அப்பியாஸம்‌ செய்யவேண்டாம்‌. பல விஷ 
யங்களை விவாதிக்கவும்‌ சிந்திக்கவும்‌ வேண்டாம்‌. அதனால்‌ மனம்‌ சிதறிப்‌ 
போகும்‌. 

ஜீவன்‌ முக்தனுடைய மகிமை ஒரு செயலால்‌ வளர்வதுமில்லை, குறை 
வதுமில்லை. அவன்‌ அமைதியுடையவனாகவும்‌, அடக்கமுடையவனாகவும்‌, 
ஆசைகளை விட்டவனாகவும்‌, பொறுமையுடையவனாகவும்‌, ஆத்மநிஷ்டனாக 
வும்‌ இருப்பான்‌. பாவமற்றவனாயும்‌, பயமற்‌ றவனாயும்‌, அழுக்கற்றவனாயும்‌, 
சந்தேகமற்றவனாயும்‌ இருப்பான்‌. 

அத்தியாயங்கள்‌ &ந்தும்‌ ஆறும்‌ சிதறிப்போன பல விஷயங்களைப்‌ 
பேசுகின்றனவாதலால்‌ இவ்விரண்டு அத்தியாயங்களுஞ்‌ சேர்ந்து கில 
காண்டம்‌ எனப்படும்‌. 

தேவர்களும்‌, மனிதர்களும்‌, அசுரர்களும்‌ பிரஜாபதியிடம்‌ உபதே 
சத்தை நாடிச்‌ சென்றனர்‌. மூவர்க்கும்‌ அவர்‌ “த? என்ற ஒரு எழுத்தையே 
உபதேசமாய்க்‌ கூறினார்‌. தாங்கள்‌ இந்திரிய அடக்கமற்றவர்கள்‌ என்று 
உணர்ந்திருந்த தேவர்‌ * தாம்யத 7 அடக்கமுடையவர்களாயிருங்கள்‌ என்று 
அவர்‌ உபதேசித்ததாய்க்‌ கொண்டனர்‌. தாங்கள்‌ லோபிகள்‌ என்று 
உணர்ந்திருந்த மனிதர்‌ * தத்த தானம்‌ செய்யுங்கள்‌ என்று அவர்‌ உபதே 
சித்ததாய்க்‌ கொண்டனர்‌. தாங்கள்‌ இம்சிக்கும்‌ இயல்புடையவர்கள்‌ 
என்று உணர்ந்திருந்த அசுரர்‌, 4 தயத்தீவம்‌ ? தயைஉடையவர்களாயிருங்‌ 


சுருக்கம்‌] பிருஹதாரணியகோபநிஷத்து 197 


கள்‌ என்று உபதேசித்ததாய்க்‌ கொண்டனர்‌. ஒருவனுக்குத்‌ தன்‌ குறை 
தெரியும்போது குறிப்பாலேயே அவனுக்கு அறிவுணர்த்த இயலும்‌ என்பது 
இக்கதையால்‌ தெளிவாகின்றது. 

ஞானத்திற்குத்‌ தவமே சிறந்த ஸாதனம்‌ என்பதும்‌, நோவும்‌ சாவுங்‌ 
கூடத்‌ தவமெனவே கருதப்படவேண்டு மென்பதும்‌ மேலே உபதேசிக்கப்‌ 
படுகிறது. 

ஆறாவது அத்தியாயத்தில்‌ முக்கியப்பிராண உபாஸனையும்‌ பஞ்சாக்னி 
வித்தையும்‌ கூறப்படுகிறது. நல்ல மக்களைப்‌ பெறவிரும்பும்‌ கிருஹஸ்தர்‌ 
கள்‌ அனுஷ்டிக்கக்கூடிய சில கிரியைகளும்‌ இங்கு விவரிக்கப்படுகின்றன. 
இக்கிரியைகட்கு உபநிஷத்துடன்‌ நெருங்கிய தொடர்பின்மையால்‌ அவை 
இத்தொகுதியிலும்‌ உரையிலும்‌ விடப்பட்டன. 

ஸாஞ்ஜீவீ புத்திரன்‌, மாண்டூகாயனி முதலானவர்கள்‌ பரம்பரையாகப்‌ 
பிரஜாபதியிடமிருந்து வந்த எந்தச்‌ சுக்லயஜுர்‌ வேதத்தை அத்தியயனம்‌ 
செய்தார்களோ அதையே சூரியனுடைய அருளால்‌ யாஜ்ஞவல்கியரும்‌ 
அடைந்து உலகில்‌ விளங்கும்படி செய்தார்‌. 


இங்ஙனம்‌ பிருஹதாரணியகோபநிஷத்துக்கு 
னாீராமகிருஷ்ண தீபம்‌ எனும்‌ 
உரை முற்றும்‌. 


உபநிஷத்ஸாரம்‌ முற்றும்‌ 


॥ ணா ॥ 
॥ றன்‌: ॥ 
மள: எல? ॥ 
எளி என்னா உர. ॥ 


எனா ன எள: ॥13 ॥ 
எனன உ 1.3 ॥ 


எ ணா ॥0.5 ॥ 
பிரம்மளூத்திரங்கள்‌ 
முதல்‌ அத்தியாயம்‌ 
.. (ஸமன்வயம்‌) 
அத்‌. 1: முதல்‌ பாதம்‌ 
1.3. இனிப்‌ பிரம்மத்தைப்‌ பற்றிய விசாரணை. 
3.2. இவ்வுலகிற்கு உற்பத்தி முதலியன எதனிடமிருந்தோ 
(அதுவே பிரம்மம்‌). 
13. (அதைப்பற்றிய ஞானம்‌) சாஸ்திரத்திலிருந்தே . பிறக்‌ 
கும்‌. (சாஸ்திரமும்‌ பிரம்மத்திடமிருந்தே பிறந்ததால்‌). 
1.4. அதுவும்‌ ஸமன்வயத்தால்‌. 





ஸூத்திரத்திற்கு விஷயமான உபநிஷத்‌ வாக்கியங்கள்‌ 
1.1. ஸத்யம்‌-ஜ்ஞானம்‌-அனந்தம்‌ ப்ரஹ்ம--தை. 2.1. 
1.2. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே--தை. 31, 


1.3. ்‌ ள்‌ ன்‌ படட ட்‌ 
ப்ரு. அகமட்‌ ரக பூதஸ்ய நிஃல்வஸித-மேதத்‌ யத்‌ ௬ுக்வேத:--- 


ன ர்‌ ஸதேவ ஸோம்ய இத-மக்ர ஷீஸீத்‌, ஏகமேவாத்விதீயம்‌ | 


13-ம்‌] பிரம்மசூத்திரங்கள்‌ 199 


ண: எ, எண ॥ 1. ॥ 


சிராஜி, எ, சோணை ॥ 1 ॥ 
எரா எிளிஙளேோ ஏ ॥ 1249 ॥ 
வாவா ளா எ ॥ 1.6 ॥ 


ஊனா ॥ 1.5 ॥ 





1.5. பார்ப்பதாய்க்‌ கூறப்படுவதால்‌ (அந்த ஆதிகாரணம்‌) 
பிரகிருதி அன்று ) சுருதி அதைக்‌ கூறவில்லை. 

1.6. உபசாரத்தால்‌ அப்படிக்‌ கூறப்பட்டதெனின்‌ அதுவும்‌ 
பொருந்தாது ; ஏனெனின்‌ ஆதிகாரணம்‌ ஆத்மா எனவே கதம்‌ 
பட்டுள்ளது. 

17. (பிரகிருதியும்‌ ஆத்மா எனும்‌ சொல்லால்‌ குறிக்கப்‌ 
படலாம்‌ என்றால்‌ அது பொருந்தாது)--அதில்‌ நிலைபெற்றவனுக்கு 
மோக்ஷம்‌ கூறப்படுதலால்‌. 

1.8. விலக்குதல்‌ கூறப்படாமையால்‌ (பிரகிருதியையே ஆதி 
காரணமாய்‌ வழிபட்டு அதன்‌ வழி ஆத்மாவை யடைவதற்கு 
- அப்படிக்‌ கூறட்பட்டதெனின்‌ அதுவும்‌ ஒவ்வாது. ஏனெனின்‌ 
பிரகிருதியை விலக்கி அப்பாற்‌ செல்வது கூறப்படவில்லை). 

1.9. (ஸுஷுபப்தியில்‌ ஜீவனுக்குத்‌) தன்னிடமே உள்ள 
. £ஸத்‌? தில்‌ ஒடுக்கம்‌ கூறப்படுவதாலும்‌ (அந்த “ஸத்‌” அக்ணணம்‌ 
பிரகிருதியாயிருக்கமுடியா.து). 





1.4. தத்‌-த்வ-மஸி | சா. 6.15.2. 
ப்ரஹ்ம வா இதமக்ர ஆஸீத்‌ | ப்ர. 1.4.10. 
ததேவ ப்ரஹ்ம த்வம்‌ வித்தி | கேன. 1.5. : 
1,5. ததைக்ஷத பஹு ஸ்யாம்‌ ப்ரஜாயேயேதி | சா. 6.2,2-3. 
ழ்‌ 1.6. ஸய எச்‌ அணிமைத-தாத்ம்ய-மிதஃ ஸர்வம்‌ | சர. 6,8.7.-- 
15.3. 
1.7. தஸ்ய தரவதேவ சிரம்‌ யாவந்‌ ந விமோக்ஷ்யே | சா. 6.14.2. 


1.9. யத்ரைதத்‌ புருஷ: ஸ்வபிதி- நாம ஸதா ஸோம்ய ததா ஸம்‌- 
பன்னோ பவதி ஸ்வமபீதோ பவதி | சா. 6.8. மட்‌ 


200 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


ளான ॥ 1.40 ॥ 
ஏனா ॥ 1.11 ம 


ளாஎணளிஹணாளா௭ ॥ 1. ॥ 
நரைன்‌! ஏ, எ, ரான்‌ ॥1. 13 ॥ 
எ னாக ॥ 1.78 ॥ 

எர்ணண்ணிஎ எரிக்‌ ॥1.1% ॥ 


1.10. (வேதாந்தத்தின்‌) போக்கு ஒரே மாதிரியிருப்பதால்‌ 
(மற்ற இடங்களில்‌ ஆதிகாரணமாய்க்‌ கூறப்பட்டது எதுவோ 
அதையே தான்‌ இங்குங்‌ கொள்ளவேண்டும்‌). 

1.11. சுருதியின்‌ கொள்கை அதுவேயாம்‌. 

1.12. (அப்பியாசத்தால்‌) மீண்டும்‌ மீண்டும்‌ கூறப்படுவதால்‌ 
ஆனந்தமயத்தில்‌ (புச்சம்‌ என்றது பிரம்மத்தைக்‌ குறிக்கும்‌). 

1.13. (புச்சம்‌ என்றது) ஒரு பகுதியைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
லாதலால்‌ அது ஒவ்வாதென்றால்‌, அது தவறு; சொற்பெருக்கத்தால்‌ 
அப்படி ஏற்பட்டது. 

 ம45. (னந்தமயத்திற்கும்‌ பிரம்மம்‌) அடிப்படைக்காரண 
மாயிருப்பதாலும்‌ (அதின்‌ ஒரு பகுதியாய்க்‌ கொள்ள முடியாது). 

1.15. மந்திரத்தில்‌ ((ப்ரஹ்மவிதாப்னோதி பரம்‌?) : என்று 
கூறியதே (பின்வரும்‌ ப்ராஹ்மணத்தில்‌ ₹ ப்ரஹ்ம புச்சம்‌ 
ப்ரதிஷ்ட்டா ? என்று) பாடப்பெறுகிற து. 








1.10. சா. 7.26.1; ப்ர, 3.3; தை. 2.1 ; ஸர்வே வேதா யத்‌-பத-மா- 
மனந்தி | கட. 1,215, பப ட்‌ 

1,12. அன்யோகந்தர நதமா ஆனந்த மய:...ப்ரவ்‌ ச்சம்‌ 
ப்ரதிஷ்ட்டா | தை. 2.5. 1 பழியைத்‌ வன ப்கம்‌ 

1.13. பிரம்மம்‌ ஆனந்தமய கோசத்தின்‌ வாலாக இருக்‌ 

ச. ௪. ்‌, ௫. னர்‌ 

“புச்சம்‌? என்றால்‌ அடிப்படையான ஆதாரம்‌ என்றே கொள்ளவேண்டும்‌, 
மூன்‌ பல இடங்களில்‌ *புச்சம்‌ ? என்ற சொல்‌ வந்ததால்‌ இங்கும்‌ அதை 
யனுசரித்து அச்சொல்‌ வந்ததே யன்றி * வால்‌ ? என்ற கருத்தல்ல. 

1.44. இத ஸர்வமஸ்ருஜத | யதிதங்‌ கிஞ்ச | தை. 2.6. 

காரணங்‌ காரியத்தின்‌ பகுதியாகாது. 


1,.10-1.1,21] பிரம்மசூத்திரங்கள்‌ 201 


அண்ணா: ॥ 1.16 ॥ 
என்னோ ன (1.19 ॥ 

௭௭௭ ளான ॥1.16 ॥ 
சாரண ணான எ எனிர்‌ எரிள ॥1.1% ம 


சனனதளி ளோ ॥ 1.0 ॥ 
௭ னான? ॥3] ॥ 


1,146. மற்றொன்று (ஜீவாத்மா) இங்கு “குறிக்கப்படவில்லை 9 
அது பொருந்தாததால்‌. 

1,172. (ஜீவனுக்கும்‌ பிரம்மத்துக்கும்‌, பேதங்‌ கூறப்படு 
வதாலும்‌. 

1,18, *அகாமயத” என்ற சொல்‌ இருத்தலால்‌ (ஆனந்தமய 
மாகிய பிரகிருதி வடிவம்‌ பிரம்மத்தைக்‌ குறிக்கும்‌ என்று) ஊகித்தல்‌ 
ஒவ்வாது. ள்‌ 

1.19. (இந்த) பிரம்மத்திடம்‌ (இந்த) ஜீவனுடைய கூட்‌ 
டூறவைச்‌ சுருதி கூறுவதாலும்‌. ்‌ 

1,20௦. கண்ணிலும்‌ சூரியனிலும்‌) உள்ளுறைவதும்‌ 
(பிரம்மம்‌) ; அதின்‌ லக்ஷணம்‌ உபதேசிக்கப்படுதலால்‌. 

121. (வேறிடத்தில்‌, வேற்றுமை குறிக்கப்படுதலாலும்‌ 
ஜீவனையும்‌ சூரியனையும்விட (பிரம்மம்‌) வேறு. 





1.17. ரஸோ வை ஸ: | ரஸ£$ஹ்யேவாயம்‌ லப்த்வானந்தீ பவதி | 
தை. 2.7. ்‌ 

1,18. ஸோககாமயத | தை, 2.6. 

1,19, உ-தர-மந்தரங்‌ குருதே | அத தஸ்ய பயம்‌ பவதி | தை. 2.7. 

1.20. அதய ஏஷோகந்தராதித்யே ஹிரண்மய: புருஷ: [ சா. 
1.6.8. *அத ய ஏஷோகந்தரக்ஷிணி புருஷ: | 1.7.5-8. 

1.21, ய ஆதித்யே திஷ்ட்டன்‌-னாதித்யாதந்தரோ யமாதித்யோ 
நவேத | ப்௬, 3.7.9. 


202 உபநிஷத்ஸாரம்‌ .... [பிரம்மசூத்‌. 


சானி ॥ 133 ॥ 


௭ ளா; ॥ 1.33 ॥ 
_ ஹி; எணாரிரளாளான உ 9 ॥ 
எிானளானி1எ 9, எ, எனா அள்ண்டன ௭ 
௩ ணை ॥1:$ ட. 
பயப்பட பப்ப ப்பட பாஜ இப 
வண எவ, எ வனவள ஏ 
॥ 1439 ॥ 


1.22. ஆகாசம்‌ (பிரம்மம்‌) ; அதின்‌ அடையாளங்களால்‌. 

3.23. அதே காரணத்தால்‌ பிராணனும்‌ (பிரம்மம்‌). 

1.25. ஜோதியும்‌ (பிரம்மம்‌); பாதங்கள்‌ கூறப்படுதலால்‌. 

1.25. கோயத்ரி) சந்தஸ்தான்‌. இங்கு கூறப்பட்டது, 
பிரம்மம்‌ அல்ல எனின்‌, அது ஓவ்வாது; (பிரம்மத்திடம்‌) சித்தத்தை 
அர்ப்பணம்‌ செய்யவே (காயத்ரி உபாசனை) கூறப்பட்டதாலும்‌ 
அதுவே பின்னும்‌ காணப்படுகிறது. 

1.26. பூதங்கள்‌ முதலியன பாதமாய்க்‌ கூறப்படுதல்‌ அப்‌ 
போதே பொருந்துமாதலாலும்‌. 4 

1.27. (இரண்டு இடங்களிலும்‌) உபதேச பேதத்தால்‌ அப்படி 
யல்ல என்றால்‌, அது தவறு; இரண்டிடங்களிலும்‌ கூறியதில்‌ 
விரோதம்‌ இல்லாததால்‌. 








“ம,22. அஸ்ய லோகஸ்ய தா கதிரித்யாகாம இதி । சா. 1,9,1-2, 

ஏஏஷீ ம ஆத்மாகந்தர்ஹ்ருதயே ஜ்யாயான்‌ ப்ருதிவ்யா | சா. 3.14.3. 
1:23. கதமா ஸா தேவதேதி, ப்ராண இதி ஹோவாச | சர. 1.11.4-5 
பராணஸ்ய ப்ராணம்‌ | ப்ர. 4.4.18. 

1.24. அத யதத: பரோ திவோ ஜ்யோதி: ...அஸ்மின்னந்த: பரு 
ஜ்யோதி: | சா. 3,137, ச்‌ ்‌ எடப்‌ 

பாதோஃஸ்ய ஸர்வா பூதானி | சா. 3,126. 

1.25. கரயத்ரி வா இத ஸர்வம்‌ | 

1.26. ஸைஷர சதுஷ்பதா காயத்ரீ | சா. 3.12.3-4. 


ண்ட 3 அ பாதஸ்யாம்ருதம்‌ திவி? | சா. 3,12.6 | அத யதத: பரோ 


1,1.22-1,1.317] பிரம்மசூத்திரங்கள்‌ 203 


எண, னான ॥1-36 ॥ ்‌ 
ளா எண: ரோ னோர்‌ ௮, ரானான ௭-௮ 
ஊண்‌ உ. ॥ 
 சானணளா ர கி எள ॥ 1.30 ம 
ளிஎ ஆரா எக எ, ளோ சணா: 
எனா என்னா 1.3] ॥ ப 





1.28. பிராணன்‌ (பிரம்மம்‌) ; அங்ஙனம்‌ ஒத்து வருவதால்‌. 

1.29. பேசுபவன்‌ தன்னைப்பற்றியே கூறுவதால்‌ பிரம்மம்‌ 
குறிக்கப்படவில்லை என்றால்‌ அத்தியாத்ம ஸம்பந்தமான குறிப்பே 
இங்கு நிறைந்திருக்கிற தென்போம்‌. 

1.30. வாமதேவரைப்போல்‌ (இந்திரனும்‌) சாஸ்திர திருஷ்டி 
யால்‌ (தன்னையே பிரம்மமாகம்‌) பேசுகின்றான்‌. ்‌ 

1.31. ஜீவ லக்ஷணமும்‌ முக்கியப்‌ பிராண லக்ஷணமும்‌ கூறப்‌ 
படுதலால்‌ அங்ஙனம்‌ அல்ல எனின்‌ அது தவறு; அப்படிக்‌ கொண்‌ 
டால்‌ உபாஸனை (பிரம்மம்‌, ஜீவன்‌, பிராணன்‌ என) மூன்றாகும்‌ ; 
பிராணன்‌ பிரம்மம்‌ என்று வேறிடங்களில்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டிருப்பதாலும்‌, இங்கும்‌ பிரம்ம லக்ஷணம்‌ பிராணனிடம்‌ கூறி 
யிருத்தலாலும்‌ பிராணன்‌ பிரம்மம்‌ என்றே கொள்ளப்படும்‌. 





1.28. ப்ராணோகஸ்மி ப்ரஜ்ஞாத்மா | கெளஷ்‌ 3.1. 
ஆனந்தோகஜ ரோம்ருத: | கெளஷ்‌. 3.8. 
1.30. அஹம்‌ மனுரபவம்‌ ஸூர்யக்ச | ப்௬. 1,410. 


204 ப உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


உணின்‌: ல ட 


௭௮௭ ஈரோ ॥ 5. ॥ 
க ரிய ॥ 85 ॥ 
எாண்ிஷ எ சாகி ॥ %.3 ॥ 


ஸப்‌-ல்‌ னசோக ॥ 88 ॥ 


௭௭8 ளாஏ ॥ 3.3 ॥ 
அண ॥ 3 ॥ 


அத்‌ 3: இரண்டாம்‌ பாதம்‌ 

24.  (மனோமயம்‌ பிரம்மம்‌) அவ்வுபதேசம்‌ எங்கும்‌ பிரசித்த 

மாயிருத்தலால்‌. 
்‌ 2.2. கூறப்புகுங்‌ குணங்கள்‌ ஆங்கே பொருத்தமாயிருத்‌ 
தலாலும்‌. - 

23... பொருந்தாமையால்‌ சரீரம்‌ படைத்த ஜீவனன்று. 

2.4. கர்மம்‌, கர்த்தா (அடையப்படுதுவது, அடைபவன்‌) 
கூறப்படுதலாலும்‌ (ஜீவனன்று). 

24... சொற்களின்‌ வேற்றுமையாலும்‌. 

2.6. ஸ்மிருதியாலும்‌. 

2,1-2. ஸரீவங்‌ கல்விதம்‌ ப்ரஹ்ம தஜ்‌-ஐ-லானிதி மாந்த உபாஸீதாத 
கலு க்ரதுமய: மனோமய: ப்ராண-மரிரோ பாரூப: ஸத்யஸங்கல்ப 
ஆகாமாத்மா | சர. 3.14.1-2, 

ட ட்‌ ஏதத்‌ ப்ரஹ்மைதமித: ப்ரேத்யாபி-ஸம்பவிதாஸ்மீதி | சா. 


ட்‌ ன ஈஸ்வர: ஸர்வபூதானாம்‌ ஹ்ருத்தேமேஃர்ஜுன திஷ்ட்டதி | 


124-121]... பிரம்மசூத்திரங்கள்‌ 205 


னின்‌ எனசோன ண, எ (எனன 
காள்‌ னன 54௮9 ॥ ர 
எரா ௭௭ எ ணா ॥3.6 ॥ 


_ வனா எனஷாணாடு ॥ ல ॥ 
ஏணான ॥?3,30 ॥ 


ர்‌ எனைளானானி 6 எனிளாஏ ॥%.771 ॥ 


2.7... இருப்பிடம்‌ (இருதயம்‌) சிறியதெனக்‌ குறிக்கப்படுவ 
தாலும்‌, அங்ஙனமே அதுவும்‌ சிறியதாய்க்‌ கூறப்படுவதாலும்‌, அது 
பிரம்மாயிருக்க இயலாதெனின்‌, (நாம்‌ கூறுவோம்‌) அப்படியன்று, 
தியானத்துக்காகவும்‌, ஆகாயத்தைப்போன்றும்‌ அப்படி கூறப்‌ 
பட்டது. 

2.8. (இருதயத்தில்‌ உறைவதால்‌ ஜீவனைப்போல்‌ பிரம்மத்‌ 
துக்கும்‌) ஸம்போகப்‌ பிராப்தி (சுகதுக்க அனுபவம்‌) உண்டு 
எனின்‌, அது ஒவ்வாது, (ஜீவனுக்கும்‌ பிரம்மத்துக்கும்‌ உள்ள) 
வேறுபாட்டால்‌. 

...”,9, உண்பவன்‌ (அத்தா) . பிரம்மம்‌; சராசரமனைத்தும்‌ 
கிரகிக்கப்படுவதால்‌. 

2.10. அதுவே (பிரகரணம்‌) சந்தர்ப்பமாதலால்‌. 

2.11. குகையில்‌ புகுந்தவர்கள்‌ இரண்டு ஆன்மாக்கள்‌ 
(ஜீவனும்‌ ஈசுவரனும்‌) ; அங்ஙனமே (அந்த உபநிஷத்தில்‌) காணப்‌ 
உலகா 





| 24. ட்‌ ம ஆத்மாகந்தர்ஹ்ருதயேணீயான்‌ வ்ரீஹேர்‌-வா யவாத்‌ 
வா! சா. 3.14.3 


2.9. யஸ்ய தன்ம ௪ க்ஷத்ரஞ்‌ ௪ உபே பவத ஓதன: | கட. 2.25. 

2.10. அன்யத்ர தர்மா-தன்யத்ராகதர்மா-தன்யத்ராஸ்மாத்‌ க்ருதா- 
க்ருதாத்‌ | கட. 2.14. 

2.11. ருதம்‌ பிபந்தெள டக்‌. லோகே குஹாம்‌ ப்ரவிஷ்டெள: 
பரமே பதத | கட. 3.1. 


206 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌.: 


கண்ணா? ॥ $.1% ॥ 

ணன்‌ எனி: ॥₹41-॥ 
ண அனை ோனர்‌ என்‌ 33 ட 
கியா னாக ॥ 53-53 ॥ 


॥ எனி: எ ॥ 
னா எள்‌ ஸ-எணாஏ ॥ 3. ॥ 


ஊன னவை ॥ 33 ॥ 
2.12. (பின்‌ கூறப்படும்‌) அடை மொழிகளாலும்‌. 
2.21. அதிருசீயம்‌ முதலிய குணங்களையுடையது பிரம்மமே; 
அக்குணங்கள்‌ பிரம்மத்துகீகே பொருந்துவனவாதலால்‌. 
2.22. (பிரம்மத்துக்குரிய) விசேஷ குணங்களும்‌ வேற்றுமை 
களும்‌ கூறப்படுவதால்‌ (பிரகிருதியும்‌ ஜீவனுமாகிய) இரண்டன்று. 
2.23. ஸ்வரூபம்‌ விவரித்துக்‌ கூறப்படுவதாலும்‌. 


அத்‌ 1: மூன்றாம்‌ பாதம்‌ 


3.4. (தேயு பூ ஆதி) வானுலகு, பூவுலகு முதலியவற்றிற்கு 
ஆதாரமாயுள்ளது (பிரம்மம்‌), ஆத்ம சப்தத்தால்‌. 

3.2... முக்தர்களால்‌ அடையப்படுவதென்று கூறியுள்ளதால்‌. 

2.12. ஆதமானம்‌ ரதினம்‌ லித்தி | கட. 3.3, 
ர்‌ ௮ம்‌. யத்த-தத்ரேல்ய-மக்ராஹ்ய-மகோத்ர-மவர்ண-மச க்ஷ: ்ரோ 
தீரம்‌ ததபாணிபாதம்‌ நித்யம்‌ விபும்‌ ஸர்வகதம்‌ ஸுஸக்ஷ்மம்‌ தத்பூத 
யோனிம்‌ பரிபல்யந்தி தீரா: | மு. 1.1.6. 

2.22. திவ்யோ ஹ்யமூர்த்த: ்‌ ்‌ 1ப்யந்தே 
ஹ்யஜ: | மு. 2.1.2. மகட்‌ அணக ப இல ககக பத்து றக 
ல்‌ உ புருஷ ஏவேதம்‌ வில்வம்‌, கர்ம தபோ, ப்ரஹ்ம பராம்ருதம்‌ | ' 

3.1. யஸ்மின்‌ தீயெள: ப்ருதிவீ சார்‌ க்ஷம்‌ ம்‌ ்‌ 
ப்ராணைம்௪ ஸர்வை: | மு. தட னு தக தவளை 


3.2. ததா வித்வான்‌ நாமரூபாத்‌-விழுக்த: பரம்‌ 5 
இங்பக்ப ல அகத நாமரூபாத்‌-விமுக்த: பராத்பரம்‌ புருஷ-முபைதி 





1,2.12-1.3,11] பிரம்மசூத்திரங்கள்‌ 207 


எனா ॥ 3. ॥ 
னான எ 39 ॥ 

எனா ஸ்ன- ளோ 3.6 ॥ 
எனி னை ॥ 3.5 ॥ 


௭௭-௭9: உ 3.10 ப 
சா எ எளாஎளாஎ ॥ 3.1] ॥ 





34. அதுவே (பிரகரணம்‌) சந்தர்ப்பமாதலால்‌, 

34. (பற்றற்ற) நிலையும்‌ (புண்ணிய பாவங்களைப்‌) புசிப்பதும்‌ 
(முறையே ஈசுவரனுக்கும்‌ ஜீவனுக்கும்‌) உதி (உலகுக்கு 
ஆதாரமாய்க்‌ கூறியது பிரம்மமே). 

3.8. ஸுஷுப்திக்கு அற்பற்பட்டது பூமா); உபதேசத்தால்‌. 

3.9. (கூறியுள்ள) குணங்கள்‌ (பிரம்மத்துக்கே, பொருத்த 
|மாதலாலும்‌. 

310. அக்ஷரம்‌ (பிரம்மம்‌), ஆகாயம்‌ வரை தாங்குவதால்‌. 

3.11. அதுவும்‌ ப(பிரகிருதியாயிருக்க முடியாது, பரமபுரு 

-ஷனாய்த்‌ தானிருக்கவேண்டும்‌), கட்டளையிடுவதால்‌. 





3.6. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே ஸர்வமிதம்‌ விஜ்ஞாதம்‌ 

பவதீதி | மு. 1,143. 
ஸ யோ ஹ வை தத்பரமம்‌ ப்ரஹ்ம வகு. ப்ரஹ்மைவ பவதி | 

மூ. 3.2.9. 

3.7.  தீவா ஸுபர்ணா ஸயுஜர ஸகாயா ஸமானம்‌ வ்ருக்ஷம்‌ பரிஷஸ்‌- 
வஜாதே | தயோரன்ய: பிப்பலம்‌ ஸ்வாத்வத்தி அனல்னன்‌-னன்யோ அபி 

| சாகமதி | மு. 3.1.1, 
910. ஸ ஹோவா-சைதத்வை ததக்ஷரங்‌ கார்க்கி ப்ராஹ்மணா அபி 

வதந்தி | ப்ர. 3.8.8, 
அஸ்மின்னு கல்வக்ஷரே கார்க்யாகால ஓதம்ச ப்ரோதல்சேதி | 

ப்ர. 5.8.1. 
,  3மம. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய ப்ரமாஸனே கார்க்கி ஸுஎர்யா சந்த்‌- 
ரமஸெள வித்ருதெள திஷ்ட்டத: | ப்ர. 3.8.9. 


208 . உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, ' 


னி ணி -ணாகோன எ: ॥ 3.3 ॥ 

ன கோனை: 36 ம 

என்னஷாவர்‌, எனா 6 ச்‌ ஜ்‌ எ 8. ]$ ॥ 
்‌ ஏூண எரனனிணா எாகுலி: | 3.78 ॥ 





3.13. பார்க்குஞ்‌ செயலை உரைப்பதால்‌, அவனே (பிரம்ம 
மாய்த்‌ தியானிக்கப்பட வேண்டியவன்‌). 

3,148. (தஹரம்‌) சிற்றம்பலம்‌ (பிரம்மம்‌); அடுத்‌ துவரும்‌ வாக்கி 
யங்களால்‌. 

3.15. (பிரம்மத்திடம்‌) செல்லுவது சொல்லப்படுவதாலும்‌ 
(பிரம்மலோகம்‌ என்ற) சொல்லாலும்‌ (தஹராகாசம்‌ பிரம்மமே) ; 
அவ்வாறே (ஜீவன்‌ பிரம்மத்திடம்‌ செல்லுதல்‌) காணப்படுகிறது 
(சுருதியினின்று) ; அடையாளமும்‌ (இருக்கிறது). 

9:16. (தஹராகாசம்‌ உலகத்தைத்‌) தாங்குவதாய்க்‌ கூறியிருப்‌ 
பதாலும்‌, இந்த மஹிமை இதனிடமே (பிரம்மத்தினிடமே) 
பொருந்தும்‌ என்பது அறியப்படுதலாலும்‌. 

3.13. யதா பாதோதரஸ்‌ த்வசா விநிர்முச்யபத ஏவம்‌ ஹ வை ஸ- 
பாப்மனா வி நிர்முக்த: ஸ ஸாமபிருந்நீயதே ப்ரஹ்மலோகம்‌ ஸ ஏதஸ்மாஜ்‌- 
ஜீவகளாத்‌ பராத்பரம்‌ புரிலயம்‌ புருஷமீக்ஷதே | பர. 5.5, 

3.14. அத யதித-மஸ்மின்‌ ப்ரஹ்மபுரே தஹரம்‌ புண்டரீகம்‌ வேம்ம 
தஹரோஃ£ஸ்மின்னந்தராகாலஸ்‌-தஸ்மின்யதந்தஸ்ததன்வேஷ்டவ்யம்‌ த்த்‌ 
வாவ விஜிஜ்ஞாஸிதவ்யமிதி | சா. 8.1.1. 

_ஸ ப்ரூயாத்‌ யாவான்‌ வா அயமாகாமஸ்தாவானேஷோகத்தர்ஹ்ருதய- 
அமு ன அஸ்மின்‌ தீயாவா-ப்ருதிவீ அந்தரேவ ஸமாஹிதே. | 
சா. 8.1.3. 

5.15. ஹிரண்ய-நிஹித-மக்ஷேத்ரஜ்ஞா உபர்யுபரி ஸஞ்சரந்தோ 
த விந்தேயு-ரேவமேவேமா; ஸர்வா: ப்ரஜா அஹரஹர்கச்சந்த்ய ஏதம்‌ 
ப்ரஹ்மலோகம்‌ ந விந்தந்த்‌-யன்ருதேன ஹி ப்ரத்யூடா: | சா. 8.3.2. 

ஸதா ஸோம்ய ததா' ஸம்பன்னோ பவதி ஸ்வமபீதோ பவதி | சா. 6.8.1. 

3.16. அத ய. ஆத்மா ஸ ஸேதுர்வித்ரூதிே ்‌ -மஸம்‌ 
பேதாய | சா. 8.4.1, அம்திகுல்‌ அகண்வை்‌ அவண்‌ 


ஏதஸ்ய வா அக்ஷ£ஸ்ய ப்ரமாஸனே கார்க்கி | ப்௬, 3.8-9. 


1,3,13-1,3,21] பிரம்மசூத்திரங்கள்‌ 209 


என்கோ (3.19 ॥ 

ஏரடைபவள$ஏ எ வள ஷு எ, எள ॥ 3.16 ॥ 
க, எர ண ॥ 3.15 ப 

ணானன்‌ எரி: 3.30 ॥ 


எஸ்‌: வீன்‌ 94, எண உ3.3] ॥ 

3.17. (காசம்‌ பிரம்மம்‌ என்பது) பிரசித்தமாதலாலும்‌. 

5.18. மற்றவன்‌ பேசப்படுதலால்‌, அவன்‌ (தஹராகாசத்‌ 
தால்‌ குறிக்கப்பட்டவன்‌ ஜீவன்‌) எனின்‌, அது சற்றும்‌ ஒவ்வாது, 

3.19. மேலே வரும்‌ வாக்கியங்களால்‌ (ஜீவன்‌ தான்‌) எனின்‌, 
(அங்கு ஜீவனைக்‌ குறித்தது பிரம்மத்தினின்று அபேதமான) ஸ்வ 
ரூபத்தின்‌ விளக்கம்‌. ்‌ 

5.20. அந்தக்‌ குறிப்பின்‌ நோக்கமும்‌ வேறு. (ஜீவனை விளக்க 
அன்று) பிரம்மத்தை விளக்கவே. 

3.21. சுருதி அது சிறியதென்று கூறுவதால்‌ (அல்ல) எனின்‌, 
அது (தியானத்துக்காக என்று ஏற்கெனவே) விளக்கப்பட்டது. 





3.17. ஆகாமோ வை நாம நாமரூபயோர்‌-நிர்வஹிதா | சா. 814.1. 
அஸ்ய லோகஸ்ய கா கதி-ரித்‌-யாகாம இதி | சா. 1,9,1, 
3.18. அதய ஏஷ ஸம்ப்ரஸாதோகஸ்மாச்‌ சரீராத்‌ ஸமுத்தாய பரஞ்‌ 
 ஜயோதி-ர௬ுபஸம்பத்ய | சா. 8.3.4. ்‌ 
யாவான்‌ வா அயமாகாமஸ்‌-தாவானேஷோகந்தர்‌-ஹ்ருதய ஆகா: | 
'சா, 8.1.3. 
8,419, ஏஷோகக்ஷிணி புருஷ: | சர்‌. 8.7.4. 
தத்‌ யத்ரைதத்‌ ஸப்த: ஸமஸ்த: ஸம்ப்ரஸன்ன: ஸ்வப்னம்‌ ந விஜா 
னாத்‌-யேஷ ஆதமேதி | சா. 811.1. ்‌ 
, ஏவமேவைஷ. ஸம்ப்ரஸாதோகஸ்மாச்‌ சரீராத்‌ ஸமுத்தாய பரஞ்‌ 
ஐஜயோதி-ர௬ுபஸம்பத்ய ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்யதே | சா. 8.12.3. । 
114. 


210 , உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


அன௲னன எ ॥ 3.58 ॥ 

எ ணன்‌ 33 ம 

எண்னை ஈன: உ? ॥ 

ஊங்ணா ஐ எண்ணாக ॥ 3.33 ॥ 
என்னி ளா; என ॥ 34% ॥ 


3.22. அதைப்‌ பின்பற்றி அனைத்தும்‌ பிரகாசிப்பதாலும்‌, அத 
னுடைய ஒளியே அனைத்தையும்‌ விளக்குவதாலும்‌ அது பிரம்மம்‌. 

3.23. மேலும்‌ ஸ்மிருதியும்‌ அங்ஙனமே கூறுகிறது. 

3.24. (அங்குள்ள ஈசானன்‌ எனும்‌) சொல்லாலேயே (அங்‌ 
குஷ்ட்ட மாத்ரன்‌ என்று) அளவு படுத்தப்பட்டவன்‌ (பிரம்மம்‌). 

3.25. இருதயத்தில்‌ உபாசனையைக்‌ குறித்து (பிரம்மம்‌ அங்‌ 
குஷ்ட்ட மாத்திரம்‌ எனப்பட்டது ; வெவ்வேறு பிராணிகளின்‌ இரு 
தயம்‌ வெவ்வேறு அளவாயிற்றே என்றால்‌ இந்த உபாசனையால்‌) 
அதிகாரம்‌ மனிதனுக்குக்‌ கூறியதால்‌ (அங்ஙனம்‌). 

3.26. மேலுலக வாசிகளுக்கும்‌ (தேவர்களுக்கும்‌ அதிகாரம்‌) 
கூடுமாதலால்‌ என்பது பாதராயணர்‌ (அபிப்பிராயம்‌). 





3.22. தமேவ பாந்த-மனுபாதி ஸர்வந்‌ தஸ்ய பாஸா ஸர்வமிதம்‌ 
விபாதி | மு. 2.2.11. கட. 5.15, ்‌ 

3.23. நதத்‌ பாஸயதே ஸூர்யோ...கீ. 15.6. 

யதாதித்ய கதந்‌ தேஜோ...கீ. 15. 12, 

3.26, அங்குஷ்ட்ட மாத்ர: புருஷோ மத்த்ய ஆத்மனி திஷ்டதி | 
கட. 4.12, ம 

8,26. இந்திரன்‌ பிரம்ம ஞானத்தை நாடிப்‌ பிரம்மசரியம்‌ இருந்த 
கதையும்‌ (சா. 8.11.3), வருணன்‌ தன்‌ புத்திரனாகிய பிருகுவுக்கு உபதேசம்‌ 
செய்ததும்‌ (தை 3.) தேவர்களுக்கும்‌ இதில்‌ அதிகாரம்‌ உண்டு என்பதை 
நிரூபிக்கிறது. 


1,3.22-1.3.40] பிரம்மசூத்திரங்கள்‌ 211 


கன எர்ளின்‌ உ எ என்னை கிளா 
(3. ॥ 

எனா ள-சோரகால்‌ போன: உ3.31 ப 

ண்ன்ன்‌ சானா உ3.35 ॥ 

சான்‌ ஏ ளக, சாண (8 உ3.33 ॥ 


ண்ளா௭ ॥ 3.35 ॥ 
ணின்ணீனான ॥3.80 ॥ 


3.27. (தேவர்கள்‌ மனிதர்களைப்‌ போல்‌ சரீர முடையவர்கள்‌ 
எனின்‌ அவர்கள்‌ எங்ஙனம்‌ பல யாகங்களில்‌ ஒரே சமயத்தில்‌ 
இருக்கமுடியும்‌) கர்மாக்களில்‌ விரோதம்‌ ஏற்படும்‌ எனின்‌, அது 
சரியல்ல ; பல உருவங்களைத்‌ தரித்தல்‌ (அவர்களுக்கு ஒரே காலத்‌ 
தில்‌ இயலுமெனச்‌) சுருதியில்‌ காணப்படுவதால்‌. 

3.31. மது வித்தை முதலியவற்றில்‌ (சூரியன்‌ முதலிய தேவர்‌ 
களே உபாசிக்கப்படுவதாலும்‌, அந்த தேவர்கள்‌ தங்களையே உபா 
சிக்க இயலாததாலும்‌) இது கூடாததால்‌ (தேவர்களுக்கு) அதிகாரம்‌ 
இல்லை என்பது ஜைமினி (அபிப்பிராயம்‌). 

3.32. ஜோதிகளாக (சூரிய ச௪ந்திரர்களைப்‌ போலத்‌ தேவர்கள்‌) 
இருப்பதாலும்‌ (அவர்களுக்கு இருதயம்‌ முதலிய அங்கங்கள்‌ 
இல்லையாதலாலும்‌ கூடாது என்பதும்‌ ஒரு ஆக்ஷேபணை). 

3.33. எனினும்‌ (அதிகாரம்‌) உண்டு என்பது பாதராயணர்‌ 
(அபிப்பிராயம்‌) ழ; (மனிதர்க்குடைய உரிமை தேவர்களுக்கும்‌) 
இருக்கவே இருக்கிறது. 

3.39. (பிராணன்‌ பிரம்மம்‌; பிராணனில்‌ எல்லாம்‌ உண்டா 
கிப்‌ பிராணனில்‌) அசைவதால்‌. 

3,40, ஜோதி (பிரம்மம்‌) ) அங்ஙனம்‌ காட்டப்பட்டிருப்பதால்‌. 


3.27. சா. 7.26.2. 

3.39. யதிதங்‌ கிஞ்ச ஜகத்‌ ஸர்வம்‌ ப்ராண ஏஜதி நி: ஸ்ருதம்‌ | 
௩ட. 6.2. 

3.40. பரஞ்ஜ்யோதி-ருபஸம்பத்ய ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்‌- 
பதே। சா. 8.12.3. ல்‌ 


212 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


ண்ணி ॥ 38% ॥ 
ஏனா ॥3.82 உ. 


ம என்‌: எட ॥ 
ளாணா்‌னைனகாண்‌ 4 எ, எல்னைபைன ன. 
வில: வி்‌ எ ॥ 8. ॥ 


3.42. ஸுஷுப்தியிலும்‌ மரணத்திலும்‌ (ஜீவனைத்‌ தழுவி 
நிற்கும்‌ பிராஜ்ஞனாக) வேருகக்‌ கூறப்பட்டது (பிரம்மம்‌), 

3.43. பதி முதலிய சொற்களால்‌ (விவரிக்கப்படுவது 
பிரம்மம்‌). 





அத்‌. 1: நாலாம்‌ பாதம்‌ 
4.1. (சுருதியில்‌) சில இடங்களில்‌ கூறப்படுவது அனு 
மானிக்கப்படும்‌ பிரகிருதி எனின்‌ அது ஓவ்வாது ; ஏனெனில்‌ 
(கடோபநிஷத்தில்‌ வரும்‌ அவ்யக்தம்‌ எனும்‌ சொல்‌) சரீரத்தைக்‌ 


குறிக்கும்‌ உவமையில்‌ பொருந்துவதால்‌ ; சுருதி அதை விளக்கவும்‌ 
செய்கிறது. 





3.42. தத்‌ யதா ப்ரியயா ஸ்த்ரியா ஸம்பரிஷ்வக்தோ ந பாஹ்யங்‌ கிஞ்‌- 
சன வேத நாந்தர-மேவ-மேவாயம்‌ புருஷ: பீராஜ்ஞேனாத்மனா ஸம்பரிஷ்‌- 
வக்தோ ந பாஹ்யங்‌ கிஞ்சன வேத நாந்தரம்‌...தத்‌ வா அஸ்யைததாப்த 
காம-மாத்மகாம-மகாமடீ ரூபம்‌ மோகாந்தரம்‌ | ப்ர. 43.21. 

தத்யதாகன: ஸுஸமாஹித-முத்ஸர்‌ஜத்யாயா-தேவ-மேவாய% மாரீர 
“ஆத்மா ப்ராஜ்ஞேனாத்மனான்‌வாரூட-முத்ஸர்ஜன்‌-யாதி | ப்ரு. 4.3.35. 
9.85. ஏஷ ஸர்வேல்வர ஏஷ பூதாதிபதி-ரேஷ பூதபால ஏஷ ஸேதுர்‌ 
விதரண ஏஷாம்‌ லோகானா-மஸம்பேதாய | ப்ர, 44.22. 
4.1. மஹத: பரமவ்யக்தம்‌ அவ்யக்தாத்‌ புருஷ: பர: | கட. 3,11. 


“ஆத்மானம்‌ ரதினம்‌ வித்தி ஐரீரம்‌ ரதமேவ | ஸாரகிம்‌ 
வித்தி-மன: பீரக்ரஹ-மேவ௪ சி து | புத்திந்‌ து ஸாரதி 


1 கட. 3.3. 
இரண்டு மந்திரங்களையும்‌ ஒப்பிட்டால்‌. புருஷன்‌ ஆத றும்‌ 
௫. ௫. 4. ௫. ௫. ௫ ர்‌ தப்ப 
மச்‌ கன்‌ ர்‌ புத்தி என்றும்‌ விளங்கும்‌. றன்று புருஷ்‌ 
௮ள்ள அவ்யக்தம்‌. த்மாவுக்கும்‌ புத்திக்கும்‌ யி 
கூறின சரீரம்‌ என்பதும்‌ விளல்குந்‌, பவுல்‌ ஆ வைனை! 


1.3-42-1.4.7] பிரம்மசூத்திரங்கள்‌ 213 


ஏர்‌ ர ஸகோ௭ ॥$ ॥ 
எனி எனா என 8.3 ॥ 
ஊனா (8.8 ॥ 


எஷிர்‌எ 0 எ, ள்‌ ௫ எனைன ॥ 9.4 ॥ 
கொளா?ிஎ னான? எணண ய $ஃ ॥ 
என உ ॥ 


4,2. (வியக்தமாயுள்ள சரீரம்‌ அவ்யக்தம்‌ எனப்படாது 
எனின்‌, சரீரத்துக்குக்‌ காரணமான) சூக்ஷ்மமான (பஞ்ச 
பூதங்கள்‌ என்போம்‌. (ஸ்தூலத்தைச்‌ சூக்ஷ்மத்தால்‌ குறிப்பது) 
பொருந்துமாதலால்‌. 

4.3. ஸசூக்ஷ்மமாகிய) அது (ரசுவரனுக்கு) அதீனமாயிருப்ப 
தால்‌ பொருத்தமாகும்‌. ்‌ 

4,4. (பிரகிருதிபுருஷ பேதத்தை யறிந்தால்‌ முக்தி என்பர்‌ 
சாங்கியர்‌ ; அங்ஙனம்‌) அறியத்தக்க வஸ்துவாக (அவ்யக்தம்‌) கூறப்‌ 
படாததால்‌ (அது பிரகிருதியன்று), 

4.5. (சுருதி அங்ஙனம்‌) கூறுகிறது எனின்‌, இல்லை; பிர 
கரணத்தில்‌ பேசப்படுவது பிராஜ்ஞன்‌. 

4.6. (இங்கு அக்னி வித்தை) ஜீவாத்மஸ்வரூவம்‌, பரமாத்ம 
ஸ்வரூபம்‌ என்ற) மூன்றுவிஷயங்களைப்‌ பற்றியே (பமனுடைய) 
உபந்நியாஸமும்‌ (நசிகேதஸ்ஸினுடைய) கேள்வியும்‌. 

4.7. மஹத்‌? எனுஞ்‌ சொல்லைப்‌ போலவே (கியக்தமும்‌ 
ஸாங்கியத்‌ தத்துவத்தைக்‌ கூறவில்லை.) 





4.3. மாரயாந்‌-து ப்ரக்ருதிம்‌ வித்யான்‌-மாயினந்‌ து மஹேல்வரம்‌ | 
ல்வே 4.10, 

4.5. அனாத்யனந்தம்‌ மஹத: பரந்‌ தீருவம்‌ நிசாய்ய தன்‌-ம்ருத்யு- 
முகாத்‌ ப்ரமுச்யதே | கட. 5.15. 

4.7. புத்தேராத்மா மஹான்‌ பர: | கட. 3,10. இந்த இடத்தில்‌ 
(மஹான்‌) மஹத்‌ என்றது புத்தியை விட வேறு என்று தெரிகிறது. ஆத்‌ 
மரவின்‌ ஒரு நிலையைக்‌ குறிப்பதாகும்‌. அவ்வாறே அவ்வியக்தத்துக்கும்‌ 
அங்கு அர்த்தம்‌ வேறு. 


24. உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


எண ॥ 8.15 ॥ 

என்ன க்க ணா ன: ॥ 9.40 ॥ 
கண்னை மன்றரி$னிஞுி உ6-1 ம 
எனக ரை: ॥ 8.55 ॥ 
எண்ண ணா ணா னன்னாஏ ॥ 8.33 ॥ 





4.19. (கேட்கத்தக்கது, நினைக்கத்தக்கது என்றது பிரம்மம்‌). 
வாக்கியத்தின்‌ சந்தர்ப்பத்தாலுந்‌ தொடர்பாலும்‌ (இது அபேத 
வாதம்‌). -: 

4.20. (விஜ்ஞானேன இதம்‌ ஸர்வம்‌ விதிதம்‌ என்ற) . 
பிரதிஜ்ஞை ஸித்திப்பதற்கு அடையாளமாயிருப்பதால்‌ (இது ஜீவ : 
க்கும்‌ பிரம்மத்துக்கும்‌ (பேதாபேத?த்தைக்‌ கூறுகிறது என்று ' 
ஆச்மரத்யர்‌ (அபிப்பிராயம்‌). ்‌ 

4.21. சரிரத்தினின்று விடுதலை பெற்ற பின்னரே இந்த நிலை ; 
(அதாவது ஜீவனும்‌ பிரம்மமும்‌ அபேதம்‌ என்பது ; அதற்கு முன்‌ 
பேதமுண்டு) என்று ஓளடுலோமி கூறுகிறார்‌. (இது ஸத்ய-பேத- 
வாதம்‌). 

4.22... (பிரம்மமே ஜீவனாக) ஸ்திதி பெற்றிருப்பதால்‌ (அங்‌ 
நனம்‌ கூறப்பட்டது) என்று காசக்ருத்ஸனர்‌. (இது அபேதம்‌). 

, 4:23. பிரகிருதியும்‌ (உபாதான காரணமும்‌ பிரம்மமே); 
(யேனால்ருதம்‌ ம்ருதம்‌ பவதி முதலிய) பிரதிஜ்ஞைக்கும்‌ (ஏகேன 
ம்ருத்பிண்டேன முதலிய) திருஷ்டாந்தத்துக்கும்‌ விரோத மில்லாம 
லிருப்பதால்‌. 





&,19, ஆத்மா வா அரே த்ரஷ்டவ்ய: ம்ரோதவ்யோ மந்தவ்யோ 
நிதித்த்யாஸிதவ்ய: | ப்ர. 2.4.5. 

4.23. யேனால்ருதஸ்ருதம்‌ பவத்‌-யமதம்‌ மதம்‌ அவிஜ்ஞாதம்‌ 
விஜ்ஞாதமிதி...பதா ஸோம்யைகேன ம்ருத்‌ - பிண்டேன ஸர்வம்‌ ம்ருன்‌- 
மயம்‌ விஜ்ஞாத ஸ்யாத்‌ | சா. 6.1,3-4, 

ஸதேவ ஸோம்யேதமக்ர ஆஸீ-தேகமேவாத்விதீயம்‌ | சா. 6.2.1. 


1.4,19-1,4,28] பிரம்மசூத்திரங்கள்‌ 215 


ண்ண னை 9.38 ॥ 
எள ॥$$ ॥ 
ளானை: எண ॥ 88 ॥ 

ஜீரண ௫ ரின்‌ உ॥$.9 ய 

ரள என்‌ னாணாளா னாணாள? ॥ 86 ய 





4,24. இச்சித்தது என்ற உபதேசத்தாலும்‌ (பஹுஸ்யாம்‌, 
நானே பல ஆகவேண்டும்‌ என்று கூறியிருப்பதால்‌ உபாதான 
காரணம்‌ பிரம்மமே). 

4,25. (சிருஷ்டி, லயம்‌) இரண்டும்‌ நேராக பிரம்மத்தையே 
(காரணமாக உடையதென்று) கூறியிருப்பதால்‌. 

4,26. பரிணாமத்தால்‌ அது தன்னைத்தானே சிருஷ்டித்துக்‌ 
கொண்டதால்‌ (பிரம்மம்‌ உபாதான காரணம்‌). - 

4.27. (யோனி) உற்பத்திஸ்தானம்‌ என்றும்‌ பாடப்‌ பெற்றிருப்‌ 
பதால்‌ (உபாதான காரணம்‌), 

4.28. இதனால்‌ (வேதாந்தத்துக்கு எதிரான வாதங்கள்‌ 
எல்லாம்‌ பொருத்த மற்றன என்று) எல்லாம்‌ விளக்கப்பட்டது. 





4.24. ததைக்ஷூத பஹுஸ்யாம்‌ ப்ரஜாயேயேதி | சா. 6.2.3. 

4.25, யதோ வார இமானி பூதானி ஜாயந்தே | யேன ஜாதானி 
ஜீவந்தி | யத்‌ பீரயந்த்‌-யபிஸம்விடந்தி | தத்‌ விஜிஜ்ஞாஸஸ்வ | தத்ப்ரஹ்‌- 
மேதி | தை. 3.1. 

4,26. ததாத்மான-ஸ்வய-மகுருத | தை. 2.27. 

2,27. ததவ்யயம்‌ தத்‌ பூதயோனிம்‌ பரிபல்யந்தி தீரா: | மு. 1.1.6. 


216 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


உணா ॥ 
மன எ ॥ 
என்கணானாணை, எளான்‌ எ ய? ॥ 


ட ஏய]. ய ப 

ஊண்‌; சனாஷிஎிரள்‌ இன, சோனை 
கிஸா உ. 1 ॥ 

எனன. எர எனை (1.39 ॥ 


இரண்டாவது அத்தியாயம்‌ 


(விரோத பரிஹாரம்‌) 
. அத்‌. 2: முதல்‌ பாதம்‌ 
1.4. இலக்ஷண வேற்றுமையால்‌ (பிரம்மம்‌) இந்த உலகத்தின்‌ 
காரணமாக இருக்க முடியாது; அங்ஙனமே சுருதியிலிருந்தும்‌ 
(காணப்படுகிறது என்பது எதிர்வாதம்‌), 
1.6. (இல்லை; பிரம்மமே காரணம்‌ என்றுதான்‌) காணப்‌ 
படுகிறது. ்‌ 
1.11. தர்க்கத்துக்கு ஒரு முடிவென்பது இல்லாமையாலும்‌ 
(அது வேதாந்தத்தின்‌ அனுபவத்தை வெல்லமுடியாது); வேறு 
யுக்தியால்‌ இதை அனுமானிக்க வேண்டுமெனின்‌ அந்த யுக்தியும்‌ 
இந்தக்‌ குற்றத்திலிருந்து விடுபடமுடியாது. (பிரம்மம்‌ மனதுக்கும்‌ 
ஷு எட்டாததால்‌ சுருதியை ஒட்டியே யுக்தி செல்லவேண்‌ 
ம்‌). ல டர் 
1.14. * ஆரம்பணம்‌ ”? முதலிய சொற்களிலிருந்து அதின்‌ 
(கோரிய காரணத்தின்‌) பேதமின்மை (விளங்குகின்றது), 





1.14, நேஹ நானாஸ்தி கிஞ்சன | கட 24.11. 


்‌ வாசாரம்பணம்‌ விகாரோ நாமதேயம்‌ ம்ரூக த தபதி 
சர. 6.1.4. கரமதேயம்‌ மீருத்திகேத்யேவ ஸத்யம்‌ | 


2,1,4-2.1.22] பிரம்மசூத்திரங்கள்‌ 217 


எண எண்‌ ॥ 1.18 ॥ 


ட டல ஸு எ எனம எண்ன ஏ 
॥ ॥ 


ஆண்‌: சான ன ॥ 1.16 ॥ 
௯௭௩௭ ॥7.1% ய 


ணரா ணைர5- எறி: உ] ॥ 
௭௬ல்‌ ஏ எள்்சோன ॥ 1.55 ॥ 


1:16. (இவ்வுலகமாகிய) காரியம்‌ ஸத்தாகவே (சிருஷ்டிக்கு 
முன்னும்‌) இருந்ததால்‌. 

1.17. அது * அஸத்‌? என்று கூறப்பட்டிருப்பதால்‌ இல்லை 
எனின்‌, அது .ஓவ்வாது. அதே வாக்கியத்தின்‌ மிகுதியில்‌ வேறு 
லக்ஷணம்‌ கூறப்பட்டிருப்பதால்‌. 

1.18. யுக்தியினாலும்‌ வேறு சுருதியினாலும்‌ (காரிய காரண 
அபேதம்‌ விளங்குகிறது). 

1409. மடித்துவைத்தத) துணி (விரிக்கப்பட்ட) போல்‌ 
கோரியம்‌ காரணத்தினின்று வேறுபட்டதல்ல). 

1.21. மற்றவன்‌ (ஜீவன்‌ பிரம்மமே என்று) கூறப்பட்டிருப்ப 
தால்‌, தனக்கு ஹிதமானதைச்‌ செய்து கொள்ளாத குற்றம்‌ ஏந்‌ 
படும்‌. (பிரம்மமே யாகிய ஜீவன்‌ தனக்கு விருப்பமில்லாத 
துன்பத்தை எங்ஙனம்‌ சிருஷ்டித்துக்‌ கொள்வான்‌ ₹) 

122. (ஜீவன்‌ சிருஷ்டிகர்த்தா அல்ல என்ற) பேதங்‌ கூறப்‌ 

- பட்டிருப்பதால்‌ (பிரம்மம்‌ ஜீவனைவிட) அதிகமானது. 





1,136, ஸதேவ ஸோம்யேத-மக்ர ஆஸீ-தேகமேவாத்விதீயம்‌ | சா. 
6.2.1. : 
1.17. ஆதித்யோ ப்ரஹ்மேத்‌-யாதேலஸ்‌ - தஸ்யோபவ்யாக்யான- 
மஸதே-வேதமக்ர ஆஸீத்‌ | தத்‌ ஸதாஸீத்‌ தத்‌ ஸமபவத்‌ | சா. 3.19.1. 
1.18. சா. 6.2.1. 
்‌ 1,22. ஆத்மா வா அரே த்ரஷ்டவ்ய: | ப்ர. 2.4.5. 


218. உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மகூத்‌, 


எணார$ள என்‌: உ 43 ட 

ஹுஎ்கானிளானி!எ அல எ, விராட உ. ॥ 
ஊண்‌ கிக்‌ ய? 5$ ॥ ப 
கண ை௭ை-ஸின்‌ ளா ॥1% ய 


எ, ௭4-௭௭ ॥ 19 ॥ 





1:23. (ஸச்சிதாநந்தப்‌ பிரம்மத்தினின்று நல்லதுந்தீய 
துங்‌ கலந்த உலகம்‌ எங்ஙனம்‌ வரக்கூடும்‌ எனின்‌, பூமியிலிருந்து 
மதிப்புயர்ந்த ரத்னமும்‌ மதிப்பற்ற) . கல்‌ முதலியனவும்‌ (உண்டா 
வது காணப்படுவது) போல்‌; ஆக்ஷேபணை பொருந்தாது. 

1.24. (புதிதாய்‌ ஒன்றை உண்டாக்குவதற்கு) உபகரணங்‌ 
களைச்‌ சேகரிப்பது அவசியம்‌. அது இங்கு நிகழாததால்‌ (பிரம்மம்‌ 
உலகுக்குக்‌ காரணம்‌) அன்று எனின்‌, அது ஒவ்வாது; பால்‌ 
(தயிராவது) போலவும்‌. 

1.25. உலகில்‌ தேவர்‌ முதலியோர்‌ போல்‌ (வெளிப்பொருள்‌ 
ஒன்றையும்‌ வேண்டாமல்‌ பிரம்மம்‌ உலகைச்‌ சிருஷ்டிக்க இயலும்‌), 

1.26. (பிரம்மமே உலகமாகிறது என்றால்‌) முழுதும்‌ உலக 
மாக மாறி பிரம்மமே இல்லாமற்‌ போகலாம்‌ ; அல்லது (ஒருபாகம்‌ 
மாறி மிகுதி மாறாமலிருக்கிறதென்றால்‌) நிரவயவமான - பிரம்மத்‌ 
துக்கு அவயவம்‌ (பாகுபாடு) கற்பித்த குற்றம்‌ ஏற்படும்‌ (என்பது 
எதிர்வாதம்‌). 

1.27. சுருதி வாக்கியங்கள்‌ இரண்டு பக்ஷத்தையுங்‌ கூறுவ 
தால்‌ அது அப்படித்தான்‌ ; பிரம்மத்தைப்‌ பற்றிய ஞானத்துக்குச்‌ 
*ருதியே ஆதாரம்‌. 





ம்‌ 1.24, ந தஸ்ய கார்யங்‌ கரணஞ்‌-௪ வித்யதே ந தத்‌ ஸமல்‌-சாப்ப்யதி- 
கல்ச தீருல்யதே | பராஸ்ய। மக்திர்‌ விவிதைவ "்ரூயதே ஸ்வாபாவிகீ 
இஞான-பல-க்ரியா ௪ | வே, 6.8, 


ந்‌ ட பாதோ£ஸ்ய ஸர்வாபூதானி, த்ரிபாதஸ்யாம்ருதந்திவீதி | 


சாஎரீள்‌ எள்‌ ஈரானை ௫ ௨138 ॥ 
௮௮௭௭-ன்ான ॥ 1.35 ॥ 

எனி எ என ॥7.30 ॥ 
எணைனானிர்‌ ௭ எண ॥$3.31 ॥ 


ஈ ரி எனா ॥ 9.35 ॥ 
தை ஒிஞா-ஊெனை ॥ 1.33 ॥ 





1.28. ஜீவாத்மாவிடத்திலும்‌ இம்மாதிரி விசித்திரங்கள்‌ நிகழ்‌ 
வதால்‌ (அது பொருந்தும்‌). 

1.29. எதிர்வாதிகளின்‌ கக்ஷிக்கும்‌ அவர்கள்‌ கூறும்‌ தோஷம்‌ 
உண்டு. ்‌ 

1.30. (பிரம்மம்‌) எல்லாம்‌ உடையது; அது (சுருதியி 
லிருந்து) காணப்படுவதால்‌. 

1.31. அதற்குக்‌ கரணங்கள்‌ இல்லாததால்‌ (பிரம்மம்‌ 
சிருஷ்டிக்க) இயலாது எனின்‌, அவ்விஷயம்‌ ஏற்கெனவே விளக்கப்‌ 
பட்டது (2.1.4 ; 2.1.25ல்‌). 

1:32. பிரயோஜனத்தைக்‌ கருதியே (கருமத்தில்‌ பிரவிருத்தி 
ஏற்படும்‌) ; ஆதலால்‌ (பிரம்மம்‌ சிருஷ்டிகர்த்தா) அல்ல (என்பது 
எதிர்வாதம்‌), 

1.83. உலகத்தில்‌ போல (சிருஷ்டிகாரியம்‌ ஒரு பிரயோ 
ஜனத்தையும்‌ வேண்டாத) வெறும்‌ விளையாட்டே. 





1.28. அத ரதான்‌ ரதயோகான்‌ பத: ஸ்ருஜதே | ப்௬. 4.3.10. 

1.30. ஸர்வகர்மா ஸர்வகாம: ஸர்வகந்த: ஸர்வரஸ: | சர. 3.14,4. 
ய ஆத்மாபஹதபாப்மா விஜரோ விம்ருத்யுர்‌-விமோகோ$விஜிகத்ஸோ- 
8பிபாஸ: ஸத்யஸங்கல்ப: | சா. 8.7.1. 

1.31. புண்யோ வை புண்யேன கர்மணா பவதி பாப: பாபேன | ப்ர. 
92.13. 


220 உபநிஷத்ஸாரம்‌ (பிரம்மசூத்‌, 


லபிதை ண்ணா எனா ௬ ஊண்‌ ॥1.38 
எணிகாளாரிஊ்‌ எ, எ சளரிவோள ॥ 1.33 ப 


௩௮ கறைக்‌ எ ॥1.38 ॥ 
எவ்‌ எ௭ந்ப்ண ॥1 39 ய 


[பரண எணியனார்‌ எணர்ர்‌ எண 


॥ ரஷ்‌ பா: ॥ 
எ ஷு என: ॥3. ॥ 
௭ 3. ॥ 


1.34. பக்ஷபாதமும்‌ கொடுமையும்‌ (பிரம்மத்துக்குக்‌ கூறுதல்‌) 
ஒவ்வாது ; (அவரவர்‌ புண்ணிய பாவத்தை) அபேக்ஷித்துப்‌ பலனை 
அளித்தலால்‌ ; அங்ஙனமே சுருதி கூறுகிறது. 

1:35. . (சிருஷ்டிக்கு முன்‌) கர்மவிபாகமில்லாததால்‌ அது 
ஓவ்வாதென்பது சரியல்ல ; (உலகம்‌) அனாதியாதலால்‌. 

1.36. (சிருஷ்டி அனாதியென்பகு) யுக்திக்கு ஒத்திருக்கிறது, 
௬ருதியாலுங்‌ காணப்படுகிறது. 

1.37. (சிருஷ்டிக்கு இன்றியமையாத) குணங்களனைத்தும்‌ 
(பிரம்மத்தினிடமே) பொருந்துமாதலாலும்‌. 

[அத்‌. 2: இரண்டாம்பாதம்‌ ஸாங்கியா வைசேஷிக, 
பெளத்த வாதங்களின்‌ கண்டனம்‌--விடப்பட்டது.] 

3 ௯ ௯ 
அத்‌. 2: மூன்றாம்‌ பாதம்‌ 

3.4. ஆகாசம்‌ சிருஷ்டிக்கப்பட்டதல்ல ; சுருதி அதைக்‌ கூற 
வில்லை (என்பது எதிர்வாதம்‌). 

3.2. சுருதி கூறியிருக்கிறது. 

1.86. ஸூர்யா-சந்த்ரமஸெள தாதா யதா-பூர்வ- ம்கல்பயத்‌ | தை. 
நாராயணவல்லி. 

3.2. ஆத்மன ஆகார: ஸம்பூத: | தை. 2.1. 





2,1.34-2.3.8] பிரம்மசூத்திரங்கள்‌ 221 


ரி அஎஸ்ளாஎ ॥ 3.3 ॥ 
க ॥ 3.8 ॥ 


கானை என | 3.4 ॥ 
என்னார்‌: ॥ 3.8 ப 
சாள்கணால்‌ ர கோரி கிண ॥ 3.6 ப 
ரள எலா ணாள (3.6 ॥ 


3.3. உபசாரத்துக்காக அப்படிக்‌ கூறியிருக்கிறது ; (ஆகா 
சத்தைச்‌ சிருஷ்டித்தல்‌) இயலாது. (எதிர்வாதம்‌). 

5.4. சுருதியாலும்‌ (ஆகாசம்‌ அனாதி, அமிருதம்‌ எனக்‌ 
காணப்படுகிறது(என்பது எதிர்‌ வாதம்‌). 

34. (அன்னம்‌ பிரம்மம்‌ ? முதலிய இடங்களில்‌ உபசார 
மாய்கீ கூறப்பட்ட) பிரம்ம சப்தத்தைப்போல்‌, (த்மன ஆகா 
| ஸம்பூத: என்பதில்‌, ஸம்பூத: எனும்‌) ஒரு சொல்லுக்கு (உண்மை 
யாகவும்‌ உபசாரமாகவும்‌ அர்த்தம்‌) ஏற்படலாம்‌ (என்பது எதிர்‌ 
வாதம்‌). ்‌ ்‌ 

3.6. (எது ஒன்றையறிந்தால்‌ எல்லாம்‌ அறிந்ததாகுமோ 
எனும்‌) பிரதிஜ்ஞை பொய்யாகாமலிருப்பது (பிரம்மத்தினின்று) 
.பிரிதாக ஒன்றும்‌ இல்லாமையால்‌ தான்‌ ஏற்படும்‌. இது சுருதி 
வாக்கியங்களால்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 

3.7. எப்போது ஒன்று (விகாரத்தையடைகிறதே) சிருஷ்டிக்‌ 
கப்‌ படுகிறதோ அப்போது அது (விபாகப்படுகிறது) பிரிதாய்க்‌ 
காணப்படுகிறது உலகத்தில்‌. (ஆகாசம்‌ பிரிதாய்க்‌ காணப்படுவதால்‌ 
அது சிருஷ்டிக்கப்பட்டதேயாம்‌). 

3.8. இதனால்‌ வாயுவும்‌ (சிருஷ்டிக்கப்பட்டதென்பது) விளக்‌ 
கப்‌ பட்டது. 





3.&. அதாமூர்த்தம்‌ வாயுல்சாந்தரிக்ஷஞ்‌-சைத-தம்ருதம்‌ | ப்ரு, 2.3.3. 


222 உபநிஷத்ஸாரம்‌ .. [பிரம்மசூத்‌. 


எஸ்‌ ௭௭, ணா: ॥$3ஃ ॥ 
எளின;, ஸா ளாக ய 3.10 ம 

ளா 31 ॥ 

ஊனி, எண அணை? உ 3௩ ॥ 
எஷிரானான8 ஐ எக எ: ॥3. 13 ॥ 
“ஙா ஏ ணின்‌: போ்‌ எ உ38 ॥ 


கவா யான்‌. 


3₹9. ஸத்தாக கண்ணின்று (பிரம்மத்துக்கு) உத்பத்தி இல்லை; 
அது ஒவ்வாததால்‌. | 

3.40. அக்னி அதினின்று (வாயுவினின்று உண்டாயிற்று) ; 
அங்ஙனமே சுருதி கூறுகிறது. 

34ம்‌. அப்பு அக்னியினின்று உண்டாயிற்று). 

3.12, பிருதிவி (அப்புவிலிருந்து உண்டாயிற்று அள்யத்‌ 
அதிகார விஷயத்தாலும்‌, ((.யத்க்ருஷ்ணம்‌ ததன்னஸ்ய? என்று) 
வர்ணக்குறிப்பாலும்‌ வேறு சுருதி வாக்கியங்களாலும்‌ (தெளிவா 
கின்றது). 

5.13. (இன்றிலிருந்து மற்றொன்று இவ்வண்ணம்‌ உண்‌ 
டானது) அவனுடைய (ஈசுவரனுடைய) ஸங்கல்பத்தாலேயே$ 
அதற்குரிய அடையாளங்களால்‌ அவனே (சிருஷ்டிகர்த்தா என 
உணர்கிறோம்‌). 

3.44. திரும்பவும்‌ இதே கிரமத்தில்‌ (பிரளயம்‌ ஏற்படுகிறது) $ 
என்பது பொருத்தம்‌. 





3.9. கத-மஸத: ஸஜ்‌-ஜாயேதேதி | சா. 6.2.2. 


ஸ வா ஏஷ மஹானஜ ஆத்மா-ஜரோக மரோசம்ருத: | ப்ர. 4.4.25. 
3.10. வாயோ-ரகனி: 


தை, 2.1 
3.11. அக்னே-ராப: தை. 2.1 
5.12. அத்ப்ப்ய: ப்ருதிவீ, தை 2.1 


யத்க்ருஷ்ணம்‌ ததன்னஸ்ய. சா 6.4.3. 
5.13. ய: ப்ருதிவ்யாந்‌ திஷ்ட்டன்‌ பீருதிவ்யா அந்தர: | ப்ரு. 373. 


2,3.9-2.3.18] பிரம்மசூத்திரங்கள்‌ 223 


ணன னா என்‌ ஸீரா எள்‌ ளெ, ரூ, 
எகா உ3.5 ॥ 

அணை லான எக்‌ எ என 
எனா ॥ 3.௨ ॥ 

எ ளான, என்னவாக எனை ॥ 3-9 ॥ 

னின ர ॥ 3.76 ॥ 





3.15. (பிரம்மத்துக்கும்‌ பஞ்சபூதங்களுக்கும்‌, இடையில்‌ 
புத்தியும்‌ மனதும்‌ வரிசைக்‌ கிரமத்தில்‌ வரும்‌ அடையாளங்களால்‌ 
(சிருஷ்டியிலும்‌ பிரளயத்திலும்‌ அவை இடையில்‌ வரவேண்டுமே) 
என்றால்‌, அது அங்ஙனமன்று, அவை பஞ்சபூதங்களினின்று 
வேறல்லவாதலால்‌. 

3,16. சராசரத்தை ஆசிரயித்து (பிறப்பும்‌ இறப்பும்‌) உளது) 
ஆனால்‌ அங்ஙனம்‌ கூறியது உபசாரமாக ; (பிறப்பு இறப்பு என்ற) 
அந்த பாவனை சரீரபாவனையாலேயே ஏற்பட்டது. (ஆத்மாவுக்குப்‌ 
பிறப்பும்‌ இறப்பும்‌ இல்லை) 

3.17. ஜீவாத்மா (சிருஷ்டிக்கப்பட) இல்லை ; சுருதி அங்ஙனங்‌ 
கூறாததால்‌ ; அது நித்யம்‌ என்பது சுருதிகளிலிருந்தே காணப்‌ 
படுவதாலும்‌. 

3.18. அக்காரணத்தாலேயே (ஜீவாத்மா) ஞான வடிவினன்‌. 





855, ஏதஸ்மாஜ்ஜாயதே ப்ராணோ மன: ஸர்வேந்த்ரியாணி ௪ | 
கம்‌ வாயுர்‌-ஜ்யோதி-ராப: ப்ருதிவீ வில்வஸ்ய தாரிணீ | மு-2. 1. 3. 
அன்னமய*ஹி ஸோம்ய மன ஆபோமய: ப்ராணஸ்‌-தே ஜோமயீ 
வாகிதி | சா. 6.6.5. 
3,16, ஜீவாபேதம்‌ வாவ கிலேதம்‌ ம்ரியதே, ந ஜீவோ ம்ரியத 
இதி | சா. 6.11.3. 
க்ஸ்‌ வா அயம்‌ புருஷோ ஜாயமான:௰ரீரமபிஸம்பத்யமான: | ப்ரு. 
3.17. அஜோ நித்ய: | கட 2.18. 


ஸ வர ஏஷ மஹானஜ ஆத்மா | ப்ர௬ு.4.4.25. 


224 உபநிஷத்ஸ்ாரம்‌ [பிரம்மகுத்‌, 


ஷே னனாாளினஎ யீ. ॥ 


ஊாளளா எ சோன்‌ உ3.30 ம 
எ: யய்ய வப எள, வண்ணை ॥$3]1॥ 
ஊணினாளனர்‌ எ ய3.33 ॥ 
சள | 3.52 ॥ 
்‌ ரன பவல்‌ ௭ எ எரா ஸீ ௩ 
॥ 3.38 ॥ 





3.19. (சரீரத்தை விட்டுக்‌) கிளம்புதல்‌, (வேறுலகங்களுக்குப்‌) 
போதல்‌ (அங்கிருந்து) வருதல்‌ இவந்றால்‌ (ஜீவாத்மா அணு 
வடிவினன்‌ என்பது எதிர்வாதம்‌), 

3.20. (ேத்மா அளவற்றவனாயிருப்பின்‌ சரீரத்தை உதறி 
விடுதல்‌ கூடும்‌ என்று ஒப்புக்கொண்டாலும்‌) பின்‌ கூறப்பட்டவை 
(போதலும்‌ வருதலும்‌) ஆத்மாவுடன்‌ (சம்பந்திப்பதால்‌ ஆத்ம 
அணுஹே, 

3:21. அணுவல்ல எனும்‌ சுருதி வாக்கியங்களிலிருந்து 
“ஆத்மா அணுவல்ல எனின்‌, அது ஒவ்வாது; அது மற்றவனை 
(பரமாத்மாவைப்‌) பற்றியது. 

3:22. (ஜீவாத்மாவைப்‌ பற்றிய) நேரான சுருதி வாக்கியத்‌ 
தாலும்‌ அணுவாக அளவு கூறப்பட்டமையாலும்‌. 

3.23. (ெணுவாயின்‌ சரீரம்‌ மூழுவதும்‌ வியாபித்தல்‌ 
எங்ஙனமெனின்‌) அதனால்‌ விரோதமில்லை ; சந்தனத்தைப்‌ போல்‌ 
(அதன்‌ வாசனை வியாபித்திருத்தல்‌ கூடும்‌), 

5:34. (சந்தனம்‌ வாசனையளிப்பது போல்‌ ஆத்மா இல்ல) 
அது கட விசேஷத்தால்‌ எனின்‌ அது ஓவ்வாது ; (ஆத்மாவும்‌ ஒரு 
இடத்தில்‌) இருதயத்திலிருப்பதாகவே சுருதி ஒப்புக்கொள்வதால்‌. 





3.22. ஏஷோகணுராத்மா | மு.3,1.9. 
3.2. ஹ்ருத்‌-யந்தர்‌-ஜ்யோதி: புருஷ்‌: | ப்௬.4.3.7. 


] ஆய்‌ ள கவ] , மிரம்மசூத்திரங்கள்‌ 225 


ரான ஜின ॥ 3.5 ப 
ன்னை ரான ॥ 3.58 ॥ 


எஜாளாலனாஏ ஐ எனை: ளாளஏ ॥ 3.36 ॥ 
சார்‌ ளான எ க, எண்ன 3.30 ॥ 


8௭௭ ர என எளிள்னரணளிராள ய 3.33 ॥ 
எண்கண்‌ எளனிண ள்‌. எணளா 
॥ 3.33 ॥ 


3.25. உலகில்‌ (ஒரு விளக்கு ஓரிடத்திலிருந்து கொண்டு 
அறை முமுதும்‌ பிரகாசிக்கச்‌ செய்வது) போல்‌ (அதனுடைய 
ஞானமாகிய) குணத்தால்‌ (வியாபிக்கலாம்‌). 

3:26. (ஞானத்தின்‌ ஓளி) பரவுதல்‌ வாசனையைப்‌ போல்‌. 
(இதுவரை எதிர்வாதம்‌). 

3:39. (சத்மா அணு என்ற) அந்தக்‌ குறிப்பு அந்த (புத்தி) 
குணஸாரத்தால்‌ ; பிராஜ்ஞனைப்போல்‌ (பிரம்மத்தையும்‌ அணு 
என்று கூறியுள்ளதைப்‌ போல்‌.) 

840. (புத்தி சம்பந்தம்‌ இல்லாதபோது எங்ஙனமெனின்‌) 
ஸம்‌.ஸாரித்வம்‌ உள்ளவரை (புத்தி சம்பந்தம்‌ நீங்காதாதலால்‌) 
தோஷமில்லை ; அங்ஙனம்‌ சுருதியில்‌ கூறப்படுகிறது. 

3.31. (ஸ-5ஷுப்தியில்‌ புத்தி சம்பந்தம்‌ இல்லையே எனின்‌, 
உண்டு ;) ஆண்மை புபம்ஸ்த்வம்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ மறைநீ 
திருப்பதே வாலிபத்தில்‌ வெளிப்படுவது முதலியது) போல்‌ இதுவும்‌ 
(மறைந்து) இருந்தே வெளிப்படுவதால்‌ (ஸ-5ஷ-ஈப்தியிலும்‌ உண்டு). 

3.52... (புத்தியையோ அந்தக்கரணத்தையோ ஏன்‌ ஓப்புக்‌ 
"கொள்ள வேண்டும்‌ என்றால்‌) இல்லாவிட்டால்‌ எப்போதும்‌ 
(வெளி விஷயங்களின்‌) உணர்ச்சி ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌, 
அல்லது உணர்ச்சி ஏற்படாமலே போகும்‌, அல்லது (ஜீவாத்‌ 
மாவுக்கோ இந்திரியங்களுக்கோ) இரண்டில்‌ ஒன்றுக்குக்‌ குறை 
ஏற்படும்‌. 





350. ஸ ஸமான:ஸன்‌-னுபெள லோகாவனுஸஞ்சரதி தயாயதீவ 
லேலாயதீவ | ப்௬.4.3.7. 6 
832. அன்யத்ரமனா அபூவம்‌ நாதர்க-மன்யத்ரமனா அபூவம்‌ 
நால்ரெளஷமிதி | ப்ர. 1.5.3. 
1744-15 


226 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌; 


ணீ சாணான்‌ எனா 3.33 ॥ 

கனவான ய 3.38 ॥ 

ணாள ॥3.3$ ॥ 

னான இனாணட எ எனை -(ோேசிள: உ 336 ॥ 
அஅகு(ளஏ எர: ॥ 3.39 ॥ 


எண்ன உ 3.36 ॥ 
அளக ॥ 3.35 ॥ 


3.33. (ஜீவாத்மா) கர்த்தா (என ஒப்புக்கொண்டால்‌ தான்‌) 
சாஸ்திரம்‌ அர்த்தமுடையதாகும்‌. 

3.34. ஸஞ்சாரம்‌ உபதேசிக்கப்படுவதால்‌ (ஜீவாத்மா கர்த்தா), 

3.35. (இந்திரியங்களை) கிரகித்துச்‌ செல்லுவதாலும்‌. 

3.36. செயல்‌ சம்பந்தமாக (ஜீவாத்மாவைக்‌ கர்த்தாவாகச்‌ 
சுருதி) கூறுவதாலும்‌; இல்லாவிட்டால்‌ கூறியது வேறு 
விதமாயிருக்கும்‌. 

3.37. வெளி விஷயங்களின்‌ உணர்ச்சியில்‌ போலவே 
(பிரியத்தையும்‌ பிரியமில்லாததையும்‌ உணர்வது போல்‌ இரண்டை 
யுமே செய்கிறது; இதில்‌ பிரியத்தையோ நல்லதையோ தான்‌ 
செய்ய வேண்டும்‌ என்ற) நியமம்‌ இல்லை. 

5.98. (புத்தியே தான்‌ கர்த்தா என்றால்‌, அதற்கு வேறு ஒரு 
கரணம்‌ கூறவேண்டிவரும்‌). சக்தி மாறுதலால்‌ (அது ஒவ்வாகு),. 

3.39. (ஜீவாத்மா கர்த்தா அல்ல என்றால்‌) ஸமாதிகூட 
இயலாததாலும்‌. 





3,34-35. ஸ யதா மஹாராஜோ ஜானபதான்‌ கீருஹீத்வா, 
ஸ்வே ஜனபதே யதாகாமம்‌ பரிவர்த்தேதைவ-மேவைஷ ஏதத்‌ ப்ராணான்‌ 
க்ருஹீத்வா ஸ்வே மரீரே யதாகாமம்‌ பரிவர்த்ததே | ப்௬. 2.1.18. ட்‌ 
ல 3.56. விஜ்ஞானம்‌ யஜ்ஞந்‌ தனுதே | கர்மாணி தனுதேஃபி ௪ | தை. 
1. 


. 2,8,33-2,3,45] பிரம்மசூத்திரங்கள்‌ 227 


ஏளா எ எளிஎஎளா ॥ 3.80 ॥ 
என எ: ॥ 3481 ய 


களரி எஷ 8 எனைன: 13.92 ॥ 


ண்‌ ளாளானகசொ, எனா எரி எனை எரி - 
எனி ரே ॥ 3.53 ॥ 


எனா ॥ 3.59 ॥ 
எ எனின்‌ உ॥3.8$ ॥ 


3.40. எங்ஙனம்‌ தச்சன்‌ (ஆயுதங்களை உபயோகிக்கும்போது 
தச்சனாகவும்‌ மற்றபோது சாதாரண மனிதனாகவும்‌) இருக்கின்றானோ 
அங்ஙனம்‌ (ஜீவாத்மா புத்தியுடன்‌ கூடிக்‌ கர்த்தாவாகவும்‌ அகர்த்தா 
வாக ஆனந்தமாகவும்‌) இரண்டாகவும்‌ இருக்கின்றது. 

3.41. அனுவும்‌ ககேர்த்ருத்வமும்‌) பரமேசுவரனிடமிருந்தே ;- 
௬ருதி கூறுவதால்‌. 

3.42. (பரமேசுவரன்‌ ஜீவாத்மாவைச்‌ செயலில்‌ புகுத்துதலும்‌) 
செய்த கருமத்தை அபேக்ஷித்தே ; விதிகளும்‌ விலக்குகளும்‌ ௮ப்‌ 
போது தான்‌ வியர்த்தமாகா. 

3.43. (ஜீவாத்மா பரமாத்மாவின்‌) அம்சம்‌ ;) பேதங்‌ கூறப்படு 
தலால்‌ $; அல்லவாகவும்‌ (பேதமற்றதாகவும்‌) உளது ; (பிரம்மமே) 
செம்படவன்‌ முதலியவனும்‌ எனச்‌ சில சாகைகளில்‌ படிக்கப்படுவ 
தால்‌. 

3.44, மந்திர வர்ணங்களிலிருந்தும்‌ (அம்சம்‌ என்பது 

| காணப்படுகிறது). 

3.45. ஸ்மிருதியிலும்‌ அங்ஙனமே கூறப்பட்டுள்ளது. 

3.44. பாதோகஸ்ய ஸர்வா பூதானி | சா. 3.12.6. 
3.45. மமைவாம்னோ ஜீவலோகே ஜீவபூத: ஸனாதன: | கீ. 15.7. 


228 ௬ உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, : 


எணண அள்‌ ர ॥ 34௨ ॥ 
ஊனி எ ॥3.௦ உ 


அணா கெ்எனாஏ வன்ன 3.86 ॥ 
ஊஊ எனிலை | 3.8% ॥ 

எ ௭ எ ॥3.50 ॥ 

என்னா ॥ 3.31 ॥ 

அனாள்‌ கை ॥3. 9 ॥ 

எனா என எ, எணவரனாஎ உ 3.43 ॥ 





3.46. ஒளி முதலியவை (எதன்மேல்‌ பட்டாலும்‌ அதனுடைய 
குண தோஷங்களால்‌ பற்றப்படாதது) போல்‌ பரமேசுவரனும்‌ பற்‌ 
றப்படுவதில்லை. 

3.47. ஸ்மிருதிகளும்‌ அவ்வாறே கூறுகின்றன. 

3.48. ஒளி (யாகசாலை, மயானம்‌ முதலிய இடத்தைப்‌ 
பொறுத்து விதிவிலக்குகளுக்கு உட்படுவது) போல்‌ தேக ஸம்பந்‌ 
தத்தால்‌ (ஜீவாதமாவுக்கு) விதி விலக்குகள்‌. 

349. (ஜீவாத்மாவுக்குத்‌ தன்‌ சரீரத்துக்கப்பால்‌ வேறு சரீரங்‌ 
களில்‌) வியாபகமில்லாததால்‌ (ஒருவனுடைய கரூம பலனை மற்‌ 
ஜொருவன்‌ அனுபவிப்பான்‌ என்ற) குழப்பம்‌ இல்லை. 

340. (ஜீவாத்மா பரமாத்மாவின்‌) பிரதிபிம்பமே. 

341. (ேன்மாக்கள்‌ பல, ஓல்வொன்றும்‌ ஸர்வவியாபி என்‌ 
னும்‌ வாதத்தில்‌) அதிருஷ்டத்தைப்‌ பற்றி ஒரு நியமமும்‌ இல்லாத 
தால்‌ (அது குழப்பத்துக்கு இடம்‌), : 

3.52. (அபிஸந்தி) தீர்மானங்கள்‌ முதலிய விஷயத்திலும்‌ 
அப்படியே (குழப்பத்துக்கு இடம்‌). 

3௮3. (௬௧ துக்க அனுபவங்களில்‌ வித்தியாஸம்‌) தே௪ பேதத்‌ 
தால்‌ எனின்‌ அது ஒவ்வாது; ஆத்மா (ஒவ்வொன்றும்‌ எல்லா சரீரங்‌ 
களையும்‌) வியாபித்திருப்பதால்‌, (இதனால்‌ ஸாங்கியர்‌, வைசேஷி 


கர்‌, நையாயிகர்‌: முதலியவர்களுடைய எதிர்‌ வாதங்கள்‌ நிராகரிக்‌ 
கப்பட்டன). 


2.3.46-2.4.12] பிரம்மசூத்திரங்கள்‌ 229 


॥ எனி: மால ॥ 
எளா எனா உ. ॥ 
சாரணை யூ ॥ 


இஜஷ ॥ 8.6 ॥ 
எ எண்‌, னா ॥ 8ஃ॥ 
ஏனை என்னண்ணா ॥$.10 ॥ 


எண்ணான எ ஸ்‌ எனா ௫ ணீ 19.14 ॥ 
ஏன ண்பன்‌ எஜாரிளேன்‌ ம. ॥ 


அத்‌. 2: நாலாம்‌ பாதம்‌ 

4,1, இந்திரியங்களும்‌ அவ்வாறே (பிரம்மத்திடமிருந்து 
தோன்றியவைகளே. அவை அனாதியல்ல). 

4,7. (அவை) சிறியவை (சூக்ஷ்மமானவை), 

4,8. முக்கியப்‌ பிராணனும்‌ (பிரம்மத்திடமிருந்து தோன்றி 
யதே. அனாதியல்ல). ல்‌ 

4.9. (முக்கியப்‌ பிராணன்‌) வாயுவுமல்ல, இந்திரியக்‌ கிரியையு 
மல்ல, வேறாக உபதேசிக்கப்பட்டிருப்பதால்‌. 

4.10, கண்‌ முதலியவற்றைப்‌ போல்‌ (பிராணன்‌ ஆத்மாவுக்கு 
அடங்கியதே); அவற்றுடன்‌ ஒன்றாக உபதேசிக்கப்படுவதாலும்‌ 
வேறு காரணங்களாலும்‌. 

4,11. (பிராணன்‌ இந்திரியங்களைப்போல்‌) கரணமாயில்லா 
தது தோஷமல்ல ; சுருதி அங்ஙனமே கூறுகிறது. 

4,12. மனது (ஒன்றாயினும்‌, மனம்‌, புத்தி, சித்தம்‌, அஹங்‌ 
காரம்‌ எனப்‌ பல விருத்திகளையுடையது) போல்‌ (பிராணனும்‌) 
ஐந்து விருத்திகளையுடையதென உபதேசிக்கப்படுகிறது. 








4.1. ஏதஸ்மாஜ்‌-ஜாயதே ப்ராணோ மன: ஸர்வேந்திரியாணி ௪ | 
மூ. 2.1.3. ர 

4.8.9,8. மு, 2.1.3. 

4,11, பீராணேன ரக்ஷன்‌-னவரங்‌-குலாயம்‌ | (பிராணனால்‌ இந்த 
இழிவான கூண்டாகிய சரீரத்தை ரக்ஷித்துக்கொண்டூ) ப்ர. 4.3.12. 

4,12, அஹமேவைதத்‌ பஞ்சதாத்மானம்‌ ப்ரவிபஜ்யைதத்‌ பாண- 
மவஷ்டப்ப்ய விதாரயாமீதி | ப்ர. 2.3. 


230 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌ . 
॥ ஏளினிடகாச: ॥ 
பண எால॥ 


செஷன்‌. வன எளிணண எண்ணா. 
ணா ॥ 7. ॥ 


ராண 3.3 ॥ 
ஊன்‌ ண்ணா உளான்‌ எள்‌ ௭ 
॥3.6॥ 


வெணயைய யவன்‌, 


மூன்றாவது அத்தியாயம்‌ 
(ஸாதனம்‌) 
அத்‌. 8: முதல்‌ பாதம்‌ 

1.1. இன்னொரு சரீரத்தையடைவதற்கு (ஜீவாத்மா) பூத 
தன்மாத்திரைகளால்‌ சூழப்பட்டுச்‌ செல்லுகிறது ; சுருதியில்‌ நிக 
மும்‌ கேள்வியாலும்‌ விடையாலும்‌ (இது தெரிகிறது). 

1.3. இந்திரியங்கள்‌ உடன்‌ செல்வதாலும்‌ (பூத தன்மாத்‌ 
திரைகள்‌ செல்லுகின்றன). 

1.8. புண்ணியம்‌ முடிந்ததும்‌, ஸஞ்சித கர்மத்துடன்‌ 
ஜீவாத்மா எப்படிச்‌ சென்றதோ அவ்வழியாகவும்‌ அதற்கு மாருகவும்‌ 


(இவ்வுலகுக்குத்‌ .திரும்பி வருகிறதென்பது) சுருதிஸ்மிருதிகளால்‌ 
காணப்படுகிறது. ர 





1.1. சா. 5.3.3. பரு. 4.4.2. 


1.3. த-முத்க்ராமந்தம்‌ ப்ராணோகனூத்க்ராமதி ப்ராண-மனூத்க்ராமந்‌- 
தூ ஸர்வே பீராணா3னூத்கராமந்தி | ப்ர. 4.4.2, 

1.8. தஸ்மின்‌ யாவத்‌ ஸம்பாத-முஷித்வாகதைத-மேவாத்வானம்‌ புனர்‌- 
நிவர்த்ததே | சா. 5.10.5. ்‌ ர்‌ ர்‌ 


-தத்‌ய இஹ ரமணீயசரணா அப்ப்யாமறோ யத்தே ரமணீயாம்‌ 
யோனி-மாபத்யேரன்‌ | சா. 5.10.7. டச்‌ 


ல ஷ்ஷி 


3944-3422] பிரம்மசூத்திரங்கள்‌ 231 


கத்‌ ஷிராணி எல்ள்‌, எனி 
॥ 1-3 


ணாணைளி்‌ ஏ எண்ணா ॥ 0 ய 
சாரண, என்னன ॥13 ॥ 


ணாகர என்ட எார்னாாஏ ॥149 ॥ 
உளளன ॥ 1.3 ॥ 


ஜின்‌ எவரை ॥ 1-0 ॥ 


1.13. (யாகாதி புண்ணிய கர்மங்களைச்‌ செய்யாத) ஏனை. 
யோர்க்கு யமலோகத்துப்‌ போய்‌ (அங்கு பாவத்தின்‌ பயனை) அனுப 
வித்துத்‌ திரும்பி வருதல்‌ ; அந்த கதி சுருதியால்‌ கூறப்படுவதால்‌. 

3.17. (பிரம்மலோகத்துக்கும்‌ சந்திரலோகத்துக்கும்‌ போதலும்‌ 
வருதலும்‌) ஞான மார்க்கத்திலும்‌ கர்ம மார்க்கத்திலும்‌ உள்ளவர்‌ 
களைப்‌ பற்றியதே என்பது பிரகிருதத்திலிருந்து காணப்படுவதால்‌. 

1.23. (சுந்திரலோகத்திலிருந்து இறங்கி வருதல்‌) வெகுநேரம்‌ 
பிடிப்பதில்லை ; விசேஷமாய்க்‌ கூறப்படுவதால்‌. 

124, முன்பு (காசம்‌ முதலிய இடங்களில்‌ கிறங்கி 
வந்தது) போல்‌ வேறொரு ஜீவன்‌ இருக்குமிடத்தில்‌ (செடி கொடி 
களில்‌ இறங்குகிறது); அங்ஙனம்‌ சுருதி கூறுவதால்‌. 

1.26. பின்பு (ஜீவன்‌) ரேதஸ்ஸை விஸர்ஜனம்‌ செய்யக்‌ 
கூடிய ஒருவனிடம்‌ சேருகிறது. 

3.27. (பின்‌) யோனியிலிருந்து சரீரம்‌ (உண்டாகிறகு). 








1.13. அயம்‌ லோகோ நாஸ்தி பர இதி மானீ புன: புனர்‌-வலமாபத்‌- 
யதே மே | கட. 2.6. 

1.17. அதைதயோ : பதோர்‌ ந கதரேண ௪ ந தானீமானி க்ஷ££த்‌- 
ராண்‌-யஸக்ருதாவர்த்தீனி பூதானி பவந்தி, ஜாயஸ்வ-ம்ரியஸ்வேத்‌- 
யேதத்‌ த்ருதீய% ஸ்த்தானம்‌ | சர. 5.10.8. 

1.23, யோ யோ ஹ்யன்னமத்தி யோ ரேத: ஸிஞ்சதி, தத்பூய ஏவ 
பவதி | சா. 5.10.6. ்‌ ்‌ 

சர. 5,107. 


232 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


॥உ(தனிஎ: எக: ॥ 

ள்ல ஏ (8 ॥௩.] ॥ 

னாள்‌ ஏ ணி எள்னண னான ॥ 3.3 

ணை ௫ ௭9, சாண்‌ எ எர ॥%.8 ॥ 

னான எலி எள்‌ எனா எணரின்ள்‌ 
॥%.$ ॥ 
அத்‌. 8: இரண்டாம்‌ பாதம்‌ 

2.1. (ஜாக்கிரத்துக்கும்‌ ஸ்வப்னத்துக்கும்‌ி) இடையில்‌ 
(உண்மையாக) சிருஷ்டி (ஏற்படுகிறது); சுருதி அங்ஙனங்‌ கூறு 
வதால்‌ (என்பது எதிர்வாதம்‌). 

24... (ஸ்வப்ன உலகம்‌) மாயாமாத்ரம்‌ ; (உண்மையல்ல) ) 
அதன்‌ ஸ்வரூபம்‌ (சிருஷ்டி) அனைத்துடனும்‌ (ஒத்துக்‌) காணப்‌ 
படாததால்‌. 

24. (ஸ்வப்னம்‌ மாயையாயினும்‌ சூசகம்‌) குறிப்பு உண்மை 
யாக இருக்கும்‌, சுருதி கூறுவதால்‌ ; அதன்‌ தத்துவத்தை உணர்ந்‌ 
தவர்கள்‌ அங்ஙனங்‌ கூறுகின்‌ றனர்‌. 

24. மறைந்துள்ளது (ஜீவனும்‌ ஈசுவரனும்‌ ஒன்று என்ற 
அறிவு) பரமேசுவரனுடைய தியானத்தால்‌ (விளக்கம்‌ பெறும்‌) ; 
அவனிடமிருந்தே (பரமேசுவரனிடமிருந்தே) இவனுக்குப்‌ பந்தமும்‌ 
மோக்ஷிமும்‌. 





21. ந.தத்ர ரதா ந ரத-யோகா ந பந்தானோ பவந்த்‌-யத-ரதான்‌ ரத 
யோகான்‌ பத: ஸ்ருஜதே | ப்ர. 4.3.10. 
ர ்‌ ஸ யதி ஸ்த்ரியம்‌ பம்யேத்‌ ஸம்ருத்தங்‌ கர்மேதி வித்யாத்‌ | சா. 
ப 2.5. ஜ்ஞாத்வா தேவம்‌ ஸர்வ-பாபாபஹானி; க்ஷீணை: க்லேமைர்‌- 
ஜன்ம-ம்ருத்யு-ப்ரஹாணி: | தஸ்யாபித்த்யானாத்‌ த்ரூதீயம்‌ தேஹ-பேதே 
வில்வைல்வர்யங்‌ கேவல ஆப்த காம: || வே. 1.11.- ்‌ 


% 


ம்ம்‌]. பிரம்மசூத்திரங்கள்‌ 233 


ஊணினாஜா ஸிண் டு, ॥ 
எணளி ளனிக, எண்ட, ளோனான்‌ எ ॥8.9 ॥ 


௭௭: எளிளினா௭ ॥$.6 ॥ 

௭ 0௭ ஐ, கார்‌ [ரி ॥ 35 ॥ 

வின்றி, ஏஎ ॥%,10 ॥ 

2.6. (ந்த அறிவின்‌. மறைவாகிய): அதுவும்‌ தேகத்துடன்‌ 
கூடியதால்‌, , 

2.7. அது (ஸ்வப்னம்‌) இல்லாத நிலை (ஸுஷு-ப்தி) நாடி 
களிலும்‌ ஆத்மாவிடத்திலும்‌ (நிகழ்கிறது); ௬ருதி அங்ஙனங்‌ 
கூறுவதால்‌. 
2.8. ஆகையால்‌ விழிப்பு இதனிடமிருந்தே (பிரம்மத்தி 
மிருந்தே). 

2.9. (ஸுஷுப்திக்கு முன்‌ இருந்த) அதே ஜீவன்‌ தான்‌ 
(ஸுஷுப்தியினின்று விழித்தெழுந்து வருபவனும்‌); கர்மம்‌, 
ஞாபகம்‌, சுருதி, விதி முதலியவற்றால்‌ (இது காணப்படுகிறது). 

2,10. மூர்ச்சையில்‌, பாதி ஸுஷாுப்தி (எனலாம்‌); (மற்ற 
நிலைகளை ஆராய்ந்தபின்‌ இதுவே) எஞ்சி நிற்பதால்‌. 





2.7. தத்யத்ரைதத்‌ ஸுப்த: ஸமஸ்த: ஸம்ப்ரஸன்ன:, ஸ்வப்னம்‌. 
ந விஜானாத்‌-யாஸ- ததா நாடீஷு ஸ்ருப்தோ பவதி | சா. 8.6.3. 

ய ஏஷேரகந்தர்‌ ஹ்ருதய ஆகாஸ்‌ தஸ்மின்‌ லேதே | ப்ர. 2.17. 
._ அதயதா ஸுஷப்தோ பவதி யதா நகஸ்யசன வேத ஹிதா நாம நாட்‌- 
யோ த்வரஸப்ததி-ஸஹஸ்ராணி ஹ்ருதயாத்‌ புரீதத-மபிப்ரதிஷ்ட்டந்தே | 
ப்ர. 2.1.19. 

ஸதா ஸோம்ய ததா ஸம்பன்னோ பவதி, ஸ்வ£ஹ்யபீதோ பவதி | சா... 
6.8.1. 

2.8. ஏவமேவ கனு ஸோம்ய இமா: ஸர்வா: ப்ரஜா: ஸத ஆகத்ய, 
ந விது: ஸத ஆகக்சாமஹ இதி | சா. 6.8.4. 


234 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


௭ ணானளிண்‌ வணிரஎனை என [6 ॥ 5.11 ॥ 
என்‌ வெ எ, எனில்‌ எனனால ॥ 315 ॥ 
எ எனி உ$.3 ॥ 

அணை ௫ எனளாளனாள ॥%.76 ॥ 
எண, சணோனரஏ ॥ 5 ॥ 





2,11. ஸ்தான(பேத)த்தாலுங்கூடப்‌ பரப்பிரம்மத்துக்கு (முரண்‌ 
பாடான) இரண்டு அடையாளங்கள்‌ பொருந்தமாட்டா ) எல்லா 
இடத்திலும்‌ (பிரம்மம்‌ நிர்க்குணம்‌ என்று) சுருதி கூறுவதால்‌ ; 
(மற்றது உபாசனைக்காக), 

.. 2,42. பேதங்கூறப்படுவதால்‌ இல்லையெனின்‌, அது ஒவ்வாது; 
அங்ஙனங்‌ கூறப்பட்ட ஒவ்வொன்றுக்கும்‌ அதன்‌ மறுப்புக்‌ கூறப்‌ 
படுதலால்‌. 

.... 2.13. மேலும்‌ சிலர்‌ இங்ஙனம்‌ (தெளிவுபடக்‌ கூறியுள்ளனர்‌), 
... த,44. (பிரம்மம்‌) உருவமில்லாததே ; (சுருதி வாக்கியங்களில்‌) 
அதுவே பிரதானமாய்க்‌ காணப்படுவதால்‌. 

2.15. (உபாதியால்‌ உருவத்தையடையும்‌) ஒளியைப்போல்‌ 
(பிரம்மமும்‌ உபாதியால்‌ உருப்பெற்றதாய்த்‌ தோன்றுகிறகு)) 
இதனால்‌ (பிரம்மத்துக்கு &ரூவங்‌ கூறும்‌ சுருதி வாக்கியங்கள்‌) 
வியர்த்தமாகா. 





2.11. ஸர்வகர்மா ஸர்வகாம: ஸர்வகந்த: ஸர்வரஸ: | சா. 3.14.& 

(இது உபாசனைக்காக) 

அஸ்தூல-மனண்‌-வஹ்ரஸ்வ-மதீர்க்-மலோஹித-மஸ்நேஹ-மச்சாயம்‌। 
ப்ர. 3.8.8. 


அசப்த-மஸ்பர்ம-மரூப-மவ்யயம்‌ ததாகரஸம்‌ நித்ய-மகந்தவச்ச யத்‌ | 
கட. 5.15. 

2.12. யல்சாய-மஸ்யாம்‌ ப்ருதிவ்யாந்‌ தேஜோமயோகம்ருதமய: புரு- 
ஷோ, யல்சாய-மத்த்யாத்ம₹ ராரீரஸ்தேஜேமயோகம்ருதமய: புருஷோ, 
3அயமேவஸ யோஃயமாத்மேத-மம்ருத-மிதம்‌ ப்ரஹ்மேத“ஸர்வம்‌ || பீரு. 25.1. 


2.13. ம்ருத்யோ:ஸ ம்ருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஸ்யதி | கட்‌. 
1.4,1ம, ப்ர, 4,419. ருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பல்யதி 


3;2.11-3,2.20] பிரம்மசூத்திரங்கள்‌ 235 


ளா€ ௪ எண்ண ॥$.16 ॥ 
ண எ, என்‌ ர னின்‌ உ5,76 ॥ 


௭௭0௭ எ அனா ஏனா ॥ 5.76 ॥ 
எ௭னனாஏ ஏ, எ எளான௭ ॥5.15 ॥ 


௭-௭ ன அளவ, அளக னக 
॥-0 ॥ 


2.16. அதுவாகவே (விஜ்ஞான-கனமாகவே) ல்‌ 
(சுருதி) கூறுகிறது. 

2.17. சுருதி காட்டுவதன்றி ஸ்மிருதியும்‌ அங்ஙனமே கூறு 
கிறது. 
48. அதனாலேயே சூரிய பிம்பம்‌ முதலியது போன்ற 
உவமை (பிரம்மத்துக்குக்‌ கூறப்படுகிறது). 

219. (சூரியனுக்கு) ஜலத்தைப்போல்‌ (பிரம்மத்துக்குப்‌ 
புறம்பாக வேறொன்று) காணப்பெறாததால்‌, உவமை பொருந்தாது 
(என்பது எதிர்வாதம்‌). 

2.20. (பிரம்மம்‌ உபாதிகளுக்கு) உள்ளே இருப்பதால்‌ வளர்ந்‌ 
தது போலுங்‌ குறைந்தது போலும்‌ காணப்படுகிறது ; இந்த 
ஒற்றுமையால்‌ (உவமை) பொருந்தும்‌. 





2.16. ஸ யதா ஸைந்தவ-கனோகனந்தரோஃபாஹ்ய: கருத்ஸ்னோ ரஸ 
கன ஏவைவம்‌ வார அரேகஃயமாத்மாஃனந்தரோகபாஹ்ம: கீருத்ஸ்ன: ப்ரஜ்‌ 
ஞானகன ஏவ | ப்ர௬ு. 4,5.13. 

2,347, அதாத ஆதேளோ நேதி நேதி ந ஹ்யேதஸ்மாதிதி நேத்‌-யன்‌ 
யத்‌-பரமஸ்த்யத .நாமதேயம்‌ | ப்ர. 2.3. 
அனாதிமத்‌ பரம்‌-ப்ரஹ்ம ந ஸத்‌-தன்னாஸதுச்யதே | கீ. 13.12. 
அவ்யக்தோகய-மசிந்த்யோகய-மவிகார்யோஃய-முச்யதே | கீ. 2.25. 


236 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


அன ॥$] ॥ 
எண்ணான்‌ ௫ ரின்‌, ப்டின்க்னமை ௩3% ॥ 


என்‌ சாக 6 ॥333 ॥ 
அ எ எண்‌, எனளணாளானா௭ ॥ ய 
- ஏணி சரிவின்‌ எண்னை எனி ரானாளக 
15% ॥ 


2.21. சுருதியாலும்‌. 

2.22. இதுவரை கூறியதை (நேதி, நேதி என்ற சொற்‌ 
களால்‌) சுருதி மறுக்கிறது ; அப்பாலும்‌ பேசுகிறது. 

2.23. அது (இந்திரியங்களுக்கு) விளங்காதது (அவ்வியக்‌ 
தம்‌) என்று சுருதி கூறுகிறதே. 

2.2௩. எனினும்‌ ஸமாதியில்‌ (அனுபவிக்கப்படுகிறது) என்பது 
பிரத்தியக்ஷ அனுமானங்களால்‌ (சுருதிஸ்மிருதிகளால்‌) விளங்கு 
கிறது. 

2.25. (ஸ்வயம்பிரகாச) பிரம்மத்துக்கும்‌ கர்மாவினால்‌ அதற்‌ 
கேற்படும்‌ தோற்றத்துக்கும்‌ வித்தியாஸமில்லை ; ஓளி முதலியவற்‌ 
நிற்போல ; (சுருதி அங்ஙனம்‌) அடிக்கடி கூறுவதால்‌. 





ல்‌ ஸ வா அயம்‌ புருஷ: ஸர்வாஸு£ பூர்ஷு புரிய: | பீரு. 


, 222, தவே வாவ ப்ரஹ்மணோ ரூபே மூர்த்தஞ்சைவாமூர்த்தஞ்ச | 
ப்ரு. 2.3.1. 

ஸ்தூலம்‌ (மூர்த்தம்‌), ஸூக்ஷ்மம்‌ (அமூர்த்தம்‌) இவ்விரண்டையும்‌ 
“நேதி, நேதி' என்று இருமுறை கூறி மறுக்கிறது. அப்பால்‌ பிரம்மம்‌ 
*ஸத்யஸ்ய-ஸத்யம்‌” என்று பேசுகிறது. 

2.23. ந சக்ஷுஷா கீருஹ்யதே நாபி வாசா நான்யைர்‌-தேவைஸ்‌- 
தபஸா கர்மணாவா ( மு, 3.1-8. 

2.24. கள்சித்‌ டி ப்ரத்யகாத்ம ்‌ 5 
தத்வமிச்சன்‌ | கட்‌. 4.1 தயகாத்மானமைக்ஷ-தாவ்ருத்த-சக்ஷ5-ரம்ரு 


ஸர்வபூதஸ்த்தமாத்மானம்‌ ஸர்வபூதானி சாத்மனி | ஈக்ஷ்தே யோக 
யுக்தாத்மா ஸர்வத்ர ஸமதர்மன: || கி. 6.29. 


3.2.21-3.231] பிரம்மசூத்திரங்கள்‌ 237 


என்‌ சச, எனா [8 ண ॥$.96 ॥ 


வோன்‌ ஏ, சரஷாகக ௭௭ ॥ 39 ॥ 
எணண௭௭ள, ளா ॥%.36 ॥ 
ஏஎ ॥%.3% ॥ 

சனக ॥5,30 ॥ 


ணாள: இணணொள-௭ அடி னன: உ 5.3] ॥ 


1 
1 அவக. 


| 2.26. ஆகையால்‌ எல்லையந்ற பரம்பொருளுடன்‌ (ஜீவன்‌ 
ஒன்றாகிறான்‌); அங்ஙனமே (சுருதியில்‌) அடையாளம்‌ (காணப்படு 
கிறது). 
7,227. (பேதமும்‌ அபேதமும்‌) இரண்டும்‌ உபதேசிக்கப்படுவ 
தால்‌ பாம்பும்‌ அதன்‌ குண்டலமும்‌ போல்‌ (பிரம்மமும்‌ ஜீவனும்‌ 
எனக்‌ கொள்ளலாம்‌ என்பர்‌). 

2.28. (இரண்டும்‌) பிரகாசிப்பதால்‌, ஒளிக்கிரணமும்‌ ஓளி 
மண்டலமும்‌ போலவாவது (என்பர்‌ பேதாபேதவாதிகள்‌),. 

2.29. அல்லது (அபேதம்‌ என்று) முன்கூறியவாறு. 
(இதுவே ஸித்தாந்தம்‌). 

2.30. (நேதி நேதி என்று) விலக்கப்படுவதாலும்‌ (பிரம்மத்‌ 
தைத்‌ தவிற வேறு ஒன்றும்‌ இல்லை என்பதே முடிவு). 
-... 7,3ம. ஸேது (கரை), அளவு, ஸம்பந்தம்‌, பேதம்‌ முதலியன 
கூறப்படுவதலால்‌ அதற்கும்‌ (அதாவது பிரம்மத்துக்கும்‌) மேலாக 
ஒன்று உண்டு (என ஊகிக்கப்படும்‌ என்பது-எதிர்வாதம்‌). 





2.25. ஸய ஏஷோ ௮ணிமைத-தாத்ம்யமித 2 ஸர்வம்‌ தத்‌-ஸத்யடீஸ 
ஆத்மா தத்‌-த்வமஸி ல்வேதகேதோ இதி | சா. 6.8.16. 
... 2,6. ஸயோ ஹ வை தத்பரமம்‌ ப்ரஹ்ம வேத ப்ரஹ்மைவ பவதி | 
மூ. 3.2.9. ர 

2.27. தவா ஸுபர்ணா ஸயுஜா ஸகாயா | மு. 3.1.1. 

2.30. நான்யோகதோகஸ்தி த்ரஷ்டா | ப்ர. 3.7.25. 

2.31, அத ய ஆத்மா ஸ ஸேதுர்‌ வித்ருதி-ரேஷாம்‌ லோகானாமஸம்‌ 
பேதாய | சா. 8.4.1, 


238 உபதிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


ளாணணார ॥ %.3% ॥ 

ஏன்‌: ஈானஏ ॥ 5.33 ॥ 
வாளி, எனசா[$௭௭ 8.38 ॥ 
ஆரு ॥.3$ ॥ 


வாணாள்‌ ॥ 3.3 ய 
௭ எள்‌ ளான எனை? 5.29 ॥ 
கள சோ: ॥ 36 ॥ 


242. (பிரம்மத்தைப்‌ பற்றி 4 ஸேதும்‌ தீர்த்வா ? என்றது) 
ஏனெனில்‌ உவமைக்காக. டர 

2.33. பாதங்‌ கூறப்பட்ட மாதிரி (அளவு கூறியதும்‌) புத்திக்கு 
எட்டும்‌ பொருட்டு டபாஸனைக்காக). 

24. ஸம்பந்தம்‌, பேதம்‌ முதலியன) இட வேற்றுமையால்‌ 
ஏற்பட்டவை ; ஒளி முதலியவை (ஒரே ஒளி அறையின்‌ உள்‌ ஓளி, 
வெளி ஓளி என்று வேறுபடுவது) போல. 

245. (ுருதிவாக்கியங்களை ஆராய்ந்தறிவதாலும்‌) யுக்திக்குப்‌ 
பொருத்தமாயிருத்தலாலும்‌. 

246. அவ்வாறே மற்றதெல்லாம்‌ மறுக்கப்பட்டதாலும்‌. 

247... இதனால்‌ (பிரம்மம்‌ ஸர்வகதம்‌) எங்கும்‌ நிறைந்தது 
என்பது விளங்குகிறது ; அதன்‌ பரப்பைப்பற்றிய சுருதிவாக்கியங்‌ 
களால்‌. ல்‌ : 

238... (கருமங்களின்‌) பலன்‌ அவனிடமிருந்தே ; யுக்திக்குப்‌ 
பொருந்தியிருப்பதால்‌. 








ததேதத்‌ சதுஷ்பாத்‌ ப்ரஹ்ம | சா. 3.18.2. 
தத்‌ யதா ப்ரியயா ஸ்த்ரியா ஸம்பரிஷ்வக்தோ பாஹ்யங்‌ கிஞ்சன 
வேத | ப்௬. 43.21. சலனம்‌ இ ன்‌ 
2.32. , தஸ்மாத்‌ வா ஏத ஸேதும்‌ தீர்த்வா | (தீர்த்வா என்றால்‌ 
தாண்டி என்று அர்த்தமல்ல ; நன்கறிந்து என்று பொருள்‌). சா. 8.4.2. 
2.86. ப்ரஹ்மை-வேதம்‌ | மூ. 2,2.11 
27... நித்ய: ஸர்வகத: ஸ்த்தாணு: | கீ, 2.24. 


9,2.82-3.3.3] பிரம்மசூத்திரங்கள்‌ ர 


ஸா ॥8,35% ॥ 
என்‌ எரி, எள 0௭ ॥ 5.80 ॥ 


ஏன்‌ ஐ னவா; ஜேன்‌ ॥ 394 ॥ 
॥ எளி: ல ॥ 
எஸ ணனள்‌ விண ஏ ॥3.] ॥ 


கானான்‌ எள்‌ 6 எரு எண ௭௭௭ 
எக: ॥ 3.3 ॥ 


2.39. சுருதி கூறுவதாலும்‌. 

2.40. சூருதி, யுக்தி என்ற) அக்காரணங்களைக்‌ கொண்டே 
தர்மம்‌ (அபூர்வம்‌ எனப்படுவது கரும பலனைத்‌ தருகிறது) என்று 
ஜைமினி (கூறுகிறார்‌). 

241. ஆனால்‌ பாதராயணரோ முன்‌ கூறியதையே முடிவாகக்‌ 
கூறுகிறார்‌. (பரமேசுவரனே கரும பலனையளிப்பவன்‌. அவனே ௧௬ 
மம்‌ உட்பட அனைத்துக்கும்‌) காரணமாய்க்‌ கூறப்பட்டிருப்பதால்‌. 

அத்‌ 3: மூன்றாம்‌ பாதம்‌ 

3.4. (வெவ்வேறிடங்களில்‌) வேதாந்தத்தில்‌ விளக்கப்பட்ட 
(ஸமான) வித்தைகள்‌ (வெவ்வேறல்ல); கட்டளைகளில்‌ வித்தியாஸ 
மின்மையால்‌. 

3.3. முிரத்தில்‌ அக்னியைத்‌ தாங்கும்‌ சிரோவ்ரதம்‌ என்பது 
போன்ற கிரியை வித்தையை வேற்றுமைப்படுத்த மாட்டாது. அது 
ஸ்வாத்தியாயத்துக்கு ஏற்பட்ட நியமம்‌; * ஸமாசாரம்‌ ? எனும்‌ 
நூலில்‌ அங்ஙனமே கூறப்பட்டுள்ளது. அதிகாரத்தாலும்‌ ஏழு 
ஆஹுதியில்‌ போல அந்த நியமம்‌. 

2.39. ஸ வா ஏஷ மஹா-னஜ ஆத்மாகன்னாதோ வஸுதான: | 
ப்ரு, 4,424, 

2.41. யோ யோ யாம்‌ யாம்‌ தனும்‌ பக்த:...லபதே ௪ தத: கரமான்‌ 
மயைவ விஹிதான்‌ ஹி தான்‌ | கீ. 7.21-22. 

3.3. நைத-தசீர்ணவ்ரதோகதீதே | மு. 8.2.1. 


240 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


ண்ண எ॥3.5 ॥ 

ஆண்க எளி ரள என்‌ எ ॥ 3.8 ॥ 
எனனன்‌ என்‌ இள, எ எ்ிாஏ 3.8 ம 
எனா, எணை எவ்‌ எலினா ௭௮ ॥ 3.9 ॥ 
ணிய, எண்ட சிண ர எனி உ 3.6 ॥ 


3.4. சுருதியும்‌ அதை விளக்குகிறது. 

3.5. (வெவ்வேறு சாகைகளில்‌ கூறப்பட்ட ஸமான வித்தை 
களில்‌) ஒரே விதமான உபாஸனைகளில்‌ (வெவ்வேறு சாகைகள்‌ 
கூறும்‌ விவரங்களைச்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌) ; நோக்கத்தில்‌ 
'வேறுபாடின்மையால்‌ ;--(அக்னி ஹோத்ரம்‌ முதலிய) அங்கக்கிரியா 
விதிகளிற்‌ போல. 

3.6. (னால்‌ ஒன்றுபோல்‌ தோன்றினாலும்‌ பிருஹதாரணிய 
கத்திலும்‌ சாந்தோக்கியத்‌ிலும்‌ கூறப்படும்‌ உத்கீதவித்தை வெவ்‌ 
வேருகக்‌ கருதப்படும்‌.) சப்த பேதத்தால்‌ வெவ்வேறு எனின்‌, அது 
ஒவ்வாது, (அவற்றுள்‌ முக்கியமான அம்சங்களில்‌) வித்தியாச 
மில்லை (என்பது எதிர்வாதம்‌). 

3.7. அது அப்படியல்ல ; பிரகரண பேதத்தால்‌ உயர்ந்ததாக 
வும்‌ சிறந்ததாகவும்‌ உபாசித்தல்‌ (உத்கீதத்தைக்‌ கண்ணில்‌ உபாசித்‌ 
தல்‌) முதலியவற்றில்‌ போல. 

3.8. பெயர்‌ ஒன்௫யிருக்கிறதே எனின்‌, அது ஏற்கெனவே 
விளக்கப்பட்டது. (உபாஸனா விஷய்ம்‌ வேருயின்‌ பெயர்‌ ஒன்றா 
யினும்‌ வித்தை வேறேயாம்‌). அதுவுங்கூட இருக்கிறது. (அக்னி 
ஹோத்ரம்‌, தர்சபூர்ணமாஸம்‌ முதலிய கிரியைகள்‌ காடகம்‌ எனும்‌ 
பொதுப்‌ பெயரால்‌ வழங்கினும்‌ அவை வெவ்வேறாவது போல). 





3.4. ஸர்வே வேதா யத்பத-மாமனந்தி | கட. 2.15. 

8.6. அத ஹேம-மாஸன்யம்‌ ப்ராணமூச௬ஸ்‌-த்வம்‌ ந உத்காயேதி 
ததேதி தேப்ப்ய ஏஷ ப்ராண உதகாயத்‌ | ப்ர. 1.3.7. 

அத ஹ ய ஏவாயம்‌ க்ய: ப்ராணஸ்‌-தமுத்கீத-முபாஸாள்‌ 
சக்ரிரே | சா. 1.2.7. ர சரத டட டகம 

3.7. ஓமித்யேத-தக்ஷரமுத்கீத-முபாஸீத | சா. 1.1.1. 

தே ஹ வாசமூசுஸ்த்வம்‌ ந உத்காயேதி | ப்ர. 1.3.2. 
, 34. சா.1.1.6; சா. 1.9.2. (உத்கீத உபாஸஸணை). 


| 3,3,4-3,3.15] பிரம்மசூத்திரங்கள்‌ 241 
ளானை ஊன உ॥3.103 ॥ 
கை எ: கொண்‌ ௫ 89% 3.15 ॥ 


௭௭% ஏ அன்னா ॥ 3.13 ॥ 
சானானளச, எனா ॥3.19 ॥ 


அணண்னன ॥ 3.3 ॥ 





3.11. பிரம்மத்தின்‌ ஆனந்தம்‌ முதலிய லக்ஷணங்கள்‌ (வெவ்‌ 
வேறிடத்தில்‌ கூறப்பட்டவை உபாஸனையில்‌ கூட்டிக்கொள்ளப்பட 
வேண்டும்‌). 

3.12. பிரியம்‌ தலை (மோதம்‌ வலப்பக்கம்‌, ப்ரமோதம்‌ இடப்பக்‌ 
கம்‌) முதலிய லக்ஷணங்களை எல்லா இடத்திலும்‌ சேர்க்கக்கூடாது; 
(ஆனந்தத்தில்‌) ஏற்றக்‌ குறைவு பேதமுள்ள இடத்தில்தான்‌ பொருந்‌ 
தும்‌. ்‌ 

3.13. பெனந்தம்‌, ஆனந்தம்‌ முதலிய) இதர லக்ஷணங்கள்‌ 
(கூட்டிக்கொள்ளப்பட வேண்டும்‌ ; அவற்றின்‌) குறிப்பு ஒன்றேயாத 
லால்‌. 

53.14. (“இந்த்ரியேப்ப்ய: பராஹ்யர்த்தா? என்ற மந்திரத்தில்‌ 
கூறிய விஷயம்‌ பிரம்மத்தை) தியானிப்பதற்காகவே ; : (இந்திரி 
யங்கள்‌ முதலியவற்றின்‌ தராதரத்தை விளக்கும்‌ வேறு) பிரயோ 
ஜனம்‌ இல்லாததால்‌. 

3.15. ஆத்ம சப்தத்தாலும்‌. 





3.14. இந்தரியேப்ப்ய: பராஹ்யர்த்தா அர்த்தேப்ப்யல்௪ பரம்‌ மன:.... 
புருஷாந்‌ ந பரங்‌ கிஞ்சித்‌ ஸா காஷ்ட்டா ஸா பராகதி: | கட. 3.10-11. 
3.15. “ஏஷ ஸர்வேஷு பூதேஷு கூடோத்மா ந ப்ரகாரதே | : 
ட. 3.12. 
1744-16 


242 உப நிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


ணாள: ஷு கேன ம 3.76 ய 
அணனாரிவிஎ எள ஊாஏ மாளா ॥ 3.79 ॥ 


கானான்‌ ॥3.16 ॥ 
என்‌ எளீனானாள, எனா ௫ ன்‌ ॥39 ப 


... 8,146. ((ஆத்மாவா இத-மேக ஏவாக்ர ஆஸீத்‌? எனும்‌ மந்‌ 
திரத்தில்‌ குறிப்பிட்டது) பரமாத்மா எனக்‌ கொள்ளவேண்டும்‌ ; 
மற்ற வாக்கியங்களில்‌ போல ; மேலே கூறப்படும்‌ லக்ஷணத்தால்‌. 

3.17. அன்வயத்தால்‌ (அவ்விடத்தில்‌ பொருத்தத்தால்‌, 
ஹிரண்யகர்ப்பன்‌ குறிக்கப்படுகிறான்‌, பரமாத்மா அன்று) எனின்‌, 
பரமாத்மா தான்‌ என்போம்‌ ; (ஆத்மா ஓன்றே ஆதியில்‌ இருந்த 
தென்று) தெளிவுறக்‌ 'கூறப்படுதலால்‌. 

3.18. (பிராண வித்தையில்‌ ஆபோசனம்‌ எனும்‌) காரியம்‌ 
ஏற்கெனவே கூறப்பட்டிருப்பதால்‌, முன்‌ கூறப்படாததே (உபா 
ஸனை மட்டுமே) இங்கு கூறப்பட்டதாகும்‌. ்‌ 

3.27... (ஞானிக்கு) அடைய வேண்டியது ஒன்றும்‌ இல்லாத 
தால்‌, மரண காலத்தில்‌ (புண்ணியங்களையும்‌ பாவங்களையும்‌ விட்டு 
விடுகிறான்‌); வேறு சுருதிகளும்‌ அங்ஙனமே கூறுகின்றன. 





3.16. ஆத்மா வா இதமேக ஏவாக்ர ஆஸீத்‌ | 8. 1.1. 

ஆத்மன ஆகாம: ஸம்ப்பூத: | தை. 2. 

ஸ ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இதி | ஸ இமான்‌ கவன அஸ்க 
ஐத | 8. 1.1-2. 

8. ஸ ஹோவரச கிம்‌ மே வாஸோ பலிஷ்யதீத்யாப இதி ஹோ- 
சஸ்‌-தஸ்மாத்வா அஏததரிஷ்யந்த: புரஸ்தாச்சோபரிஷ்டாச்‌ சாத்பி: 
பரிதததி | சா. 5.2.2. 

தத்‌ வித்வா“ஸ: ல்ரோத்ரியா அறிஷ்யந்த ஆசாமந்த்‌-யமித்வாசா- 
மந்த்யேதமேவ ததன்னமனக்னங்‌ குர்வந்தோ மன்யந்தே | ப்ர. 6.1.14. 

- 5.27... அம்வ இவ ரோமாணி விதூய பாபம்‌ | சா. 8.1.1. 


$3.16-3.3.34]. பிரம்மசூத்திரங்கள்‌ 243 


அணி என்‌ அனா, எனனா 18 இன்ன ॥3-% ம 

அள: எகா னங்குன்‌; கிணை ய 3.30 ॥ 

அணை. எளி சன்ன: எனன 
॥3.31 ॥ 

ஊண்‌ எண்‌: எரா ம 3.33 ॥ 


ண எளாக ॥ 3.39 ॥ 

3,29. (தேவயானத்தில்‌) செல்லுதல்‌ அர்த்தமுடையது இரு 
வேறு வகையில்‌ (ஸகுண உபாஸகர்‌ அதில்‌ செல்லுவர்‌; நிர்கீ 
குண உபாஸகர்‌ செல்லமாட்டார்‌); இல்லையெனின்‌ முரண்படும்‌. 

3.30. (மேற்கூறியகு) யுக்திக்குப்‌ பொருந்தும்‌ ; அதற்குரிய 
லக்ஷணங்கள்‌ காணப்படுவதால்‌ ; உலகத்தில்‌ உள்ளவாறு; (ஒரு 
கிராமத்துக்குப்‌ போக ஒரு பாதையில்‌ பயணம்‌ செல்லவேண்டும்‌ ; 
வியாதியிலிருந்து விடுபடப்‌ பயணம்‌ செல்ல வேண்டியதில்லை). 

3.31. (தேவயானத்தில்‌ செல்லுதல்‌, ஸகுண உபாஸனை) 
எல்லாவற்றிற்கும்‌ பொது ழ அதில்‌ நியமமில்லை ; சுருதி ஸ்மிருதி 
களுக்கு விரோதமில்லாததால்‌. 

3.32. அதிகாரத்துடன்‌ அவதரித்தவர்களுக்கு அதிகாரம்‌ 
உள்ள வரை (உடலில்‌) இருப்பு உண்டு. ்‌ ்‌ 

3,834. ( ருதம்பிபந்தெள ? எனும்‌ மந்திரத்திலும்‌, *த்வாஸ-2- 
பர்ணெள ? எனும்‌ மந்திரத்திலும்‌ ஒரே பொருள்‌) இவ்வண்ணம்‌ 
என வர்ணிக்கப்பட்டிருப்பதால்‌ (இரண்டும்‌ ஒரே வித்தை), 





3.29. ததா வித்வான்‌ புண்ய-பாபே விதூய நிரஞ்ஜன: பரமம்‌ ஸாம்ய- 
முபைதி | மு. 3.1.3. (நிர்க்குண உபாஸகராகிய இவருக்குப்‌ போக்குவரவு 
இல்லை), : 


3.3ம. தத்ய இத்தம்‌ விதுர்‌-யேசேமேகரண்யே ம்ரத்தா தப இத்‌ 
யூபாஸதே தேஃர்ச்சிஷ-மபிஸம்பவந்தி | சா. 510.1. 
3.34. தவா ஸுபர்ணா ஸயுஜா ஸகாயா | மு. 5.1.1, 
ருதம்பிபந்தெள ஸக்ருதஸ்ய லோகே | கட. 3.1. 


24. உபநிஷத்ஸாரம்‌ . [சிரம்மகூத்‌,. 
ணன எனறாள்‌ கோண: ॥ 3233 ॥ 
எனா னான ர்‌ ள்‌, வானர 
மட 


னன்ன, (பன்றி ௫ வள ம 3.36 ॥ 
8௭ ௫ எனா ॥336 ॥ 





3.35. 4 அந்தரா? எனக்‌ கூறியவிடங்களில்‌ (ஒரே வித்தை 
யாக) ஒரே ஆத்மா தான்‌ உபதேசிக்கப்பட்டது ; பஞ்சபூதக்‌ கூட்ட 
மாகிய சரீரத்தில்‌ போல. 

3.36. வெவ்வேறு வித்தை எனக்‌ கொள்ளாவிட்டால்‌ வெவ்‌ 
வேறாகக்‌ கூறியது பொருந்தாதெனின்‌, அது ஒவ்வாது) வேறு 
இடத்தில்‌ (சாந்தோக்கியத்தில்‌) உபதேசத்தைப்‌ போல (என்பதைக்‌ 
கவனிக்க). 

3.57... (தன்னைப்‌ ப்றனமை உபாசிப்பது போலவே, பிரம்மத்‌ 
தைத்‌ தானாக உபாசித்தல்‌) வ்யதிஹாரம்‌$) இதைச்‌ சுருதி கட்டளை 
யிடுகிறது. மற்ற இடங்களில்‌ போல. 

3.38. (இரண்டு இடங்களிலும்‌) ஸத்தியம்‌ முதலிய குணங்‌ 
கள்‌ கூறப்படுதலால்‌ (ஸத்திய வித்தை) ஒன்றே. 





3,35. யத்‌ ஸாக்ஷ£-தபரோக்ஷ£த்‌ ப்ரஹ்ம ய ஆத்மா ஸர்வாந்தரஸ்‌- 
தம்‌ மே வ்யாசக்ஷ்வ இதி | ப்ரு. 3.4.1. 

யோஃனாயாபிபாஸே மோகம்‌ மோஹஞ்‌ ஜராம்‌ ம்ருத்யு-மத்யேதி | 
ப்ரு. 3.5.1. 

3.38. ஏதம்‌ மஹத்யக்ஷம்‌ ட்ரதமஜம்‌ வேத ஸத்யம்‌ ப்ரஹ்மேதி ஜயத்‌- 
மா€லோகான்‌ | ப்ரு. 5.4.1. 

தத்‌-யத்‌-ஸத்ய-மஸெள ஆதித்யோ ய ஏஷ ஏதஸ்மின்‌ மண்டலே 


புருஷோ யம்சாயந்‌ தக்ஷிணேகக்ஷன்புருஷஸ்‌-தா-வேதா-வன்யோன்யல்‌ 
மின்‌ ப்ரதிஷ்ட்டிதெள | பீரு. 5.5.2. 


9.3,35-3.3.60] பிரம்மசூத்திரங்கள்‌ 245 
கானின்‌ ௭௭ எ, ராண எரினை (3.35 ॥ 
னை, எனச்‌ ருகணாஏ ॥ 3 ட 


ணன எளாணன்‌ எருனிமில எ, போனானா. 
॥ 3.60 ॥ 





3.89. நதூஹர வித்தையில்‌ சாந்தோக்கியத்தில்‌ கூறப்பட்ட) 
ஸத்யகாமம்‌ முதலிய லக்ஷணங்களை (பிருஹதாரணியகத்தில்‌) 
வேறு இடத்திலும்‌, அங்குள்ளதை இங்கும்‌ (சேர்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌); இடம்‌ முதலியன ஒன்றாயிருப்பதால்‌ (இரண்டும்‌ ஒரே 
வித்தை). 

3.59. (பிரம்ம வித்தையில்‌) பயன்‌ ஒன்றேயாதலால்‌, இச்சைப்‌ 
படி (ஓரே வித்தையைப்‌ பற்றுக). 

3.60. காமிய உபாஸனையிலோவெனின்‌ இச்சைப்படி (பல 
வித்தைகளைக்‌) கூட்டிக்கொள்ளவோ குறைக்கவோ செய்யலாம்‌ ;. 
முன்‌ கூறிய காரணமின் மையால்‌. 





3.39. அத யதிதமஸ்மின்‌ ப்ரஹ்மபுரே தஹரம்‌ புண்டரீகம்‌ வேம்ம | 
சா, 8.1.1. 

“ஸ வா ஏஷ மஹா-னஜ ஆத்மா யோயம்‌ விஜ்ஞானமய: ப்ராணேஷ 
ய ஏஷோகந்தர்ஹ்ருதய ஆகாலஸ்‌-தஸ்மின்ேதே ஸர்வஸ்யவலீ ஸர்வஸ்யே- 
மான: ஸர்வஸ்யாதிபதி: | பீரு. 4,4,22. 

3.60. ஸ.த ஏதமேவம்‌ வாயுந்‌ திமாம்‌ வத்ஸம்‌ வேத ந புத்தரோத% 
ரோதிதி | சா; 3.15.2. 

ஸ யோ நாமப்ரஹ்மேத்யுபாஸ்தே யாவந்‌ நாம்னோ கதம்‌ தத்‌- 
ராஸ்ய யதா காமசாரோ பவதி யோ நாமப்ரஹ்மேத்யுபாஸ்தேஃஸ்தி பகவோ 
நாம்னோ பூய இதி | சா. 7.1.5. 


246 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


ம: ஏ ॥ 
ண்னின: எவள்‌ எவ: ॥ ய 
எணாஷரளினள்‌ என்டு வன அரள: உ $2 ॥ 
ளாாஉணிள உ$.3 ॥ 
எஈஷ9: ॥ 4 ॥ 


அத்‌. 8: நாலாம்‌ பாதம்‌ 

4.1. இதினின்று (பிரம்மஞானத்தினின்று) புருஷார்த்தம்‌ 
(மனித வாழ்க்கையின்‌ பயன்‌ எய்தப்படும்‌) ) ௬ருதி அங்ஙனங்‌ 
கூறுவதால்‌ என்கிறார்‌ பாதராயணர்‌. 

4.2. மற்ற இடங்களில்‌ உள்ள அர்த்தவாதத்தைப்‌ போலப்‌ 
புருஷனை (கர்த்தாவைத்‌) துதிப்பதற்காகவே அங்ஙனம்‌ கூறப்‌ 
பட்டது; (ஞானம்‌ கருமத்திற்கு) அங்கமேயாதலால்‌ என்று 
ஜைமினி கூறுகிறார்‌. 

4.3. (ஜனகர்‌, அசுவபதி முதலியோர்‌ ஞானம்‌ பெற்ற 
பின்னும்‌ கர்மத்தைச்‌ செய்தனர்‌ என்ற) ஆசார தர்சனத்தால்‌. 

4,4. சுருதிகளாலும்‌. 





4.1. தரதி மோக-மாத்ம விதிதி | சா. 7.1.3. 
ஸ யோ ஹ வை தத்‌ பரமம்‌ ப்ரஹ்ம வேத ப்ரஹ்மைவ பவதி | 
மு. 3.2.9. 
-.ப்ரஹ்மவிதாப்னோதி பரம்‌ | தை. 2.1. 

4,3. ஜனகோ ஹ வைதேஹோ பஹுதக்ஷ£ணேன யஜ்ஜே- 
னேஜே | ப்ரு. 3.1.1, 

தான்‌ ஹோவாசால்வபதிர்‌-வை பகவந்தோயங்‌ கைகய: ஸம்ப்ரதீம-மாத்‌ 
மானம்‌ வைல்வானர-மத்த்யேதி, த₹ஹந்தாப்ப்யாகச்சாமேதி, த$ஹாப்‌- 
ப்யாஜக்மு: | தேப்ப்யோஹ ப்ராப்தேப்ப்ய: ப்ருதகர்ஹாணி காரயாஞ்சகார 
ஸ ஹப்ராத: ஸஞ்ஜிஹான உவாச நமே ஸ்தேனோ ஜனபதே, ந கதர்‌ யோ, 
ந மத்யபோ, ந அனாஹிதாக்னி:, நாவித்வான்‌ ந ஸ்வைரீ ஸ்வைரிணீ 
குதோ யக்ஷ்யமாணோ வை பகவந்தோகஹமஸ்மி | சா. 5.11.4-5. 


4.4. யதேவ வித்யயா கரோதி ம்ரத்தயோப £ ததேவ வீர்யவத்த- 
ரம்‌ பவதீதி | சா. 1.1.10. த்தயோபநிஷதா ததே த்த 


அ43-34315] பிரம்மசூத்திரங்கள்‌ 247 
எணண ॥9.9 ॥ 


அணா எண்ணி, எனின்‌ ட 9.6 ॥ 


ஏன்‌ ஏ ௭௭ ॥ 8.5 ॥ 
காணா: ॥ 8.15 ॥ 


எ, எ்னிா௭ ॥$.13 ॥ 
ணக ௪.08 ம 8.1$ ॥ 


4.7. ஞானத்துடன்‌ கருமஞ்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்ற: 
நியமத்தாலும்‌ (இது வரை பூர்வமீமாம்ஸகர்‌ எதிர்‌ வாதம்‌.) 

4.8, (கேர்த்தாவுக்கும்‌) அதிசுவரனாக (பரமாத்மா) உபதேசிக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌, பாதராயணயருடைய கொள்கையே பொருத்தம்‌ ; 
சுருதி அங்ஙனம்‌ காட்டுவதால்‌. 

4.9. (சார) தர்சனம்‌ (இரண்டு பக்ஷத்திலும்‌, ஞானிகள்‌ 
கர்மம்‌ செய்தலிலும்‌ செய்யாமையிலும்‌) ஸமமாயிருக்கிறது. : 

4.12. வேதத்தை அத்தியயனம்‌ செய்தவர்களுக்கு மட்டுந்‌ 
தான்‌ (யாகாதிகள்‌ கூறப்பட்டன; உபநிஷத்தால்‌ ஞானம்‌ பிறந்தவர்‌ 
களுக்கன்று). 

4.13.  (கருமஞ்செய்துகொண்டு நூறாண்டு வாழ வேண்டும்‌ 
என்று பொதுவாய்ச்‌ சொன்னதால்‌) அது ஞானியைக்‌ கட்டுப்‌ 
படுத்தாது ந; அவனைப்‌ பற்றிக்‌ குறிப்பாக ஒன்றுஞ்‌ சொல்லவில்லை. 

4.15. இஷ்டப்படி சிலர்‌ , (ஞானம்‌ பெற்றபின்‌ கருமஞ்‌ 
செய்யாமலிருக்கலாம்‌, சிலர்‌ செய்யவுஞ்‌ செய்யலாம்‌). 





4.7.  குர்வன்னேவேஹ கர்மாணி ஜிஜீவிஷேச்‌ சத₹ஸமா: | ஈ௪. 2. 
4,8. ய: ஸர்வஜ்னா: ஸர்வவித்‌ யஸ்யஜ்ஞானமயந்தப: | மு. 1.19, ' 
ச்‌ ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய ப்ரமாஸனே கார்க்கி | ப்ர. 3.8.9. 

4.9. ஏதம்‌ வை தமாத்மானம்‌ விதித்வா ப்ராஹ்மணா: புத்ரைஷணா 
யாக்ச வித்தைஷணாயால்௪ லோகைஷணாயாம்ச வ்யுத்தாயாத பிக்ஷாசர்யஞ்‌ 
சரந்தி | ப்௬. 3.5.1. 

ஏதாவதரே கல்வம்ருதத்வமிதி ஹோக்த்வர யாஜ்ஞவல்க்யேர 
விஜஹார | ப்௬. 4.5.5. 


248 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


ஊட்‌ எ ய. ॥ 

வேண எ, எ ௫ உ 8-9 ॥ 

எள்‌ எ: சாளினோ எ, ரளி 8 ॥ 8.16 ॥ 
ணின்‌ எவை, எள்‌: உ. ॥ 

௭௭ ௫௭ எானளினளா எள ॥ 8-5 ॥ 





4,16. (ஞானம்‌ பிறந்தபின்‌ கர்மத்திற்கு அதிகார) நாசம்‌ 
கூறப்படுகிறது. 

4.17, (ஊேர்த்வரேதசுகளாக) பிரம்மசரியத்தில்‌ நிலை பெற்ற 
வர்களுக்கு (அதாவது ஸந்நியாஸிகளுக்கு--ஞானமார்க்கம்‌ கூறப்‌ 
பட்டது) ) சுருதியில்‌ (இந்த நாலாவது ஆசிரமம்‌) கூறப்பட்‌ 
டுள்ளது. 

4.18. (ஸந்நியாஸத்தைப்பற்றி) விளக்கம்‌ ஏற்பட்டதேயன்றி 
கட்டளை இல்லை; (வேறு வாக்கியங்களில்‌ ஸந்நியாஸத்துக்கு) 
அபவாதம்‌ கூறப்படுகிறது என்பது ஜைமினியின்‌ அபிப்பிராயம்‌. 

4.19. (ஸந்நியாஸம்‌) அனுஷ்டிக்க வேண்டியது; (நான்கு 
ஆசிரமங்களையும்‌) ஒரே மாதிரி சுருதி கூறுவதால்‌ என்பது 
பாதராயணர்‌ அபிப்பிராயம்‌. 

, 4.25. ஆகையால்‌ (வேள்விக்காக) அக்னி மூட்ட வேண்டிய 
அவசியம்‌ (ஸந்நியாஸிக்கு) இல்லை. ்‌ 





4.16. யத்ர தவஸ்ய ஸர்வமாத்மைவாபூத்‌ தத்‌ கேன கம்‌ பல்யேத்‌- 
ப்ரு, 4,515, 

3.17. தீரயோ தர்மஸ்கந்தா யஜ்ஞோசத்யயனந்‌ தான-மிதி,..ஸர்வ 
ஏதே புண்யலோகா பவந்தி ப்ரஹ்ம ஸுஸ்த்தோசம்ருதத்வமேதி | 
சா. 2.23.1-2. 


ஏதமேவ ட்ரவ்ராஜினோ லோகமிச்சந்த; ட்ரவ்ரஜந்தி | ப்ர. 4.4.2. 
மூ. 1,2,11. “எக்க அகததுவ் திப பரு 


4,168, ஆசார்யாய ப்ரியந்தன-மா க 5 ச ன்‌ ஜ்‌ ம்‌ க 
ஹ்ருத்ய ப்ரஜா ம்‌ மா வ்யவ 
சேத்ஸீ: | தை. 111. எட கனத ர்‌ 


3,4,16-3.4.33] பிரம்மசூத்திரங்கள்‌ 249 


ராணி: வாவனா ஏ, எரி ஷன 8ஈர்‌ ௭௭- 
காண ॥ 9.9 ॥ 

எண னன்ன சாரண, எணீளான உ 8.6 ॥ 

எள ॥$.5% ய ்‌ 

எண்கள்‌ கா என% ॥ 8.31 ம 

கர்ணா னை -ணரின்‌ 8.35 ॥ 

எண எ 8.33 ॥ 





4.27. எனினும்‌, சமம்‌, தமம்‌ முதலியவற்றுடன்‌ கூடிய 
வனாயிருக்க வேண்டும்‌ ; ஞானத்துக்கு அங்கமாக அவசியம்‌ அவை 
அனுஷ்டிக்கப்படவேண்டுமென்று விதிக்கப்பட்டிருப்பதால்‌. 

4.28. உயிருக்கு ஆபத்து நேரிட்டபோது தான்‌, எந்த அன்‌ 
னத்தையும்‌ ஏற்க அனுமதியுண்டு ; அதைச்‌ சுருதி கூறுவதால்‌. 

4.29. (ஆஹாரமுஈத்தெள ஸத்வமாத்தி: எனும்‌) சுருதிக்கு 
முரண்படாமலிருக்கவும்‌. 

.. 4.31... மனம்‌ போனபடி நடக்கக்கூடாதென்று அதனால்‌ தான்‌ 
சுருதி கூறுகிறது. 

4.32. விதிக்கப்பட்டிருப்பதால்‌ (அந்தந்த ஆசிரமிகளால்‌ 
அந்தந்த) ஆசிரம கர்மங்கள்‌ (ஞானத்தில்‌ இச்சையில்லாதவர்‌ 
களாலுங்கூடச்‌) செய்யப்படவேண்டும்‌. ்‌ 

4.33. (ஞானத்தை விரும்புபவர்களால்‌ ஞானத்திற்குச்‌) 
சாதனமாகவும்‌ செய்யப்படவேண்டும்‌. 





4.27. தஸ்மா-தேவம்விச்‌-சாந்தோ, தாந்த, உபரதஸ்‌-திதிக்ஷ”:, 
ஸமாஹிதோ பூத்வா5த்மன்யேவாத்மானம்‌ பல்யதி | ப்ர. 4.4.23. 

4.28, ஏவம்‌ விதி கிஞ்சன அனன்னம்‌ பவதீதி | சா. 5.2.1. 

4.29, ஆஹாரல*த்தெள ஸத்வமாத்தி: | சா. 726.2. 


250 உபநிஷத்ஸாரம்‌ பரல்பருத்‌. 


எண்ணி எ ரன, ஜோரிகனாஏ ॥ 838 ॥ 
அணிராள்‌ எ விள உ9.33 ॥ 
அணன என்‌ ர எண: ॥ 836 ॥ 

எ என்‌ ॥$.39 ॥ 
ணன ॥ 6.36 ॥ 

எண னாள்‌, கஜா ய ॥ 





... 4,384. (ஞானத்துக்குச்‌ சாதன மென்றோ, ஆசிரமக்‌ கடமை 
யென்றோ! எவ்வகையிலும்‌ அக்கருமங்கள்‌ (அனுஷ்டிக்கப்பட 
(வேண்டும்‌) ; இரண்டு லக்ஷணங்களுங்‌ காணப்படுவதால்‌. 

4,35. (பிரம்மசரியம்‌ அனுஷ்டிப்பவனை காமக்குரோதாதி 
கள்‌) அடிமைப்படுத்தாததையும்‌ காட்டுகிறது. 

4.36. (மனைவியிழந்தவர்‌ போன்று இரண்டு ஆசிரமங்‌ 
களுக்கு) இடையில்‌ நிற்பவர்களுக்கும்‌ (ஞானத்துக்கு அதிகார 
மூண்டு; அது காணப்படுவதால்‌. 

, 437. ஸ்மிருதியும்‌ அதைக்‌ கூறுகிறது. 

4.38, (உபவாஸம்‌, ஜபம்‌, பிரார்த்தனை முதலிய) விசேஷ 
கர்மாக்களின்‌ அனுக்கிரஹத்தாலும்‌ (ஆசிரமங்களுக்கு இடையி 
அள்ளவர்கள்‌ ஞானத்தைப்‌ பெறலாம்‌). 

4.39. ஆனால்‌ இதைவிட மற்றது (எதாவதொரு ஆசிர 
மத்தில்‌ இருத்தல்‌) சிறந்தது; (சுருதிஸ்மிருதிகளில்‌ காணும்‌) 


அடையாளங்களாலும்‌. 





4.35. தமேவம்‌ வேதானுவசனேன ப்ராஹ்மணா ககன்‌? 
யஜ்ஜேன தானேன தபஸாகனாமகேன | ப்ர. 4,422. 

அனால்ரித: கர்மபலங்‌ கார்யங்‌ கர்ம கரோதி ய: | கீ, 6.1. 
ச ஏஷ ஹ்யாத்மா ந நல்யதி யம்‌ ப்ரஹ்மசர்யேணானுவிந்ததே |. 


&36. ௨-ம்‌. ரைக்வர்‌ கார்க்கி, சர, 4.1. ப்‌ 
்‌ ௨41, . 3.6; 3.8. 
49, பீரு. &4,4,22. ன்‌ ்‌ 


3.4.34-3,4,49] பிரம்மசூத்திரங்கள்‌ ௯1 


எவன ஏன; ரோ்ண்ட எண எணாின; 
॥$.80 ட 

எரஷாஎளரிய்‌, வ: ளோ ॥ 883 ॥ 

எண்ன: எரா ஏலிர்‌ எள்‌: (னா 
॥$.86 ॥ 


ணா வாளா ரரீறர்ய்னல ॥ 646 ॥ 
சி்‌ என ॥ 8.85 ॥ 


4.40, அதை (ஸந்நியாஸ ஆசிரமத்தை) அடைந்தவனுக்கு 
அதினின்று நழுவுதல்‌ (கீழ்‌ ஆசிரமத்துக்கு வருதல்‌) கூடாது; 
நழமுவுதலைத்‌ தடுக்கும்‌ நியமம்‌ இருப்பதால்‌; ஜைமினியின்‌ 
அபிப்பிராயமும்‌ அதுவே. 4 

4,43, (இதற்குப்‌ பிராயச்சித்தம்‌ உண்டு என்றும்‌ இல்லை 
என்றும்‌ அபிப்பிராய பேதம்‌ உளதெனினும்‌) இருவகையிலும்‌ 
(ஸந்நியாஸத்தினின்று நழுவியவர்‌) பஹிஷ்கரிக்கத்‌ தக்கவரே ) 
ஸ்மிருதியாலும்‌ ஆசாரத்தாலும்‌. 

4,427. (ஞானத்தைப்‌ பின்பற்றியவனுக்கு பாண்டித்யம்‌, 
பாலஸ்வபாவம்‌ இரண்டுக்கும்‌ அப்பால்‌) மூன்றாவதாக (மெளனம்‌) 
இடைவிடாத தியானமாகிய இன்னொரு ஸாதனமும்‌ (ஞானத்துக்கு) 
அங்கமாக விதிக்கப்பட்டுள்ளது ; 'மற்ற விதிகளைப்‌ போல (இதுவும்‌ 
முக்கியமான விதி). 

4.48. (கிருஹஸ்தாசிரமம்‌) மற்ற எல்லா ஆசிரமங்களையும்‌ 
தன்னுள்‌ அடக்கிக்‌ கொண்டிருப்பதால்‌, சோந்தோக்கிய உப 
நிஷத்து) கிருஹஸ்தனுடைய கடமைகளைக்‌ கூறுவதுடன்‌ 
உபஸம்ஹாரம்‌ (முடிவு) செய்யப்படுகிறது. ஸி ்‌ 

4,49, முனித்தன்மை (ஸந்நியாஸம்‌) போலவே (பிரம்ம 
சரியம்‌, வானப்பிரஸ்தம்‌ ஆகிய மற்ற ஆசிரமங்களின்‌ அனுஷ்டர்‌ 
னமும்‌ (அவசியம்‌) ; சுருதி உபதேசிப்பதால்‌. 








4.47, தஸ்மாத்‌ ப்ராஹ்மண: பாண்டித்யம்‌ நிர்வித்ய, பால்யேன 
திஷ்ட்டாஸேத்‌, பால்யஞ்ச பாண்டித்யஞ்ச நிர்வித்யாத முனி: | பீரு. 
5.3. 


252 ்‌ உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 


எளரிஷன்‌ ௭ ॥ 8230 ॥ 
அரணை ணவ என்‌, எனின்‌ 851 ம 


ரஸ்‌ ஐூகஞார்ள; என்னாள்‌: எனா எட; | 
॥ 8.3௩ ॥ 





4.50. (அஹங்காரமில்லாமல்‌, காமக்குரோதாதிகளின்‌) ஆக்‌ 
கிரமமில்லாமல்‌ இருத்தலே (பாலஸ்வபாவம்‌); இக்கருத்தே ௮வ்‌ 
விடத்தில்‌ பொருத்தமாதலால்‌ (குழந்தையைப்போல்‌ சுத்தம்‌ ௮சுத்‌ 
தம்‌, நன்மை தீமை அறியாமலிருத்தல்‌ அன்று). 

4.51. இங்கேயே (இந்த ஜன்மத்திலேயே) ஸாதனத்துக்‌ 
குள்ள பிரதிபந்த நீக்கம்‌ ஏற்பட்டதும்‌ (ஞானோதயம்‌ ஏற்படக்‌ 
கூடும்‌ ; பிரதிபந்தமிருந்தால்‌ அடுத்த ஜன்மத்தில்‌ ஏற்படலாம்‌) 
அங்ஙனம்‌ காணப்படுவதால்‌. 

4.52. இங்ஙனம்‌ (ஞானோதையத்திற்குப்‌ போல்‌) முக்தியாகிய 
பலத்திற்கு நியமம்‌ இல்லை. (ஞானோதயம்‌ ஏற்பட்டதும்‌ முக்தி 
சித்திக்கிறது). அந்நிலை அங்ஙனம்‌ என்று சுருதி உறுதி 
கூறுவதால்‌, அந்நிலை அங்ஙனம்‌ என்று சுருதி கூறுவதால்‌. 





4.51. இஹைவ தைர்‌-ஜித: ஸர்க்கோ யேஷரம்‌ ஸாம்யே ஸ்த்திதம்‌ 
மன: கீ. 5.19, 
அநேக ஜன்ம ஸம்ஸித்தஸ்‌-ததோ யாதி பராங்கதிம்‌ | கீ. 6.45. 


4.52. ஸ யோ ஹ வை தத்பரமம்‌ ப்ரஹ்ம வேத ப்ரஹ்மைவ பவதி | 
மு. 3.2.9. 


3.4.50-4,1.3] பிரம்மசூத்திரங்கள்‌ 253 


॥ எலு: ॥ 
ரண; ஏஏ ॥ 


சானின்‌: ௭௭ சோல உர. ॥ 
ன 13 
ளான ஏனை, சானா ௪.3 ॥ 


நாலாவது அத்தியாயம்‌ 


(பலம்‌) 
முதல்‌ பாதம்‌ 
1.1. (சிரவண-மனன-நிதித்தியாஸனத்தின்‌) ஆவிருத்தி 
(இடைவிடாத அப்பியாசம்‌) அவசியம்‌; பல தடவை உப 
தேசத்தால்‌. 
1.2. .அடையாளத்தாலும்‌. 
1.3. (பிரம்மமே) ஆத்மா என்று (சுருதிகள்‌) தீர்மானிப்ப 


துடன்‌ (அங்ஙனம்‌ அனுபவித்தறியும்படி) உபதேசிக்கவுஞ்‌ செய்‌ 
கின்றன. 





1.1. ஆத்மா வா அரே த்ரஷ்டவ்ய: ம்ரோதவ்யோ மந்தவ்யோ 
நிதித்த-யாஸிதவ்ய: | ப்ரு 2.4.5. 

தமேவ தீரோ விஜ்ஞாய ப்ரஜ்ஞாங்‌ குர்வீத ப்ராஹ்மண: | நானுத்த்யா- 
யாத்‌ பஹ-ன்‌ மப்தான்‌ வாசோ விக்லாபன* ஹி ததிதி || ப்௬. 4.4,21. 

1.2. கெளஷீதகி: புத்ரமுவாச ரீல்மீ% ஸ்த்வம்‌ பர்யாவர்த்தயாத்‌ பஹ 
வோ வை தே பவிஷ்யந்தீதி | சா. 1.5.2. 

 தத்‌-த்வ-மஸி ? முதலிய மஹா வாக்கியங்களின்‌ ஆலிருத்தியும்‌ அதுத 
யாளம்‌. 
அது ப்ரஹ்ம வா இதமக்ர ஆஸீத்‌ தக்கன்‌ மற்று 20; 

ப்ரஹ்மாஸ்மீகி | ப்ர. 1.4.10. 





254 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


எளி, எ ௫ ௭14 ॥ 
என: உண ॥ 1௨ 
ளானிள;, ஸோனா ॥ 1.9 ॥ 

னான ॥70.6 ॥ 

அகன்‌ எறின ட ॥ 

வள எ ॥70 ய 
எணைள ௭ எனி ॥ 10 ம 


1.4. (உபாஸிப்பது, பிரம்மத்தை) பிரதீகத்தில்‌ அல்ல; அது 
பிரம்மம்‌ அன்று. 

1.5. (பிரதீகத்தை) பிரம்ம திருஷ்டியுடன்‌ பார்க்கவேண்டும்‌ ; 
(அதனால்‌ பிரதீகம்‌) உயர்த்தப்படுவதால்‌. (பிரம்மத்தைத்‌ தாழ்த்‌ 
தாமல்‌ பிரதீகத்தை உயர்த்தவேண்டும்‌). 

1.7. (உபாஸனை) உட்கார்ந்துகொண்டு பழகவேண்டும்‌; 
அங்ஙனந்தான்‌ கூடுமாதலால்‌. ்‌ 

“1.8. தியானமும்‌ (அங்ஙனமே) ஆதலால்‌. 

1.9. (மலைகள்‌ தியானம்‌ செய்வதுபோல்‌ என்றதால்‌) அசை 
யாமையை அபேக்ஷித்தும்‌ (அசைந்து கொண்டோ நடந்து 
கொண்டோ உபாஸனை பொருந்தாது). 

1.10. ஸ்மிருதிகளும்‌ அவ்வாறே கூறுகின்றன. 

1.11. எங்கே (ஏகாக்ரதை ஏற்படுகின்றதோ) மனங்குவி 


ட அங்கே (பழகுக) ; (இடத்தைப்‌ பற்நி) வேறு நியமம்‌ 





1.4. மனோ ப்ரஹ்மேத்‌-யுபாஸீத | ப்ர. 3.18.1. ்‌ 


1.10. சென கேலே ப்ரதி றட 
கீ. 6.11, தே ப்ரதிஷ்ட்டாப்ய ஸ்திர -மாஸன-மாத்மன: | 


4,1,4-4,1,15] பிரம்மசூத்திரங்கள்‌ ளி 


றாணாஷ, எள்‌ ௫ ண 1.13 ॥ 


்‌ ா்‌ கனலி: சளி, எனனை ஏ 
1.3 ॥ 


எணாவிள்‌ என்னே; என்‌ ஐ ॥3.9 ॥ 
ளான ௭ ஏன்‌, எக்‌: 1-1 ம 

1.12. மரணம்‌ வரை (அங்ஙனமே பழகுக) ; அங்கும்‌ (மரண 
கரலத்திலுங்‌) கூட தியானம்‌ கூறப்படுவதைக்‌ காண்பதால்‌, 

1.13. அதை (பிரம்மத்தை) அடைந்து விட்டால்‌ பிந்தியதும்‌ 
முந்தியதுமான பாவங்களின்‌ பற்நின்மையும்‌ , நாசமும்‌ முறையே 
ஏற்படுகிறது ; அங்ஙனம்‌ சுருதி கூறுவதால்‌. 

1.14. அவ்வாறே மற்றதின்‌ (புண்ணியத்தின்‌) பற்றின்மை 
யும்‌ (ஏற்படுகிறது) ; சரீரம்‌ வீழ்ந்ததும்‌ (விதேஹ முக்தி ஸித்திக்‌ 
சிறது), 

1,15. முந்திய கர்மங்களில்‌ பிராரப்த கர்ம மல்லாதவையே 
(அதாவது ஸஞ்சித கர்மங்களே ஞானத்தால்‌ நாசமடைகின்றன) ; 
(பிராரப்தத்தின்‌ வேகமோ எனின்‌) மரணத்தை எல்லையாயுடைய 
தெனச்‌ சுருதி கூறுவதால்‌. 





௫. 


1.12. யம்‌ யம்‌ வாபி ஸ்மரன்‌ பாவம்‌ | கீ. 8.6. 

1.13, தத்யதேஷீகாதூல-மக்னெள ப்ரோதம்‌ ப்ரதூயேத, ஏவ 
ஹாஸ்ய ஸர்வே பாப்மான: ப்ரதூயந்தே, ய ஏததேவம்‌ வித்வா-னக்னி- 
ஹோத்ரஞ்‌ ஜுஹோதி | சா. 5.24.3. 

_ பித்யதே ஹ்ருதயக்ரந்தில்ச்சித்பந்தே ஸர்வ ஸம்ஈயா: | க்ஷ£யந்தே 
சாஸ்ய கர்மாணி தஸ்மின்‌ த்ருஷ்டே பராவரே ॥| மு. 2.2.8. ்‌ 

யதா :புஷ்கரபலாடி ஆபோ ந ல்லிஷயந்த ஏவ-மேவம்விதி பாபங்‌ 
கர்ம ந ஸ்லிஷ்யத இதி | சா. 4.14.3. ர 

1.14. அத: பாபமகரவ-மித்யத: கல்யாண-மகரவமித்யுபே உ ஹை 
வைஷ ஏதே தரதி நைனங்‌ க்ருதாக்ருதே தபத: | ப்ர 4,422. 

1.15, ஆசார்யவான்‌ புருஷேர்‌ வேத தஸ்ய தாவதேவ சிரம்‌ யாவந்‌ ந 
விமோக்ஷ்யே5தஸம்பத்ஸ்ய இதி | சா. 6.14.2. 


236 ்‌ உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 
எள்ள ஐ எகர, எணிீளான ॥ 1.18 ॥ 


எள்ணண்‌ வணனாள்‌; 179 ॥ 
ஏனை (மர்‌ ௫ ॥ 1.76 ॥ 
எினிஎ (௭௭% ஸாணா என்‌ ॥3.3% ॥ 


உளி: எல ॥ 
ஊன்‌, வின எனன ॥53.] ॥ 
௭௭ 04 ஏ எண்ண ॥ 33 ॥ 


1.16. அக்னி ஹோத்ரம்‌ முதலிய நித்ய கர்மங்களின்‌ பலனோ 
வெனின்‌ (ஞானோதயத்தில்‌ நாசமடைவதில்லை); ஞானத்தின்‌ பல 
னாகிய முக்திக்கே உதவுகிறது ; அங்ஙனம்‌ சுருதியில்‌ காண்பதால்‌, 

1.17. இதினின்று (நித்ய கர்மாவினின்று) வேறான (காமிய) 
கர்மங்களைப்‌ பற்றியுஞ்‌ சில சாகைகள்‌ பேசியுள்ளன. (ஆனால்‌ 
அவை ஞான சாதனமல்ல வென்பதே . ஜைமினி, பாதராயணர்‌) 
இருவருடைய கொள்கையும்‌. 

1.18. *எது வித்தையுடனேயோ ? என்றதால்‌ (அங்ஙனம்‌ 
கூடாமல்‌ செய்த நித்ய 'கர்மமும்‌ வித்தையுடன்‌ செய்ததைப்‌ போல்‌ 
வீரிய முடையதல்லாவிட்டாலும்‌ வீணல்ல என்பது அபிப்பிராயம்‌), 

1.19. (பிராரப்த) புண்ணிய பாவங்களை அனுபவித்துத்‌ 
தீர்த்து (பிரம்மத்துடன்‌) ஒன்றுபடுகிறான்‌. " 

அத்‌. 4: இரண்டாம்‌ பாதம்‌ 

24. (பிரயாண காலத்தில்‌) வாக்கு மனதில்‌ (ஒடுங்குகிறது); 
அங்ஙனம்‌ காணப்படுவதாலும்‌, சுருதியாலும்‌. 

2.2. அதே காரணத்தால்‌ (இந்திரியங்கள்‌) அனைத்தும்‌ பின்‌ 
பற்றி (மனத்தில்‌ ஒடுங்குகின்றன). 

1.18. யதேவ வித்யயா கரோதி | சா. 1.1.10. 

,_. 2ம்‌. புருஷஸ்ய ப்ரயதோ வாங்மனஸி ஸம்பத்யதே, மன: ப்ராணே, 
தத்‌. தேஜஸி, தேஜ: பரஸ்யாந்‌ தேவதாயாம்‌ | சா. 6.8.6. 

2... தேஜோ ஹ வா-உதானஸ்தஸ்மாதுபமாந்த-தேஜா: | 
புனர்ப்பவ-மிந்த்ரியைர்‌-மனஸி கல்பத்தில்‌ | ரகர சது 





5,1,16-4,2.8] ..  பிரம்மசூத்திரங்கள்‌ 27 


எணள: ள்‌, கோள ம5.3 ॥ 
விண்‌, எண உ. ॥ 
10) என்‌: ॥ 5.3 ॥ 


௫ க 


எ கே , ணன்‌ ௫ 5.8 ॥ 
எனா எ ராவணாைாக, சான்‌ ௪ எஷனின 19.9 ॥ 
எமி, எகோ ॥$.6 ॥ 


2.3. அம்மனம்‌ பிராணனில்‌ (ஒடுங்குகிறது என்பது) அதே 
சுருதி வாக்கியத்தின்‌) பிற்பகுதியிலிருந்து (தெரிகிறது). 

2.4. அது (பிராணன்‌) அத்தியக்ஷனாகிய ஜீவனிடத்தில்‌ ; 
அதனிடம்‌ செல்லுதல்‌ முதலியன கூறப்படுதலால்‌. 

25. (ஜீவன்‌ பிராணனுடன்‌) பூதங்களில்‌ (ஒடுங்குகிறது) ) 
அது சுருதியிலிருந்து காணப்படுதலால்‌. 

2.6. (ஜீவன்‌ பிராணனுடன்‌ ஒடுங்குதல்‌) ஒரு பூதத்தில்‌ 
மட்டும்‌ அல்ல ; (சுருதியும்‌ ஸ்மிருதியும்‌) அங்ஙனம்‌ கூறுவதால்‌, 
்‌ 2.7. (குணப்‌ பிரம்ம உபாஸகனுக்கும்‌ அங்ஙனம்‌ உபாஸி 
யாதவனுக்கும்‌ அவரவர்‌ தனி) மார்க்கம்‌ ஆரம்பமாகும்‌ வரை 
(செல்லும்‌ வகை) பொது; (ஸகுண உபாஸகனுடைய) அமிரு 
தத்துவமும்‌ (வியாவஹாரிகமே, அஜ்ஞானத்தை அவன்‌) எரிக்கா 
ததால்‌. த 

2,8. (அவனுடைய) சரீரம்‌ (ஞானத்தால்‌ பிரம்மத்தில்‌) 
மயிக்கும்‌ வரை (இருக்கும்‌); அதுவரை ஸம்ஸாரம்‌ கூறப்படு 
யதால்‌. 

2.3. யச்சித்தஸ்‌-தேனைஷ ப்ராணமாயாதி | ப்ர. 3.10. 

2.4. ஆத்மானமந்தகாலே ஸர்வே ப்ராணா அபிஸமாயந்தி யத்ரைத 
தூர்த்த்‌-வோச்ச்வாஸீ பவதி | ப்ர. 4.5.38. 

உத்க்ராமந்தம்‌ ப்ராணோனூத்க்ராமதி | ப்ர. 4,4,2. 

2.5. . ப்ரரணஸ்‌-தேஜஸா யுக்த: | ப்ர. 5.10. (பிராணன்‌ முதலில்‌ 
நீவனிடம்‌ ஒடுங்கி, ஜீவனும்‌ பிராணானுமாக அடுத்த ஜன்மத்துக்கு 
ஆதாரமான தேயு முதலிய பூதங்களில்‌ ஓடுங்குகின்றன). 

1744-17. 


258 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


ஏன்‌ எனன, எனா சகுனி: ॥ 8. ॥ 
எ ஊளை, எள: ॥ 3.10 ॥ 

எவிஎ எ ஊன்‌ ரே ஆணா ॥ 8.11 ம 
எள்‌ அல எ, எஸினஏ ॥௫.% ய 


வனி ௫ கோள ॥ 3.73 ॥ 
ஊன்‌ எ ॥ 3.79 ॥ 





2.9. (அந்த சரீரம்‌) அளவில்‌ ஸ-க்ஷ்மமானது ; அங்ஙனம்‌ 
அனுபவத்தால்‌ தெரிவதால்‌. 

2.10. ஆகையால்‌ (ஸ்தூல சரீர) நாசத்தால்‌ (ஸுக்ஷ்ம 
சரீரம்‌ நாசமடைவகது) இல்லை. 

2.11. இந்த ஸ-க்ஷ்ம சரீரத்தினுடையதே (உடலின்‌) உஷ்‌ 
ணம்‌ என்பது பொருந்தும்‌. 

212. (பிரம்ம ஞானியின்‌ பிராணன்‌ பிரிந்து செல்வதில்லை ; 
ஏனெனில்‌ அது) மறுக்கப்பட்டிருப்பதால்‌ எனின்‌, அது ஒவ்வாது; 
சரீரியினிடத்திருந்து (பிரிவை சுருதி மறுத்ததேயன்றி சரீரத்தி 
லிருந்து பிரிவை மறுக்கவில்லை என்பது எதிர்வாதம்‌). 

2:13. சில சாகைகளில்‌ (சரீரத்திலிருந்து பிராணன்‌ பிரிவ 
தில்லை யென்பது) ஸ்பஷ்டமாகக்‌ கூறப்பட்டிருப்பதால்‌ (மேலே 
கூறியது தவறு). 

2.14. ஸ்மிருதியும்‌ அங்ஙனமே கூறுகிறது. 





ர 2.12. யோகாமோ நிஷ்காம ஆப்தகாம ஆத்மகாமோ, ந தஸ்ய 
ப்ராணா உத்க்ராமந்தி, ப்ரஹ்மைவ ஸன்‌ ப்ரஹ்மாப்யேதி | ப்ரு. 4,4.6. 
2.13. யாஜ்ஞவல்க்யேதி ஹோவாச௪, யத்ராயம்‌ புருஷோ ம்ரியத 
௩ தஸ்மாத்‌ ப்ராணா: க்ராமந்த்‌-யாஹோ 3, நேதி, நேதி ஹோவாச யாஜ்ஞ 
வல்‌ கீயோகத்ரைவ ஸமவநீயந்தே | ப்ர. 3.2.11. 
2.14. வழியில்லாத இவனுடைய வழியைக்‌ ௯ ல்‌ ர்களும்‌ 
து ்‌ ரணாமல்‌ தேவர்களும்‌ 
மோஹிக்கின்றனர்‌. (ம. பா. 12,270.22. ஸு ம்‌ ்‌ 


4.2.9-4.2,18] பிரம்மசூத்திரங்கள்‌ . 259 


ளன ௩ ௭ளா ௫௬ உ. ப 

எள; எள ॥3. ட 

என்ைககள்‌, எனணைஎஎ,  னாளானர 
எனனானவைளிரா னள, எனிணானிள: எள்ளை டி.39 

ஊனா ॥$,76 ॥ 





2.15. அவைகள்‌ (பிராணன்கள்‌) பரப்பிரம்மத்திடம்‌ (ஒடுங்கு 
கின்றன) ; அங்ஙனம்‌ சுருதி கூறுகிறது. 

2.16. (நிர்கீகுணப்‌ பிரம்ம ஞானியின்‌ கலைகள்‌ பிரம்மத்தில்‌ 
லயிக்கும்‌ நிலை விபாகமற்றது) இரண்டற்றது ; சுருதிவசனத்தால்‌. 

2.17. (ஸகுண உபாஸகனின்‌ பிரயாண: காலத்தில்‌ இருதய 
மாகிய) இருப்பிடத்தின்‌ உச்சியில்‌ ஓளி தோன்றுகிறது ; (ஜீவன்‌ 
செல்லும்‌) துவாரம்‌ அதனால்‌ பிரகாசமுடையதாகிறது; வித்தையின்‌ 
ஸாமார்த்தியத்தாலும்‌, அதினின்றுண்டான கதியைப்பற்றிய தியா 
னத்தாலும்‌, யோகதாரணையாலும்‌, இருதயத்தில்‌ உறைபவனுடைய 
அனுக்கிரகத்தாலும்‌, நூற்றொன்றாவதாகிய (ஸுஷும்னா நாடி) 
வழியாகச்‌ செல்லுகிறான்‌. 

2.18. (ஸகுண உபாஸகனின்‌ ஜீவன்‌) சூரியகிரணத்தைப்‌ 
பின்பற்றி (பிரம்மலோகம்‌) செல்லுகிறது. 





2.15. ஏவமேவாஸ்ய பரித்ரஷ்டூரிமா: ஷோடலகைலா: புருஷாயணா: 
புருஷம்‌ ப்ராப்யாஸ்தங்‌ கச்சந்தி | ப்ர. 65. 

கதா: கலா: பஞ்சதம ப்ரதிஷ்ட்டா தேவாக்௪ ஸர்வே ப்ரதிதேவ 
தாஸ | கர்மாணி விஜ்ஞானமயல்ச ஆத்மா பரேஃவ்யயே ஸர்வ ஏகீ 
பவந்தி | மு. 3.2.7. 

2.16. பித்யேதே தாஸாம்‌ நாமரூபே புருஷ இத்யேவம்‌ ப்ரோச்யதே | 
ப்ர. 6.5. ்‌ 

2.17. ஏதஸ்ய ஹ்ருதயஸ்யாக்ரம்‌ பீரத்யோததே, தேன ப்ரத்யோ- 
தேனைஷ ஆத்மா நிஷ்கீராமதி சக்ஷுஷ்டோ வா மூர்த்த்னோ வாகன்‌யேப்ப்‌- 
யோவா ரீர-தேலேப்ப்யஸ்‌-தமுத்க்ராமந்தம்‌ பீராணோகனூத்க்ராமதி | 
ப்ர. 4.42. 

2௮48. அத ணட குது பாகன்‌ வடக தன்‌ ரல்மிபி- 
ரூர்த்த்வ-மாக்ரமதே | சா. 8.6.5. 


260 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 


கண எ என்‌ ல, எ, எனன ஜகா, 
ஊச எ॥ு.%$ட.' 

ண எண்‌ னின்‌ ॥%50 ॥ 

ஜின எ எனச்‌, காள்‌ என்‌ உ] ய 


ம எனி? எரஒ ॥ 
சாரா எையி: உ3. ॥ 
ராண, சினா ॥ 3.5 ॥ 


2.19. இரவில்‌ (சூரியகிரணம்‌) இல்லை என்றால்‌ அது ஓவ்‌ 
வாது; (சூரியகிரணத்துக்கும்‌ நாடிகளுக்கும்‌ உள்ள) ஸம்பந்தம்‌ 
சரீரம்‌ உள்ளவரை (ஸக்ஷ்மமாக) இருப்பதால்‌; சுருதியும்‌ இதைக்‌ 
கூறுகிறது. ்‌ 

2.20. அதே காரணத்தால்‌ தக்ஷிணாயனத்திலுங்‌ கூட (அங்‌ 
ஙூனமே. 

2.21. (தக்ஷிணாயனம்‌ உத்தராயணம்‌, இரவு பகல்‌ முதலிய 
கால வித்தியாசங்களால்‌ கதி வித்தியாசத்தை வேறுவிதமாகவும்‌) 
யோகிகளைப்பற்றி ஸ்மிருதிகள்‌ கூறுகின்றன. (யோகமும்‌ ஸாங்கி 
யமும்‌ ஆகிய) இவை இரண்டும்‌ ஸ்மிருதியில்‌ அடக்கம்‌. 

அத்‌ &.: மூன்றாம்‌ பாதம்‌ 

3.1. (ஸகுணப்பிரம்ம உபாஸகனின்‌ ஜீவன்‌ மரணத்துக்குப்‌ 
பின்‌) அர்ச்சிராதி மார்க்கத்தில்‌ (செல்லுகிறது); அது பிரசித்த 
மாதலால்‌. 

3.2. ஸம்வத்ஸர தேவதையிடமிருந்து வாயு தேவதையிடம்‌ 
(செல்லுகிறது); இதைப்பற்றிக்‌ குறிப்பிடும்‌ சுருதி, குறிப்பிடாத 
௬ருதி இவற்றினின்று காணப்படுவதால்‌. 





2.20. அர்ச்சிஷோகஹரஹ்ன அஆபூர்யமாணபக்ஷம்‌...சா.' 5,10.1. 
என்ற கிரமத்தில்‌ அக்னி, பகல்‌ முதலிய சொற்கள்‌ அந்தந்த அபிமானி 
தேவதைகளைக்‌ குறிப்பன, காலத்தைபன்று. பீஷ்மர்‌ உத்தராயணத்துக்‌ 
காகக்‌ காத்திருந்தது ஆசாரத்தை யொட்டியும்‌ தகப்பன்‌ கொடுத்திருந்த 
வரத்தால்‌ மரணம்‌ இச்சைப்படி அமையும்‌ என்பதையும்‌ நிரூபிக்க. 

3,2. யதா வை புருஷோகஸ்மால்லோகாத்‌ ப்ரைதி ஸ வாயு-மாகச்சதி 


4.2,19-4,3.8] பிரம்மசூத்திரங்கள்‌ 261 


எளிண்ணா: எனா ॥3.3 ॥ 


ளா எரிகோ, எகோ உ3.8 ॥ 
ணின்‌ எடு: உ3.$ ॥ 
8௮௭௭ எள; எ௫ஏ9: ॥ 34 ॥ 


ணச்‌ ளு, சான சானல்‌; ॥ 3.09 ॥ 
என்னா ॥ 3.6 ॥ 


3.3. மின்னல்‌. தேவதைக்குமேல்‌ வருணன்‌ ; ஸம்பந்தத்தி 
லிருந்து காணப்படுவதால்‌. 

3.4. இவை (ஜீவனை அழைத்துச்‌ செல்லும்‌) ஆதிவாஹிக 
தேவதைகள்‌ ; அதற்குள்ள அடையாளங்களால்‌. 

3.5. (மார்க்கம்‌, மரணமடைந்த ஜீவன்‌) இரண்டுக்கும்‌ பிரஜ்‌ 
ஜையின்மையால்‌ (அழைத்துப்போக ஆதிவாஹிக தேவதைகள்‌ 
அவசியம்‌ என்பது) ஸித்திக்கிறது. 

3.6. மின்னலில்‌ சந்திக்கும்‌ தேவதையே அதற்கு மேல்‌ (உல 
கங்களுக்கும்‌ அழைத்துச்‌ செல்லுகிறது) ; அது சுருதியிலிருந்து 
தெரிகிறதால்‌. 

3.7. (ர்ச்சிராதி மார்க்கத்தில்‌ செல்வோர்‌ அடைவது 
ஸகுணப்பிரம்மம்‌ அல்லது) கார்யப்பிரம்மம்‌ என்று பாதரி கூறு 
கிறார்‌; அதற்குத்தான்‌ கதி பொருந்தும்‌ ; (நிர்க்குணப்‌ பிரம்மத்திடம்‌ 
போக்கு வரவில்லை, அது எங்கும்‌ நிறைந்ததால்‌). 

3.8. (பிரம்மத்தின்‌ உலகங்களுக்கு என்று) விசேஷங்‌ 
|  கூறப்பட்டிருப்பதாலும்‌. 








தஸ்மை ஸ தத்ர விஜிஹீதே யதா ம்‌ கம்‌ தேன ஸ ஊர்த்த்வ 
ஆக்ரமதே ஸ ஆதித்ய-மாகச்சதி | ப்ர. 5.10.1.. 

3.6. ஆதித்யாச்சந்தரமஸஞ்‌ சந்த்ரமஸோ _வித்யுதந்‌ தத்புருஷோ 
கமானவ: | ஸ ஏனான்‌ ப்ரஹ்ம கமயதி | சா. 4.15.5. 

ஆதித்யாத்வைத்யுதந்‌ தான்‌ வைத்யுதான்‌ புருஷோ மானஸ ஏத்ய 
ப்ரஹ்மலோகான்‌ கமயதி | ப்ர. 6.2.15. 

3.8. ப்ரஹ்ம லோகான்‌ கமயதி | ப்ர. 6.2.15. 

பிரம்ம உலகங்கள்‌ என்றதால்‌ அது பரப்பிரம்ம நிலையன்று. 


262 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 
ளின்‌ எனனை; ॥3.5 ॥ 


காணி என்னா எஈ எள: எ னாள்‌ 
॥ 3.10 ॥ 


வன ॥ 3.11 ॥ 

ல்‌ எரர்‌: ரனானாஏ ॥ 3.18 ॥ 
ளன ॥ 3.13 ॥ 

ளா எண்‌ எனனை: உ 3.18 ॥ 


3.5. குணப்‌ பிரம்மமும்‌) பிரம்ம பதத்தால்‌ குறிக்கப்படு 
வது அதற்கு ஸமீபமாயிருப்பதால்‌. 

3.10. பிரம்மலோகமும்‌ லயமடையும்போது அவ்வுலகத்தின்‌ 
அத்தியக்ஷனுடன்‌ (ஸகுணப்‌ பிரம்மத்துடன்‌) கூட அதற்கும்‌ பரமா 
னதை (பரப்பிரம்மத்தை அங்குள்ள 'ஜீவர்கள்‌ அடைகிறார்கள்‌) 
சுருதி கூறுவதால்‌. 

- 3௨ம்‌. ஸ்மிருதியிலிருந்தும்‌ (அங்ஙனமே காணப்படுகிறது), 
்‌ 3.12. பரப்பிரம்மமே அடையப்படுகிறதென்று ஜைமினி கூறு 
கிறார்‌ ; (பிரம்மத்திற்கு அதுவே) முக்கியார்த்தமாதலால்‌. 

5.13. சுருதியிலும்‌ அங்ஙனமே காணப்படுவதால்‌. 

3.14, (ப்ரபத்யே) அடையவேண்டுமென்ற ஆசை காரியப்‌ 
பிரம்மத்தில்‌ பொருந்தாது (என்பது எதிர்வாதம்‌). 





3.10. ப்ரஹ்மலோகேஷ-2 பரா: பராவதோ வஸந்தி, தேஷாம்‌ ந புன- 
ராவ்ருத்தி: | ப்ர. 6.2.15. 

3:14. ஆகாமோ வை நாம நாமரூபயோர்‌-நிர்வஹிதா தே யதந்தரா 
தத்‌ ப்ரஹ்ம ததம்ருத€ ஸ ஆத்மா, ப்ரஜாபதே: ஸபாம்‌ வேம்ம ப்ரபத்யே, 
யலோஹம்‌ பவாமி ப்ராஹ்மணானாம்‌ | சா. 8.14.1. ' 


,3.9-4,4.2] பிரம்மசூத்திரங்கள்‌ 263 


ணிகள்‌ ளா; வோ 
ஈர ॥ 3.13 ॥ 
எல்‌ எ ணன 3.6 ய 


॥ எஸ: எ: ॥ 
அசா, விள ॥ 8. ॥ 
ண: எனன ॥ 8 ॥ 


3.15. பிரதீகத்தில்‌ பிடிப்பில்லாதவர்களையே (மார்க்க தேவதை 
பிரம்மலோகத்துக்கு) அழைத்துச்‌ செல்லுகிறது என்று 
பாதராயணர்‌ (கூறுகிறார்‌ ; இப்படி உபாஸகர்களை) இரண்டாக 
(பிரித்துக்‌ கூறுதல்‌) தோஷமில்லாததாலும்‌ ழ; என்ன எண்ணு 
கிரானோ அப்படி ஆகிறான்‌ ஆதலாலும்‌. 

3.16. (பிரதீக உபாஸனைக்கு) விசேஷத்தையும்‌ சுறுதி கூறு 
கிறது. 





அத்‌. 4: நாலாம்‌ பாதம்‌ 
4,1. (ஜீவன்‌ பரஞ்ஜோதியை) அடைந்தால்‌ ஆவிர்ப்பாவம்‌ 
(ஸ்வரூப விளக்கம்‌) ஏற்படுகிறது; * ஸ்வேன £ (தன்னுடைய) 
என்ற சப்தத்தால்‌. 
4.2. (ஸ்வரூப விளக்கம்‌ ஏற்பட்டவன்‌) முக்தனாகிறான்‌ ; 
(சுருதியின்‌) பிரதிஜ்ஞையால்‌. 





3.16. ஸ யோ நாம ப்ரஹ்மேத்யுபாஸ்தே, யாவந்‌-நாம்னோ கதம்‌ தத்‌- 
ராஸ்ய யதாகாமசாரோ பவதி | சா. 7:1:5: 

ஸ யோ வாசம்‌ ப்ரஹ்மேத்‌-யுபாஸ்தே | சா. 7.2.2. 

4,1 அதய ஏஷ ஸம்ப்ரஸாதோகஸ்மாச்‌-சரீராத்‌ ஸமுத்தாய பரஞ்‌ 
ஜ்யோதி-ருபஸம்பத்ய ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்யத ஏஷ ஆத்மேத்‌ 
ஹோவா௪ ததம்ருத-மபய-மேதத்‌ ப்ரஹ்மேதி:।| சா. 8.3.4. 

4.2. ஏவந்த்வேவ தே பூயோகனுவ்யாக்க்யாஸ்யாமி | சா. 8.9.3. 
8,10.4; 8,11.3. ்‌ அ 


264 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌. 
ளான, எலா ॥ 8.3 ॥ 
பிள, சணா ॥ 6 ॥ 
ளன, என்‌, வணர உ 8 ॥ 
க்‌ எனா, எனனை ணி கஞிரிள்‌: உ 8. ॥ 
ணைன ஏனா என்ன்ள்‌ எணண: ॥$ு ॥ 





4.3. (ஜீவன்‌ அடையும்‌ பரஞ்ஜோதி) ஆத்மஜோதியே; 
பிரகரணத்தால்‌. 

4,4. (முக்தியடைந்த ஜீவனைப்‌ பிரம்மத்திடமிருந்து பிரியாத 
தாக) இரண்டற்றதாக (அறியவேண்டும்‌); ச௬ருதியினின்று காணட்‌ 
படுவதால்‌. 

4.5. பிரஹ்ம குணங்களுடன்‌ (முக்தியடைந்த ஜீவன்‌ இருக்‌ 
கிறான்‌) என்பது ஜைமினியின்‌ அபிப்பிராயம்‌ ; (அதைப்பற்றிய) 
விவரணம்‌ முதலியவற்நிலிருந்து. 

4.6. சுத்த சைதன்யமாகவே இருக்கிறான்‌, அதுவே அ௮வன்‌. 
தன்மையாதலால்‌ என்பது ஒளடுலோமியின்‌ அபிப்பிராயம்‌. 

4,7. அப்படியே .இருப்பினும்‌ (மூன்‌ ஜைமினி கூறியபடி) 


குணங்களுடன்‌ கூடியிருத்தலுக்கும்‌ விரோதமன்று என்பது 
பாதராயணர்‌ அபிப்பிராயம்‌. 





4.2. அருரீரம்‌ வாவ ஸந்தம்‌ ந ப்ரியா-ப்ரியே ஸ்ப்ருஸ்த: | சா. 8.12.1. 
ஏவமேவைஷ ஸம்ப்ரஸாதோகஸ்மாச்சரீராத்‌ ஸமுத்தாய பரஞ்ஜ்யோதி- 
ர௬ுபஸம்பத்ய ஸ்வேன ரூபேணாபிநிஷ்பத்யந்தே | சா. 8.12,3. 
4.3. பீரகரண ஆரம்பம்‌:--ய ஆத்மா அபஹதபாப்மா விஜரோ 
விம்ருத்யுர்‌ விறோகோ விஜிகத்ஸோஃபிபாஸ: ஸத்யகாம: ஸத்யஸங்கல்ப: 
ஸோகன்வேஷ்டவ்ய: | சா. 8.7.1. 


இதுவேதான்‌ பரஞ்ஜ்யோதி எனும்‌ பதத்தாலுங்‌ க்கப்படுவது.. 
தத்தேவா ஜ்யோதிஷாஞ்‌ தரதிராய வேக க தள்வா்‌ ப்ரு 4,4,16. 
4.4. தத்த்வம்‌ அஸி | சா. 6.8.7. 
._ அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மி | ப்ர. 1,410. 
ப்ரஹ்மைவ ஸன்‌ ப்ரஹ்மாப்யேதி | ப்ர. 4.46, 
4.5. ஸ ஸர்வாஈக்ச லோகானாப்னோதி ஸர்வரஃஞ்ச கரமான்‌ | 
சர. 8,7.1. ்‌ 


$,4,3-4,4.13] பிரம்மசூத்திரங்கள்‌ 265 
ன்னை ௫ எ௭ஷூ: ॥ 9.6 ॥ 
௭௭0௭ ௪ எண்‌: ॥$ஃ ட. 
சான்‌ ளு, ளோக ௫ ர ॥$.10 ॥ 
ளாள்‌ என்‌; நைன ॥ 8-7 ॥ 


ணா வோன்‌ எனனாரின: ॥ 88 ॥ 
எனா ன்னை, சோல; உ$.3 ॥ 


தவலை வனானாட்‌ 


4,8. (மூக்தன்‌) ஸங்கல்பத்தாலேயே (தன்‌ விருப்பங்களைப்‌ 
பூர்த்தி செய்து கொள்ளுகிறான்‌); அது சுருதியிலிருந்து. 
(தெரிகிறது). 

4.9. அதனாலேயே அவனுக்கு வேறு அதிபதி இல்லை. 

4,10. (மூுக்தனுக்குச்‌ சரீரம்‌) இன்மை பாதரி (அபிப்பிராயம்‌) 
சுருதி அங்ஙனம்‌ கூறுகிறது. 

4.11. (சரீரமும்‌ இந்திரியங்களும்‌) உண்டு என்று ஜைமினி 
கருதுகிறார்‌; பல ரூபங்களைத்‌ தரிக்கக்கூடும்‌ என்று சுருதி 
கூறுவதால்‌. 

4,12. இதினின்று பாதராயணர்‌ இரண்டு விதமாகவும்‌ (இருக்‌ 
கலாம்‌ என்று அபிப்பிராயப்படுகிறார்‌) ; * த்வாதசாஹம்‌ * எனும்‌ 
யாகத்தைப்போல்‌. 

4.13. சரீரமில்லாதபோது ஸ்வப்னத்தில்‌ போல்‌ (விருப்பங்‌: 
களின்‌ பூர்த்தி ஏற்படக்கூடும்‌); அது யுக்திக்குப்‌ பொருந்துமாதலால்‌. 





4,8. ஸ யதி பித்ருலோக-காமோ பவதி ஸங்கல்பாதேவாஸ்ய பிதர: 

ஸமுத்திஷ்ட்டந்தி | சா. 8.2.1. 
4.9. தேஷாம்‌ ஸர்வேஷ-* லோகேஷ-2 காமசாரோ பவதி | சா. 8.1.6. 
4.10. மனோகஸ்ய தைவஞ்சக்ஷ£: ஸ வா ஏஷ்‌ ஏதேன தைவேன 

சக்ஷுஷா மனஸைதான்‌ காமான்‌ பல்யன்‌ ரமதே | சா. 8.12.5. 

.  &ீ11, ஸ ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா ஸப்ததா நவதா சைவ 

சா. 726.2 


266 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌, 
ள்‌ எத ॥ 9.18 ॥ 
ஈசி சான, எனா.௫ சொிரீஎ உ 83% ॥ ப 
வா என: மோனி சரண்‌ [6 ம 86 ட 


ண்ணா எலா அளி ளன 
॥ 8.16 ॥ 





4,14. சரீரமிருந்தால்‌ ஜாக்கிரத்தில்‌ போல்‌. 

4.15. . (முத்தன்‌ பல சரீரங்களில்‌ ஒரே சமயத்தில்‌ புகுதல்‌) 
தீபத்தைப்போல்‌ (ஒரு விளக்கு பல விளக்குகளை ஏற்றுவதுபோல்‌ 
நிகழக்கூடும்‌); அங்ஙனமே சுருதி காட்டுகிறது. 


4,162 (அந்நிலையில்‌ ஒருவன்‌ எதை அறிவான்‌, எங்ஙனம்‌ 
அறிவான்‌,அங்கே இரண்டாவதில்லை, முதலிய சுருதி வாக்கியங்கள்‌)" 
.ஸுஷுப்தி அல்லது பிரம்மத்தில்‌ இரண்டறக்‌ கலந்த நிலை 
யாகிய இரண்டுள்‌ ஒன்றைப்‌ பற்றியவை; இது சுருதியாலேயே 
விளக்கப்படுகிறது. 


4.17. (மூக்தர்கள்‌ ஜகத்‌ வியாபாரம்‌) சிருஷ்டித்‌ தொழில்‌ 
முதலியன நீங்கலாக (எல்லாச்‌ சக்திகளையும்‌ பெறுகிறார்கள்‌), 
(சிருஷ்டி-ஸ்திதி-ஸம்ஹார கர்த்தாவைப்‌ பேசும்‌ இடத்தில்‌) 
ஈசுவரனே குறிக்கப்படூதலாலும்‌ சர்ககன தகு ஜீவர்கள்‌ குறிக்‌ 
கப்படாததாலும்‌. 





4.16. யத்ரவா அஸ்ய ஸர்வ-மாத்மைவாபூத்‌ | தத்‌ கேன கம்‌ விஜா 
.நீயாத்‌ யேனேத* ஸர்வம்‌-விஜானாதி தம்‌ கேன விஜாநீயாத்‌ விஜ்ஞாதாரமரே 
'கேன விஜாநீயாதிதி | ப்ரு. 2.4.14. 


ழ்‌ நத தத்‌-த்விதீயமஸ்தி ததோகன்யத்‌-விபக்தம்‌ யத்‌-விஜாநீயாத்‌ | பீரு. 
0, 


ஸலில ஏகோ த்ரஷ்டாகத்வைதோ பவதி | ப்ரு, 4,3.32. 


4,4,14-4,4,21] பிரம்மசூத்திரங்கள்‌ 267 


எனின்‌ ட எ, சாணி அசகனிண்‌: 
॥$.16 ॥ 


௭ணனளிஏ்‌ எ எனா ௫ ணாக ய9.1% ॥ 
ண ம்‌ எனளா ன்‌ 80 ம 
ளி னான ॥ 6-1 ய 


4,18. நேராக உபதேசத்தால்‌ (முக்தர்கள்‌ ஸர்வ சக்திகளையும்‌ 
அடைவதாய்க்‌ காணப்படுகிறது எனின்‌, அது ஓவ்வாது; அதிகா 
ரத்தைக்‌ கொடுப்பவனும்‌ சூரிய மண்டலம்‌ முதலியவற்றில்‌ வசிப்ப 
வனும்‌ ஆகிய ஈசுவரனை (முக்தன்‌ அடைவதாகக்‌) கூறியிருப்பதால்‌. 

4,19. சிருஷ்டித்த அனைத்துக்குமப்பால்‌ (பரமேசுவரனின்‌ 
ஒரு நிலை உளது); அங்ஙனம்‌ (இரு வகை) இருப்பைச்‌ சுருதி 
கூறுகிறது. ்‌ 

4,20. பிரத்யக்ஷீ அனுமானங்களும்‌ அங்ஙனமே நிரூபிக்‌ 
கின்றன. 

4,21. போகத்தில்‌ மட்டும்‌ (ஈசுவரனுடன்‌ முக்தனுக்கு) 
ஸமத்துவத்தைக்‌ காட்டும்‌ அடையாளங்கள்‌ இருப்பதனாலும்‌ 
(சிருஷ்டி முதலியவற்றில்‌ முக்தனுக்கு அதிகாரமில்லை). 





4,18, ஆப்னோதி ஸ்வாராஜ்யம்‌ 1 தை. 1.6. 

ஆப்னோதி மனஸஸ்பதிம்‌ | தை. 3.6. 

4,19, தாவானஸ்ய மஹிமா ததோஜ்யா“க்ச பூருஷ: | பாதோகஸ்ய 
ஸர்வா பூதானி த்ரிபாதஸ்யாம்ருதந்‌ திவி | சா. 3.12.6. 

4,20. நதத்ர ஸர்யோ பாதி ந சந்த்ரதாரகம்‌ | மு. 2.2.10. 

ந.தத்‌ பாஸயதே ஸூர்யோ நமாங்கோ ந பரவக: | கீ, 15.6. 

421, யதைதாம்‌ தேவதாம்‌ ஸர்வாணி பூதானி அவந்தி ஏவஃஹைவம்‌ 
விதஸர்வாணி பூதான்யவந்தி | (இந்த தேவனாகிய ஹிரணியகர்ப்பனை 
ஏல்லாப்‌ பிராணிகளும்‌ எப்படி வணங்குகின்றனவோ அப்படியே இந்த 
முக்தனையும்‌ எல்லாப்‌ பிராணிகளும்‌ வணங்குகின்றன). ப்ர. 1.5.20. 


268 உபநிஷத்ஸாரம்‌ [பிரம்மசூத்‌: 
ட்ப சண, அனா: எண ॥ 8.5% ॥ 





4,22. (முகீதர்கள்‌ மீண்டும்‌ இவ்வுலகுக்குத்‌) திரும்பி வருதல்‌ 
இல்லை, ௬ருதிகூறுவதால்‌; திரும்பிவருதல்‌ இல்லை, சுருதி 
கூறுவதால்‌. 





4,21. ஏதஸ்யை தேவதாயை ஸாயுஜ்யஸலோகதாஞ்ஜயதி | (இந்த 
தேவதையாகிய ஹிரணியகர்ப்பனுடைய உலகத்தையும்‌ ஸாயுஜ்யப்‌ ரு 
யையும்‌ எய்துகின்றான்‌). ப்ர. 1.5.23. 

4,22. தயோர்த்த்வ-மாயன்‌-னம்ருதத்வமேதி | -((அவ்வழியால்‌ மேலே 
சென்று அமிருதத்வமடைகின்றனர்‌). சா. 8.6.6. 

தேஷ-? ப்ரஹ்மலோகேஷ- பரா: பரரவதோ வஸந்தி தேஷாம்‌ ந புன- 
ராவ்ருத்தி: (அந்த ஹிரணியகர்ப்ப உலகங்களில்‌ மேலோர்களாகிய 
அவர்கள்‌ பல்லாண்டு வசிக்கின்றனர்‌. இவ்வுலகுக்கு மீண்டும்‌ வரவேண்டிய 
கட்டுப்பாடு அவர்களுக்கு இல்லை), ப்ர. 6,2.15. 


பிரம்ம சூத்திரங்கள்‌ முற்றும்‌ 


பிரம்ம சூத்திரங்களின்‌ அகராதி 


அகரணத்வாச்ச நதோஷ : 2.4,11 
அக்ஷரமம்பராந்த 13.10 
அக்னிஹோத்ராதி து ] 
அசலத்வஞ்சாபேக்ஷ்ய 
அணவமல்௪ 

அத ஏவ ௪ ஸர்வாண்யனு 
அத ஏவ சாக்னீந்தனாதி 
அத ஏவ சானன்யாதிபதி: 
அத ஏவ சோபமர 

அத ஏவ ப்ராண: 

அத: ப்ரபோதோகஸ்மாத்‌ 
அதல்சரயனேஃபி 
அதஸ்த்விதரஜ்‌-ஜ்யாய: 
அதோகனந்தேன ததா 
அதோகன்யாபி ஹி 
அத்தா சராசரக்ரஹணாத்‌ 
அதாதோ ப்ரஹ்ம 
அத்ருல்யத்வாதி குணகோ 
அத்ருஷ்டாநியமாத்‌ 
அதிகந்து பேதநிர்தேமாத்‌ 
அதிகோபதேமா 
அத்த்யயனமாத்ர 
அனபிபவஞ்ச 
அனாரப்தகார்யே 
அனாவிஷ்குர்வந்நன்வயாத்‌ 
அனாவ்ருத்தி : மப்தாத்‌ 
அநியம: ஸர்வாஸாம்‌ 
அனுக்ருதேஸ்தஸ்ய 
அனுஜ்ஞாபரிஹாரெள 
அனுபபத்தேஸ்து ந 
அனுஷ்ட்டேயம்‌ பாத 
அனேன ஸர்வகதத்வம்‌ 
அந்தராசாபி து 
அந்தராபூதக்ராம 

அந்தரா விஜ்ஞான 
அந்தஸ்தத்தர்மோ 
அன்யதாத்வம்‌ ஈப்த 
அன்யதா பேதானுப 
அன்யாதிஷ்ட்டிதேஷ-* 


யு 0 மு 
மெய இ 09 நிடடம 
ஷூ கற்பு 
50௦௦௦0௦03௮ 


படக 1 
ஷய 


09 ழுமு? 


வூலூலூட 
௮000903303 ஓ ரெமெய்ம ம புஷ்‌ 


பல 
உழி 
கட்டட 


109-400 ஷ00 இ 00 00 
00000 ஷூ ஷூ வட 


லு முல்‌ கூலஷ ம00௦0 


90000 001422 இழு பெ மள முற 


0200000000 
ல 
௯2 ௭௨௯௯ 


௦ 
ஷை 
௦ 





அன்யார்த்தக்௪ பரா 
அன்வயாதிதி சேத்‌ 
அபி ௪ ஸ்மர்யதே 


93 39 


99. 79 
அபிசைவ மேகே 
அபி௪ ஸம்ராதனே 
அப்ரதீகாலம்ப 
அபாதாச்ச 
அபாவம்‌ பாதரி-ராஹ 
அபித்த்யோபதேமா 
அபிஸந்த்த்யாதி 
அம்புவதக்ரஹஸணாத்‌ 
அம்மோ நானா 
அரூபவதேவஹி 


| அர்ச்சிராதினா தத்‌ 


அர்ப்பகெளகஸ்த்வா 
அல்பல்ருதேரிதி 
அவஸ்த்திதி வைலே 


। அவஸ்த்திதேரிதி 


அவிபாகேன தீ்ருஷ்ட 


। அவிபாகோ வசனாத்‌ 


அவிரோதல்சந்தன 
அம்மாதிவச்ச ததனுப 
அஸத்‌ வ்யபதேமாத்‌ 
அஸந்ததேல்சாவ்யதி 
அஸம்பவஸ்து ஸதோ 
அஸ்திது 
அஸ்மின்னஸ்ய ௪ 
அஸ்யைவசோபபத்தே 
ஆகாமஸ்தல்லிங்காத்‌ 
ஆசாரதர்ஈனாத்‌ 
ஆதிவாஹிகஸ்த 
ஆத்மக்ருதே: பரிணா 
ஆத்மக்ருஹீதிரிதரவத்‌ 
ஆத்மனி சைவம்‌ 
ஆத்ம ரப்தாச்௪ 
ஆத்மா ப்ரகரணாத்‌ 
ஆத்மேதிதூபகச்ச 


பூய 9090௭௫ கூழு. ஐ. ஸல. 
ஜில்லு உடலு 00 உலுலல்ல்‌ 
9 ட்டது படற 09 படட (மெற்ஷு ரம 00 மந மற்ற 


இடு டய லாகா 


ஷா 09 05 ஸூ 
09 பம003 
0 ந வர 
ல்ல-ூலி 


ம றட 0 
உமம 


144 0 ந 4 
முல்‌ 


லக கூமெிய்மூமம 


நம பம ற்று 
0 


270 


ஆத்த்யானாய ப்ரயோஜனா 


ஆனந்தமயோ 
ஆனந்தாதய: 


ஆனுமானிகமப்யேகேஷாம்‌ 


ஆப: 
ஆப்ராயணாத்‌ தத்ராபி ஹி 


ஆபாஸ ஏவ ௪ 
ஆவ்ருத்தி-ரஸக்குத்‌ 
ஆஸீன : ஸம்பவாத்‌ 
ஆஹ ௪ தன்மாத்ரம்‌ 
இதர பராமர்மாத்‌ 
இதர வ்யபதேமாத்தி 
அஇதரஸ்யாப்யேவம்‌ 
“இதரேத்வர்த்தஸாமா 
இயதாமனனாத்‌ 
ஈக்ஷூதிகர்மவ்யப 
ஈக்ஷதேர்‌ நாமப்தம்‌ 
உத்க்ரமிஷ்யத ஏவ 
உத்க்ராந்தி கத்யா 
உத்தராச்‌சேதாவிர்ப்‌ 
உபதேபேதாந்தேதி 
உபபத்தேல்௪ 
உபபத்யதேசாப்யு 


உபபன்னஸ்தல்லக்ஷ்ணாூ 


உபமர்த்தஞ்ச 
உபலப்த்திவதநியம : 
உபஸம்ஹாரதர்மனாத்‌ 
உபஸம்ஹாரோர்த்தா 
உபாதானாத்‌ 
உபயவ்யபதேமாத்‌ 
உபயவ்யாமோஹாத்‌ 
ஊர்த்த்வரேத: ஸு 
ஏதேன மாதிரில்வா 
ஏதேன ஸர்வே 

ஏவம்‌ முக்திபலா 
ஏவமப்யுபந்யாஸாத்‌ 
லஹிகமப்யப்ரஸ்‌ துத 
கம்பனாத்‌ 

கர்த்தா மாஸ்த்ரார்த்த 
கர்மகர்த்ருவ்யப 
காமகாரேணசைகே 
காமாச்ச நானுமானா 


௩ 0. 


உபநிஷத்ஸாரம்‌ 


காமாதீதரத்ர 
காம்யாஸ்‌து யதா 
.கரர்யம்‌ பாதரிரஸ்ய 
| கார்யாக்க்யானாதபூர்‌ 
கார்யாத்யயே தத 
கீருதப்ரயத்னாபேக்ஷ 
க்ருதாத்யயேகனுமய 
। கீருத்ஸ்னபாவாத்து 
கீருத்ஸனப்ரஸக்தி 
கதிமப்தாப்ப்யாம்‌ 
கதிஸாமான்யாத்‌ 
கதேரர்த்தவத்வம்‌ 
குணாத்வா லோகவத்‌ 
குஹாம்ப்ரவிஷ்டெள 


0 
மயல்‌ 
14 

ஷூ 


மி ிஷூ லு ழு மேயர்‌ மழட மடடம படபட ரர்‌ பட படழ்ம்‌ ட (ம 


9 ௦5 
400 
“டட ம்‌ 
வைக வகி பில லஉபிலக வலவ படல 


இயல க்ல்பம லக ப லல ஒப்பலல தர்‌ 


கெளண்யஸம்பவாத்‌ 
39 79 
சக்ஷுராதிவத்து தத்‌ 
சராசரவ்யபா்ரய 
சிதி தன்மாத்ரேண 
சந்தோபிதானாத்‌ 
ஜகத்வ்யாபார 
ஜன்மாத்யஸ்ய யத: 
ஜீவமுக்க்யப்ராண 
ஜ்ஞேயத்வாவசனாச்ச 
ஜ்ஞோகத ஏவ 
ஜ்யோதிர்தர்னாத்‌ 
ஜ்யோதில்சரணாபி 
ஜ்யோதிஷிபாவாச்ச 
தச்ச்ருதே: 
தடிதோகதி 
தத்து ஸமன்வயாத்‌ 
ததாகன் யப்ரதிஷே 
த்தா ப்ராணா: 
தததிகம உத்தர 
தததினத்வாதர்த்தவத்‌ 
ததனன்யத்வமா 
ததந்தர ப்ரதிபத்தெள 
ததபாவோ நாடீஷ-5 
ததபித்த்யானாதேவ 
ததவ்யக்தமாஹ ஹி 
ததாஃபீதே: 


14. ஸம்0000 இ0ு1ம(0 


99 00 00 630 00 1404 


(4) மே 
ஸு? 


மெ 
நூ 09 
2 இ? 
[14 ம்‌ 


ட்ப ரன 09 
ஜு: 0002) 7 
உட நறு 2 புஜ: 





டடம ளாம 60) 


௦ேளுஉூடேஷிு0ு3 000 


கெளணம்சேந்நாத்ம 


பிரம்ம சூத்திரங்களின்‌ அகராதி 


ததுபர்யபி பாதராயண: 
ததோகோக்ரஜ்வல 
தத்குணஸாரத்வா 
தத்தேதுவ்யபதேமாச்௪ 
தீத்பூதஸ்ய து 
, தந்நிஷ்ட்டஸ்ய மோக்ஷோ 
தன்மன: ப்ராண 
தன்வபாவே ஸந்த்ய 
தர்க்கரப்ரதிஷ்ட்டானாதபி 
தானி பரே ததாஹ்யாஹ 
துல்யந்து தர்னம்‌ 
தேஜோகதஸ்ததாஹ்‌ 
த்ரயாணாமேவசைவ 
தர்மனாச்ச 
93 
. தர்மயதல்சைவம்‌ 
தர்மயதி ௪ 
தர்மயதிசாதோ 
தஹர உத்தரேப்ப்ய: 
தீருஃ்யதே து 
தேவாதிவதபி லோகே 
தேஹயோகாத்வா 
தீயுப்ப்வாத்யாயதன 
தவாதமாஹவத்‌ 
தர்மஞ்ஜைமினி 
தர்மோபபத்தேல்௪ 
த்ருதேக்ச மஹிம்னோ 
த்த்யானாச்ச 
ந கர்மாவிபாகா 
ந௪ கார்யே ப்ரதி 
ந ப்ரதீகே ந ஹி 
ந ப்ரயோஜனவத்‌ 
ந பேதாதிதி சேத்‌ 
ந வக்துராத்மோப 
ந வா ப்ரகரணபேதாத்‌ 
ந வாயுக்ரியே ப்ருதக்‌ 
ந வியதல்ருதே: 
ந விலக்ஷணத்வாத்‌ 
ந ஸ்த்தானதோஃபி 
நாணுரதச்சருதே 
'நாதிசிரேண விமேஷாத்‌ 


ஸம்‌ 8௦9. 


ஒலிலலப்ல 


ன ச்‌ 


13.26 
4,2,17 


9) க 0௮ 
இல்ல ப் வட்ட டப 
கடப்ப ட பஸ 
மளுட்மிய3 உல 


நம்‌ 
ப 
௧௦ 


பட்டு ஜு படம 0௫ * 


ஒட 


மு உ இப மு முப 
3௯௨௦௦ ௩௦ 


5. 0௦ 


ம. மஷ 
லப பலவித 


(ப மப 
லஷ 000 


1400 ௬.00 1 
இயம ஆ ஷ0303 உ 


ஷம 00 
ஜெ தட 





நாத்மா ஸ்ருதேர்‌ நித்ய 


। நித்யோபலப்த்யனு 


யமாச்ச ன்‌ 
நிரி நேதிசேந்‌ ந 
நேதரோஃனுப்பத்‌ 


நைகஸ்மின்‌ தர்யதோ ஹி 


நோபமர்தேனாத: 
பஞ்சவ்ருத்திர்மனோவத்‌ 
படவச்ச 
பத்யாதிடப்தேப்ப்ய: 
பரஞ்ஜைமினிர்முக்ய' 


| பரமத: ஸேதூன்மான 


பராத்து தச்ச்ருதே: 
பராபித்த்யானாத்து 
பராமர்மஞ்‌ ஜைமி 
பலமதஉபபத்தே: 
பும்ஸ்த்வாதிவத்த்வ 
புருஷார்த்தோகத:மப்‌ 
பூர்வந்து பாதராய 
பூர்வவத்வா 
ப்ருதிவ்யதிகாரரூப 
ப்ரகரணாச்ச 
ப்ரகரணாத்‌ 
ப்ரகாலவச்சாவைய 
ப்ரகாமாதிவச்௪ 
ப்ரகாமாதிவந்நைவம்‌ 
ப்ரகாலாஞ்ரயவத்வா 
ப்ரக்ருதில்ச ப்ரதிஜ்ஞா 
ப்ரக்ருதைதாவத்வம்‌ 
ப்ரதிஜ்ஞாஸித்தேர்லிங்‌ 
ப்ரதிஜ்ஞாஹானிரவ்‌ 


| ப்ரதிஷேதாச்௪ 


ப்ரதிஷேதாதிதி 
ப்ரத்யக்ஷ£ூபதேமா 
ப்ரதீபவதாதே௰: 
ப்ரதேமாதிதிசேத்‌ 
ப்ரஸித்தேம்௪ 
ப்ராணகதேல்ச௪ 
ப்ராணஸ்ததானுகமாத்‌ 


। ப்ரியரிரஸ்த்வாத்ய 


பஹிஸ்தூபயதா 
பாவஞ்ஜைமினிர்விகல்ப 


ல 
| 
ந்‌ 


க்‌ ஜூ 
ம்‌ முய 
ஷூ ட 2 உ 


உ 
நூ 09 மம ஷு மட பம்மி படட ர (0 04 


ஒழுலல மலடு 


126000 832008௩120 உ 
060௦001௨03 
டர மதல ஒப 
ப்ட்‌ பயல 


நட பம.00 

ஷு 
நல முல்‌ ம்ம 

௭௨௦83 


1300140003 0000 
9 கஜ வூ மடு! 
ஷி 
[வி 


டட ம்‌ 
நட்ட புவ படட மம 00 ஸு நம 
ல வெல்ல லலல 


4. ஷு ஷி கட 00 
படில ௯ -உ௫௦03 


ஷூ 0000 14 
ஜஜ 0014 
4 இ மம 
௩௦ 


272 


யபாவந்து பாதராயண: 
பாவே ஜாக்ரவத்‌ ்‌ 
புத்த்யர்த்தபாதவத்‌ 
பூதாதி பாதவ்யப$த 
பூதேஷ தச்ச்ருதே: 
பூமாஸம்ப்ரஸாதா 
பேதவ்யபதேமாச்சா 
போகமாத்ரஸாம்யலிங்கா 
போகேனத்விதரே 


ப்ரஹமத்ருஷ்டிருத்கரீஷாத்‌ 


ப்ராஹ்மேணஜைமினி: 
மத்த்வாதிஷ்வஸம்பவாத்‌ 
மந்த்ரவர்ணா 
மஹத்வச்௪ 

(ந்‌ தவர்ணிகைல 
மாயாமாத்ரந்து 
முக்த:ப்ரதிஜ்ஞானாத்‌ 
முக்தோபஸ்ருப்யவ்ய 
முக்தேகர்த்தஸம்பத்தி: : 
மெளனவதிதரேஷாம்‌ 
யத்ரைகாகீரதா 

யதாச தக்ஷோயயதா 
பதேவ வித்யயேதி 
யாவததிகாரம்‌ 
யரவதாத்மபாவித்வாத்‌ 
யாவத்விகாரந்து 
யுக்தே: ஈப்தாந்தரா 
யோகின: பீரதி ௪ 
யோனில்௪ ஹி கீயதே 
யோனே: ரரீரம்‌ 
ரம்ம்ம்யனுஸாரீ 
ரூபோபன்யாஸாச்௪ 
ரேத:ஸிக்யோகோத 
லிங்காச்ச 
லோகவத்து லீலா 
வததீதிசேந்‌ ந 
வாக்யான்வயாத்‌ 

்‌ வாங்மனஸி 
வாயுமப்தாதவிகே 
விகரணத்வாந்நேதி 
விகல்போ£விரிஷ்ட 
விகாராவர்த்தி ௪ 


உபநிஷத்ஸாரம்‌ 


1100 இடம 
ம்‌ 
(௦ 
ப 


பம” 


ஜி டடம 
டம 
கர்ப முய 3 மூட 


௨ 
ட்டு 


2 
பல்லுப்‌ 
இஷ பஸ்ட 


ஷு ஷ0ூ உழ 
9 லல இ 
இ டட பிட )பம்‌ 


இடி ல வலில டல வக வ ளாம 300௨௦௨ 


94 ந 014 ஜட 
டட 89 (ட ஆ ஐ (ம 


41.2 


யல 
க உ 2 
ட ம 
டட ல்‌ 





விகாரஈப்தாந்நேதி 


| வித்யாகர்மணோரிதி 


விபர்யயேணது கரமோ 
விரோத: கர்மணீதி. 
விவக்ஷிதகுனோப 
வியோேஷஞ்௪ தர்மயதி 
விஸேஷண பேதவ்ய 
வியேஷணாச்ச 
விமேஷானுக்ரஹம்‌ 
விமேஷிதத்வாச்ச 
விஹாரோபதேமாத்‌ 
விஹிதத்வாச்ச௪ 
வைத்யுதேனைவ 
வைஷம்யநைர்க்ருண்யே 
வ்யதிரேகோ கந்தவத்‌ 
வ்யதிஹாரோவிலிம்‌ 
வ்யபதேமாச்௪ 
மக்திவிபர்யயாத்‌ 
ுப்தவிமேஷாத்‌ 
மப்தல்சரதோககராம 
மப்தாச்௪ 
ஐப்தாதேவப்ரமித: 
மமதமாத்யுபேத: 
மாஸ்த்ரத்ருஷ்ட்யா து 
மாஸ்த்ரயோநித்வாத்‌ 
மேஷத்வாத்‌ புருஷார்த்த 
ம்ருதத்வாச்௪ 


39 
ல்ருதேஸ்து ஐஈப்தமூல 
ம்ரேஷ்டல்௪ 
ஸம்யமனேத்வனு 
ஸ ஏவதுகர்மானு 
ஸங்கல்பாதேவ து 
ஸத்வாச்சாவரஸ்ய 
ஸந்த்த்யே ஸ்ருஷ்டி 
ஸமாத்த்யபாவாச்௪ச 
ஸமானாசாஸ்ருத்யுப 
ஸம்பத்யாவிர்ப்பாவ: 
ஸம்போகப்ராப்திரிதி 
ஸர்வத்ர ட்ரஸித்தோப 
ஸர்வதரபி த ஏவோ 
ஸர்வதர்மோபபத்தேம்‌௪ 


: [அகராதி 


ம்ம 
31,177 
2314 
1,9,27 

1.2.2 
4,916 
1,2.22 
1,272 
3.4,98... 

434 


2334 


3,432 

43.6 
21.34 
2326 
3337 
23.36 


9 0214 
ந றட 14 
3 ம 


ம்‌ 
லு கூல 
பர ரா கசலவு 


பஸ 
9 கூல்‌ [கடு 
ஷி ௦௮ம்‌. 


க 
படர்‌ 5 
ஷூ ௬0044 


09 
[25] 
்‌்ஷ 


உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 


ஸர்வவேதாந்தப்ரத்யயம்‌ 3.3.1 
ஸர்வான்னானுமதிம்௪ 3.4.28 
ஸர்வோபேதாச தத்தர்‌ 2.1.30 
ஸஹகாரித்வேசை 3.4,33 
ஸஹகார்யந்தரவிதி 34.47 
ஸாக்ஷ£ச்சோபயாம்னா 14.25 
ஸா ௪ ப்ரமாஸனாத்‌ 1..3.11 
ஸாமான்யாத்து 3.2.32 
ஸாமீப்யாத்து : 4.3.9 
ஸாம்பராயேதர்த்தல்யா 3.53.29 
ஸுஷுப்த்யுத்கீராந்த்‌ 13.47 
ஸுக்ஷ்மந்து ததர்ஹத்‌ : 1.4.2 
ஸுக்ஷ்மம்‌ ப்ரமாணத: 4.2.2 
ஸசைகம்சஹி மருதே 3.2.4 
ஸைவ ஹி ஸத்யா 3.3.38 
ஸோகத்தயக்ஷே தது 4,2.4 





பிரம்ம சூத்திரங்களின்‌ அகராதி 
முற்றும்‌ 


உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 


௮ 

அகாமோ நிஷ்காம ஆப்தகாம 

ச ய்‌ த 4,4,6 
அக்ஷராத்‌ பரத: பர: மு. 24.2 
அக்ருஹ்யோ நஹி ப்ரு. 4.2.4 
அக்னிர்‌ மூர்த்தா மு. 2.1.14 
அக்னிர்‌ யதைகோ கட. 5.9 
அக்னிஷ்டே பாதம்‌ சா. 4.6 
அக்னே நய ஸுபதா ஈ. 18 
அங்குஷ்ட்டமாத்ர: கட. 4.12 
அஜரோகமரோகம்௬ பரு. 4.25 
அஜோ நித்ய: கட. 1.2.18 
அணு: பந்தா விதத: பரு. 4.4.8 
அணோரணீயான்‌ . 2.2.20 
அத ய ஆத்மா ஸ ஸேது: சா. 6.4.1 


அத ய ஏஷ ஸம்ப்ரஸாத: சா. 8.3.4 

அதய ஏஷோகந்தரக்ஷி சா. 17.5 

அதய ஏஷோகந்தராதித்‌ சா. 1.6.6 

அத யதாஸுஷ-ப்தோ ப்ர. 

அத யதிதம்ஸ்மின்‌ ப்ரஹ்‌ சா. 
1744-18 


2,1.19 | 





8.1.1 | 


273 
ஸ்த்தான விரேஷாத்‌ 3,2.34 
ஸ்த்தித்யதனாப்ப்யாஞ்ச 1.3.7 
ஸ்பஷ்ட்டோஹ்யேகே 4,2.13 
ஸ்மரந்தி ௪ 23.47 
ர 4,1.10 
ஸ்மர்யதே ௪ 4,214 
ஸ்ம்ருதேல்ச 1.2.6 
ஸ்ம்ருத்யவகாம 21.1 
ஸ்யாச்சைகஸ்ய 2௮4 
ஸ்வபக்ஷ்தோஷாச்௪ 2.1.29 
ஸ்வஃப்தோன்மானா 2.3.22 
ஸ்வாத்மனாசோத்தர 23.20 
ஸ்வாத்த்யாயஸ்ய ததா 33.3 
ஸ்வாப்யயஸம்பத்யோ 4,416 
ஹ்ருத்யபேக்ஷயா து ்‌.3.22 
ஹேயத்வாவசனாச்௪ 1.1.8 
அத யோகன்யாம்‌ தேவ - 
்‌ ல்‌ ப்ர. 14.10 
அத ரதான்‌ ரதயோகா ப்ரு. 4.3.10 
அதாமூர்த்தம்‌ வாயுக்ச ப்ர. 2.33 
அதிதீர்க்கே ஜீவீதே கட. 1,1.28 


அதாத ஆதேனோ நேதி ப்ர. 23.6 
அத: பாப மகரவமிதி ப்ர. 4.4.22 
அத்ரபிதாகபிதா பவதி ப்ர. 4.3.22 


அத்ர ப்ரஹ்ம ஸமஸ்னு ௧ட. 6.14 
அத்ருஷ்டோ த்ரஷ்டா ப்ர. 3.7.25 
அத்ரைவ ஸமவலீயந்‌ ப்ர. 3.2.11 
ல்‌ ஸ்‌ ப்ரு. 4.47 
அத்ரைஷ தேவ: ஸ்வப்னே ப்ர. 4.5 
அநந்தா நாம தே லோகா: ௧ட. 1.3 
அநித்யைர்‌ தீரவ்யை: கட. 2.10 
அநிருக்தேஃநிலயனே தை. 2.7 
அந்தந்தம: பிரவிமந்தி ஈ.9 
அந்தேனைவ நீயமானா கட. 2.5. 
அபயம்‌ வை ஜனக ப்ரு. 4.2.4 
அபயம்‌ வைப்ரஹ்ம ப்ர. 4,4,25 


274 


அபூர்வமனபரமன ப்ரு. 2.5.19 
த க ன 1.4.2 


அம்ருதஸ்ய து நாலா ப்ரு. 

அயமாத்மா ப்ரஹ்ம ப்ரு, பன்‌ 
மா. 2. 

அயமாத்மா ஸர்வே ப்ரு. 2.5.14 


அயம்புருஷ: ப்ராஜ்ஜே ப்ர. 4.5.21 
அயம்லோகோ நாஸ்திபர கட. 2.6 
௮ரா இவரத-நாபெள மு. 2.26. 
அர்ச்சிஷேகஹரஹ்ன சா. 5.10.1 


அர்த்தப்ருகளமிவ ப்ரு. 1.4.3 
அலூக்ஷ£தர்ம கர்மா தை.1.11,4 
அவிதித்வாஃஸ்மில்லோ ப்ர 3.8.9 
அவித்யாயாமந்தரே கட. 2.5 
அனன்ய ப்ரோக்தே கட. 2.8 
அனல்னன்னன்யோ மூ. 3.1.1 
அனாத்யனந்தம்‌ மஹத: கட. 3.15 
அன்யச்ச்ரேயோ கட. 2.1 
அன்யத்ர தர்மாதன்ய கட. 2.14 


அன்யாவாசோ விமுஞ்சத மு. 2.2.5 
அன்யத்ர மனா அபூவம்‌ பீரு. 1.5.3 
அன்ன மய₹ஹிஸோம்ய சா. 6.6.5 


அன்னம்‌ ந நிந்த்யாத்‌ தை. 3.7 
அன்னம்‌ நபரிசக்ஷீத தை. 3.8 
அன்னம்‌ பஹுகுர்வீத தை. 3.9 


அன்யதேவ தத்‌ விதிதாத்‌ கே. 1.3 
அன்யதேவாஹுார்‌-வித்யயா ஈ, 10 
அன்யோகந்தர ஆத்மா தை.2.5 
அன்யோ3ஹமஸ்மீதி ப்ரு. 1.4.10 
அரரீரம்‌ வாவஸந்தம்‌ சா. 8.12.1 
அரரீரோ வாயரப்ப்ரம்‌ சா. 8.12.2 
அம்வ இவரோமாணி சா. 813.1 
அஸங்கோ நஹி ஸஜ்ஜ ப்ர, 3.2.4 
அஸதோ மாஸத்கமய ப்ரு. 1.3.28 


அஸத்வா இதமக்ர தை. 2.7 
அஸந்நேவ ஸ பவதி தை. 2.6 
அஸம்‌ ஈ. 14 
அஸ்தமித ஆதித்யே ௬. 4,3.3 
அஸ்தூல மனணு ப்ரு. 3.8.8 
அஸ்தீதி ப்ருவத கட. 6. 12 
அஸ்மாக-மேவாயம்‌ விஜ கே, 3.1 
அஸ்மின்னந்த: புரு சா. 3.13,7 
அஸ்மின்னு கல்வக்ஷரே ப்ர, 3.8.11 


உபநிஷத்ஸாரம்‌ 


| 
| 


| 


| ஆத்மனா விந்ததே வீர்யம்‌ கே. 


[அகராதி 


அஸ்ய மஹதோ பூத பீரு. 2.4.10 
அஸ்ய லோகஸ்ய கா கதி சா. 1.9.1 
அஹமஸ்மி ப்ரதமஜா தை. 3:10.6 
அஹமேவைதத்‌ பஞ்சதா ப்ர. 2.3. 
அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மீதி ப்ர. 1.4.10 
அஹம்‌ மனுரபவம்‌ ப்ரு. 1.4,10 
அஹரஹர்‌ ப்ரஹ்ம கமயதி ப்ர. 4.4 
அஹிம்ஸன்‌ ஸர்வபூத சா. 8.15.,1 


ஆகாலரரீரம்‌ ப்ரஹ்ம தை. 1.6. 
ஆகாலமோ வை நாமரூப சா. 8.14. 
ஆசார்யாய ப்ரியந்தனம்‌ தை. 1.1 
ஆசார்யவான்‌ புருஷோ சா. 6.14 
ஆதித்யோ ஹ வை ப்ர. 
ஆத்மக்ரீட: மு. 3. 
ஆத்மரதி-ராத்மக்ரீட: சா. 7. 
ஆத்மன ஆகால: ஸம்பூ தை. 
ஆத்மஹனோ ஜனா: 


14 


3. 
1.4 
2. 
2. 
ஈ. 
2. 
ஆத்மரவா அரேத்ரஷ்ட ப்ர. 2.4. 
ஆத்மாவா இதமேகஏவா 8.1, 
ஆத்மானஞ்‌ சேத்‌ விஜா ப்ர. 4.1 
ஆத்மான-மந்தகாலே பீரு. 4.3. 


9 ளொல் 4 பெடி ௦09. 


9 


ஆத்மானமேவ ப்ரியமு ப்ரு. 1.4.8 
ஆத்மானம்‌ ரதினம்‌ கட. 3.3 
ஆப்தகாம-மாத்மகாமம்‌ ப்ரு. 4.3.21 
ஆப்னோதி மனஸஸ்பதிம்‌ தை. 1.6 
ஆப்னோதி ஸ்வாராஜ்யம்‌ தை. 1.6 
ஆவி; ஸந்நிஹிதம்‌ மு. 2.2.1 
ஆனந்தபுக்‌ மா. 5.3 
ஆனந்தம்‌ ப்ரஹ்மேதி தை. 3.5 
ஆனந்தம்‌ ப்ூஹ்மணே தை. 2.9 
ஆனந்தாத்யேவ தை. 3.6 
ஆரா ப்ரதீக்ஷே கட. 1.8 
| ஆல்சர்யோ வக்தா ௧ட. 2.2.7 
இ 
இத ஸர்வமஸ்ருஜத தை. 2.6 


இத ஸர்வம்‌ யதயமாத்மா 

ப்ரு. 2.4.6 
இத்யத: பாபமகரவம்‌ ப்ர. 44.22 
இந்தரியாணாம்‌ ப்ருதக்‌ கட. 66. 


உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 


இந்த்ரியாணி பராண்‌ ட௧க.3.4 
இந்த்ரியேப்ப்ய: பராஹ்‌ கட. 8.10 


கந்த்ரோ மாயாபி: ப்ர. 2.5.19 
இமா நத்ய: ஸ்யந்த ப்ர. 6.5 
இமா: ஸர்வா: ப்ரஜா: சா. 8,3.2 
இமா: ஸோம்ய நத்ய: சா. 6,10,1 
இஹ்‌ சேதவேதீததஸத்‌ கே. 2.5 
இஹசேதமகத்போத்தும்‌ கட. 6.4 
இஹைவ ஸர்வே ப்ரவிலீய மு. 3.2.2 


உடை 


உதர-மந்தரங்‌ குருதே தை.32.7 
உத்க்ராமந்தம்‌ ப்ராணோ ப்ர. 4.4.2 


உத்தாலகோ ஹாருணி: ர. 6.8 
உத்திஷ்ட்டத ஜாக்ரத ௧ட. 3.14 
உத்வயந்‌ தமஸஸ்பரி சா. 3.17.7 
உமாம்‌ ஹைமவதீம்‌ கே. 3.12 
ளை. 

ஊர்த்த்வமூலோவரக்‌ கட. 6.1 
ஊர்த்த்வோச்ச்வாஸீ பீரு. 4.3.35 

கு 
ருதம்‌ பிபந்தெள கட. 3.1 

ஏ 

ஏகதா பவதி த்ரிதா 
ஏகமேவாத்விதீயம்‌ சா. 6.2.1 
ஏகாத்ம ப்ரத்யய ஸார: மா. 7 
ஏகீ பூத: மா. 5 
ஏகோவ கட. 5.12 
ஏதத்வை பரமந்‌ தப: ப்ர, 11 
ஏதத்‌ ஸாம காயன்‌ தை. 5.10.5 
ஏதம்‌ வை தமாத்மானம்‌ ப்ர. 3. 54 
ஏதஸ்மாஜ்ஜாயதே ப்ரா மு. 2.1.3 
ஏதஸ்மின்னு கல்வக்ஷி ப்ர. 3. 8,11 
ஏஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய ப்ர. 3.8.9 
.ஏதஸ்யை-வானந்தஸ்ய ப்ரு. 4.3.32 
ஏதாவதே கல்வம்ருத ப்ரு. 4.5.15 
ஏதை- -ருபாயைர்‌-யததே மு. 3.2.4 
ஏவம்‌ விச்சாந்தோ ப்ரு. 44.23 
ஏஷ நித்யோ மஹிமா ப்ர. 4,4,23 
சா. 3.14.3 


ஏஷம ஆத்மாகந்தர்‌ 





275. 

ஏஷ ஸர்வேல்வர ப்ரு. 3.4,22 

ஏஷோகக்ஷிணி புருஷ: சா. 8.7.4 

ஏஷோ38ணுராத்மா மு. 3.1.9 
ஓ 


ஓதஞ்ச ப்ரோதஞ்சேதி ப்ரு. 3.8.3 


ஓமிதி ப்ரஹ்ம தை. 1.8 
ஓமித்‌-யேதத்‌ கட. 2.2.15 
ஓமித்‌-யேத-தக்ஷரமிதம்‌ மா. 3 
ஓமித்யேத-தக்ஷரமுத்கி சர. 1.1.1 
ஓமித்‌ யேவம்‌ மு. 2.2.6 
க 
கச்சித்தீர: ப்ரத்யகாத்‌ கட. 2.41. 
கதமஸத: ஸஜ்ஜாயேத ௪, 6.2.2 
கதமாஸா தேவதேதி சர. 1,114 
கஸ்மின்னு பகவேோ விஜ்‌ மு.1.1,3 
காமசாரோ பவதி சார..8.1.6 
கரமமய ஏவாயம்‌ புரு ப்ரு. 4.4,5 
காம: ஸங்கல்போ . ப்௬,1.5,3 
காமான்னீ காமரூமீ தை. 3.10.5 
காமாயேஃஸ்ய ஹ்ருதி ௧௨. 6,15 
கிஞ்ஜ்யோதிரயம்‌ புருஷ: ப்ர. 4.3.6 
கிமஹம்பாபமகரவம்‌ தை. 2.9 
கிமிச்சன்‌ கஸ்யகாமரய ப்ரு. 4.4,12 
கிம்ப்ரஜயாகரிஷ்யாமோ ப்ர. 44.22 
குர்வந்நேவேஹ கர்மா ஈ. 2 
கேனஸ்யாத்‌ யேன . பீரு. 3.5.1. 
கேனேஷிதம்‌ பததி கே. 1.1 
கோஹ்யேவான்யாத்‌ தை. 2.7 
| க்ருஷ்ணாய தேவகீபுத்‌ சா. ்‌ 17.6 
க்ருபண: ப்ரு. 3.8.10 
க்ஷ$£யந்தேசரஸ்யகர்மா மு, 2.2.8 
க்ஷுரஸ்ய தாரா கட. 3.3.14 
க 
கச்சதீவ ௪ மனோ கே. 4.5 
கதா:கலா:பஞ்சதல மு. 3.2.7 
கர்ப்பேனுஸந்நன்‌ ல. 2.5 
காயத்ரீ வா இதம்‌ சா. 3.12.1 
குஹாஹிதங்‌ கஹ்வ கட. 2.12 





276 உபநிஷத்ஸாரம்‌ [அகராதி 
௪ தபஸா சீயதே ப்ரஹ்ம மு.1,1,8 
சங்கு ப்ரு. 2.4.8 தபோதம:கர்மேதி _கே,.4.9 
சந்தீர இவ ராஹோர்‌ சா. 8.13.1 | தமுத்க்ராமந்தம்ப்ராணோ ப்ரு. 4.4.2 
சாயாதபெள கட. 3.1 | தமேவ பாந்தமனுபாதி மு. 2,2,11 
சேதோமுக: மா. 5 ட கப. 5.15 
தமேவம்வேதானுவச௪ ப்ரு. 4,4,22 
ஜ தமேவைகஞ்‌ ஜானத மு. 2.2.5: 
ஜக்ஷன்‌ க்ரீடன்‌ ரம சர. 8,12.3 | தம்‌ மாபகவான்மோக சா. 7.1.3 
ஜாகரிதஸ்த்தான: மா. 3 | தம்வித்யாகர்மணீஸமன்‌ ப்ர. 4.4.2 
ஜாயஸ்வ ம்ரியஸ்வே சர. 5.10,8 | தயோரன்ய:பிப்பலம்‌ மு. 3.11 
ஜிஜீவிஷேச்‌ சத “ஈ. 2 | தரதிமோகமரத்மவித்‌ சா. 7.1.3 
ஜிஹ்வா மே மது தை. 1.4.1 | தஸ்மாதேவம்‌ வித்‌ ப்ரு. 4,4,28 
ஜீவாபேதம்‌ வாவ சர. 6.11.3 | தஸ்மாத்‌ ப்ராஹ்மண: பீரு. 3,5.1 
ஜ்ஞானப்ரஸாதேன மு. 3.1.8 | தஸ்மாத்தத்ஸுக்ருதம்‌ தை. 2.7 
| தஸ்மாத்வா இந்த்ரோ கே. 4.3 
த தஸ்மை தருணம்‌ கே. 3.6 
தஜ்ஜலானிதி.மாந்த சா. 3.14.1 | தஸ்மை ம்ருதிதகஷா ' சா. 8.26.2, 
ததவ்யயந்‌ தத்பூத மு. 1.1.6 ' தஸ்ய தாவதேவ சிரம்‌ சா. 6.14.2 
ததாத்மானம்‌ ஸ்வயம தை. 2.7 | தஸ்ய ஹ ந தேவாக்௪ ப்ர. 1.4.10 
ததாவித்வான்‌ நாமரூபாத்‌ மூ. 3.2.8 | தஸ்யை தபோதம: கே, 4.8 
ததாவித்வான்‌ புண்யபா மு. 3.1.3 | தாம்‌ யோகமிதி மன்யந்‌ கட. 6.11 
ததேதத்‌ ப்ரேய:புத்ராத்‌ ப்ர. 1.4.8 | தேக்ஷய்யலோகாபவந்தி சா. 725.2 
ததேவ ப்ரஹ்ம த்வம்‌ கேன. 1.5 | தேஜோ ஹ வாவ உதான: ப்ர, 3.9 
ததேவானுப்ராவிமத்‌ தை. 2.6 | தேன த்யக்தேன புஞ்ஜீதா ஈ.1 
தத்‌ கேன கம்‌ பல்யேத்‌ ப்ர. 4.5.15 | தேஷாந்நபுனராவ்ருத்தி ப்ர. 6.2.15 
தத்‌-த்வமஸி சா. 6.8.7 தேஷாம்‌ ஸர்வேஷ-? லோகே ரி 
தத்ர கோ மோஹ: க: 8. 7 சா. 8.1.6 
ததைக்ஷ்த பஹுஸ்யா சா. 6.2.23 | தேஷா-மேஷ ஸத்யம்‌ ப்ர. 2.3.6 
தத்ய இஹ ரமணீயசரணா தேஷாம்ஸ-£கம்மால்வதம்‌ கட. 5.12 
. ந சர.5.10.,7 | தரயா: ப்ராஜாபத்யா: பரு. 5.2.1 
தத்யதா த்ருணஜலாயு ப்ரு. 44.3 | தரயோ தர்மஸ்கந்தா: சா. 2.2.3 
தத்யதா ஹி நிர்ல்வயனீ ப்௬. 4.4.7 | தரியக்ஷரம்‌ ஸத்யமிதி பரு. 5.5.1 
தத்யதாகன:ஸுஸமா ப்ரு. 4.3.21 | தவம்‌ ஹி ந: பிதா ப்ர, 6.8 
தத்யதேஷிகாதூலம்‌ சா, 5.24.3 | 
தத்யதேஹ கர்மஜிதோ சா, 8.1.6 த 
தத்யதாம்ரம்‌ வெளதும்‌ ப்ரு. 4.3.36 | ததத இதி தாம்யத ப்ர. 5.2.3 
தத்யத்ரைதத்‌ ஸப்த: சர, 8.6.3 | தனுர்க்ருஹீத்வா மு. 2.2.3 
தத்ராபரோ ருக்வேத: மு.1.1.5 | தஹரோகஸ்மின்னந்தரா சா. 8.1.3 ' 
தத்விஜ்ஞானார்த்தம்‌ மு, 1,2.12 | திவ்யே ப்ரஹ்மபுரே மு. 2.2.7 
தத்விஷ்ணோ: பரமம்பதம்‌ கட. 3.9 | திவ்யோஹ்யமூர்த்த: மு. 2.1.2 
தத்‌-ஹி-தபஸ்‌ தத்‌ தை. 1.9 | தேவோபூத்வா தேவான ப்ர. 4.1.6. 
தந்துர்தர்ாங்‌ கூடம்‌ கட. 2.12 | தீரஷ்டேர்‌-த்ரஷ்டா ப்ரு. 3.4.2 


உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 


தீயாயதீவ லேலாயதீவ பீரு. 43.7 
த்யாயந்தீவ பர்வதர: 

த்ருஷ்டஞ்சாத்ருஷ்டஞ்‌ 
த்ருஷ்ட்வைவபுண்யஞ்ச ப்ர. 
த்வாஸுபர்ணா ்‌ மூ. 
தீவிதீயாத்வைபயம்பவதி ப்௬ 
த்வேவித்யே வேதிதவ்யே .மு 
தீவே வாவ ப்ரஹ்மணோ ப்ர. 


ந 

ந கஞ்சன காமங்‌ காம ப்ரு, 4.3,19 

90 99 மா. 5 
ந கஞ்சன ஸ்வப்னம்‌ ப்ர. 43.19 
3 7 மா. 5 
ந கஞ்சன வஸதெள தை. 3.10 
ந கம்பதே ஜ்ஞ: ப்ர. 5.6 
ந ௪க்ஷ£ுஷா கருஹ்யதே மு. 3.1.8 
ந ௪ புனராவர்த்ததே சா. 8.15.3 
ந சேதவேதீர்மஹதீவிந ப்ர. 4,414 
நஜாயதே ம்ரியதே ௧ட. 2.2.18 
ந ததோவிஜுகுப்ஸதே பீரு. 4.4.15 
ந தத்ர சஷுர்‌ கச்சதி கே. 1.3 
ந தத்ரரதா நரதயோகாப்ரு. 4.3.10 
நதத்ரஸூர்யோ பாதி கட. 5.15 
ந தம்‌ பல்யதி கக்சன ப்ரு. 4.3.14 
ந தஸ்ய ப்ராணா உத்க்ரா ப்ர. 4.4.6 
ந துதத்‌ த்விதியமஸ்தி ப்ர. 4.3.30 
ந நரேணாவரேண கட. 2.8 
ந பாஹ்யங்‌ கிஞ்சன ப்ரு. 4.5.21 
ந பிபேதி கதாசன தை. 2.4 
ந பிபேதி குதல்சன தை. 2.9 
ந ப்ராணேன நாபானேன ௧ட. 5.5 


ந ப்றியாப்ரியேஸ்ப்ருமத:சா. 8.12.1 
ந ப்ரேத்ய ஸம்ஜ்ஞா ப்ர. 2.4.12 
ந மேஸ்தேனோஜனபதேசா. 5.11.5 
நம்யந்தேகஸ்மை தை. 3.10.4 
ந யேஷ- ஜிஹ்மம்‌ ப்ர. 1.16 
நலிப்யதேகர்மணா ப்ரு. 4.4.23 


ந லிப்யதேலோகது:க்கேன கட.5.11 
ந வக்துர்வக்தேர்‌ விபரி ப்ர, 4.3.26 
நவதரங்‌ கல்யாணதரம்‌ ப்ர. 4.4.4 
ந வர்த்ததே கர்மணா பீரு. 4,4.23 
நவா அரே பத்யு: காமா ப்ர. 4.5.6 





2727 


நவா அரேமோஜஹம்ப்ரவீ ப்ரு.2.4.13 
ந விஜ்ஞாதுர்‌ விஜ்ஞா ப்ர. 4.3.30 
ந விஜ்ஞாதேர்‌ விஜ்ஞா ப்ர. 3.4.2. 
ந வித்தேன தர்ப்பணீயோ கட. 1.27 


ந ஸந்த்ருமே திஷ்ட்டதி கட. 6.9 
நஸ வேத ப்ரு. 1.4.10 
ந ஹ்யத்த்ருவை: கட. 2.10 


நாயமாத்மா பலஹீனேன மு. 3.2.4 
நாயமாத்மா ப்ரவசனேன கட, 2.2.3 
3.2.3 


ட த 39 
நாவிரதோ தும்சரிதாத்‌ கட. 2.24 
நாந்த: ப்ரஜ்ஞம்‌ மா. 7 
நானுத்த்யாயாத்‌ பஹூன்‌ 

ப்ரு. 44,241 
நான்யோஃதோகஸ்தித்ரஷ்டா 

ப்ரு. 3.7.23 
நான்யததோ5ஸ்தி ப்ர. 3.8.11 
நாஹமத்ர போக்யம்‌ சர. 8.9.1 


நாஹம்‌ மன்யே ஸுவேத கே. 2.2 
நித்யம்‌ விபும்‌ ஸர்வ மூ. 1.1.6 
நித்யோக£நித்யானாம்‌ கட. 5.13 
நிஷ்கீராமதி சக்ஷுஷ்டோ 


ப்ர. 4.4.2 
நிஹிதங்‌ குஹாயாம்‌ கட. 1,14 
9 3 தை. 2.1 
நி:ல்வஸித மேதத்‌ ப்ரு. 2.4.10. 
நேதி நேதி ப்ர. 4,422 
நேஹநானாஸ்திகிஞ்சன கட. 2.4.11 
நைததசீர்ணவ்ரதோ மு. 3.2.1 
நைததப்ராஹ்மணோ சா. 4,4.5 
நைனம்‌ பாப்மா தரதி ப்ரு. 44.23 
நைனம்‌ க்ருதாக்ருதே ப்ரு. 4.4.22 
நைஷா தர்க்கேணா கட. 2.9 
ந்யக்ரோத பலமத சா. 6.12 
ய 
பரஞ்சாபரஞ்ச ப்ரஹ்ம ப்ர, 5.2 
பரஞ்ஜ்யோதிருபஸம்பத்ய 
சா. 8.12.3 


'பரமேல்யோமன்‌ ப்ரதிஷ்‌ தை. 3.6 


கட. 4.1 


பராஞ்சி கானி 
மு. 1.2412 


பரீக்ஷ்ப லோகான்‌ 





276 ்‌ உபநிஷத்ஸாரம்‌ [அகராதி 
பரே தேவே மனஸ்யே ப்ர. 4.2 | பஹூனாமேமி ப்ரதம: கட. 1,1,5 
பரே5வ்யயே ஸர்வ மு. 3.2.7 | பாரூப: ஸத்யஸங்கல்ப: சர. 3.14,2 
்‌ பர்யாப்த காமஸ்ய மு. 3.22 , பால்யேனதிஷ்ட்டாளேத்‌ ப்ரு.3.5.1. 
பாங்க்தம்‌ வா இதம்‌ தை. 1.7 | பிக்ஷ£சர்யஞ்சரந்தி ப்ர. 4.4,22 
பாண்டித்யம்‌ நிர்வித்ய ப்ர. 3.5.1 | பித்யதே ஹ்ருதயக்ரந்தி: மு. 2.2.8 
பாதோஃஸ்யஸர்வா சா. 3.12.6 । பித்யேதேதாஸாம்நாம ப்ர.6.5. 
பாபகாரீபாபோ பவதி ப்ர. 4.4.4  பீஷாஸ்மாத்வாத: பவதே தை, 2.8 
புண்யேன புண்யம்‌ லோக ப்ர. 3.7 | புத்தேராத்மா மஹான்பர: கட. 3.10 
புத்ரைஷணாயாகல்௪ ப்ர. 3.5.1. | பூமாத்வேவ விஜிஜ்ஞா சா.7.33 
ன ட டி. 44.22 பூர்ப்புவ:;ஸ்வரிதி சா. 2.23.2 
புரமேகாதமத்வாரம்‌ கட. 5.1 | ப்ரஹ்மசர்யேணானுவிந்த சா. 8.5.3 
புருஷ ஏவேதம்‌ வில்வம்‌ மு. 2.1.10 | ப்ரஹ்ம தம்‌ பராதாத்‌ ப்ர. 2.4.6 
புருஷாந்ந பரங்கிஞ்சித்‌ கட. 1.3.11 | ப்ரஹ்மபுச்சம்‌ ப்ரதிஷ்‌ தை. 2.5 
புருஷஸ்ய ப்ரயதோ சா. 6.8.6 | ப்ரஹ்மண: கோமோஸி தை, 1.4.1 
புருஷோ வாவயஜ்ஞை;: சா. 3,16.1 ' ப்ரஹ்மலோகான்‌ கமயதி ப்ரு. 
பூர்வந்தேவேப்ப்: தை. 3.10.6 62.15 
ப்ரஜாதந்தும்‌ மா தை. 1.11,1 | ப்ரஹ்மலோகேஷ- பரா: ப்ரு. 
ப்ரஜ்ஞாங்‌ குர்வீத ப்ரு. 44.21 6.2.15' 
ப்ரஜ்ஞானகன: ப்ர. 4.5.13 | ப்ரஹ்மவா இதமக்ர ப்ர. 14.10 
ர ம மா. 7 | ப்ரஹ்மவிதகவஸோம்ய சா. 4.14.,2 
ப்ரஜ்ஞானம்‌ ப்ரஹ்ம 8. 3.3 | ப்ரஹ்மவிதாப்னோதி பரம்‌ தை. 2.1 
ப்ரணவோ தனு: மு. 2.2.4 | ப்ரஹ்மைவ பவதி மு. 3.2.9 
ப்ரபஞ்சோபமமம்‌ மா. 7.12 | ப்ரஹ்மைவஸன்‌ ப்ரஹ்‌ ப்ர. 4,4.6 
ப்ரதிபுத்த ஆத்மா ்ரூ. 4.4,13 
ப்ரதிபோத விதிதம்‌ கே. 2,4 கர்‌ 
ப்ரதியோன்யா ரு. 4.3.36 | மடசீஹதேஷ- சர. 1.10. 
ப்ராஜ்ஜேனாத்மனா : ப்ர. 43.21 | மனஸைவானுத்ரஷ்டவ்ய ப்ர. 
ப்ராணபந்தனம்‌ ஹி சா. 6.8.2 4,419 
ப்ராணருஷபோ மனோ ப்ரு. 5.8.1 | மனஸைவேத மாப்தவ்‌ கட. 4.11 
ப்ர ரணஸ்தேஜஸாயுக்த: ப்ர. 3.10 | மனுஷ்யாணாம்‌ பரமானந்த: ப்ர. 
ப்ராணஸ்யப்ராணம்‌ ப்ரு. 4.4.8 43.33 
ப்ராணாத்வா ஏஷ உதேதி ப்ர. | மனோ ப்ரஹ்மேத்யுபாஸீ 3,181 
்‌ 1.5.23 | மனோமய: ப்ீராணடரீர மு. 1.2.7 
ப்ராணாய ஸ்வாஹா சா. 5.19.,1 | மனோமயோகயம்புருஷ: ப்ர. 5.6.1 
ப்ராணாவை ஸத்யம்‌ ப்ரு. 2.3.6 | மனோஃஸ்யதைவஞ்‌ ௪க்ஷ-ு: சர. 
ப்ராணேன ரக்ஷன்னவரங்‌ ப்ர. 8.12.5 
, . _&,3,12 | மஹத: பரமவ்யக்தம்‌ கட. 3.11 
ப்லவாஹ்யேதே மு. 1.2.7 | மஹதி விநஷ்டி: கே. 2.5 
ப்‌ | மஹத்யக்ஷம்‌ -ப்ரதமஜம்‌ ப்ரு. 4 
டம்‌ மா கீருத: கஸ்ய ஈ.31 
பயாதஸ்யாக்னி: கட. 6.3 | மாத்ருதேவோ பவ தை. 1.11.2: 


பஹுஸ்யாம்‌ ப்ரஜாயே தை. 2:6 | மாயாந்து ப்ரக்ருதிம்‌ ஸ்வே. 4.10 


உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 


மூர்த்தஞ்சைவாமூர்த்தஞ்ச 


மூர்த்தஞ்சாமூர்த்தஞ்ச ப்‌ 
மூர்த்தா தே விபதிஷ்ய ப்ர. 
மைத்ரேயீதி ஹோவாச ப்ரு. 2. 
ம்ருத்யுர்‌-யஸ்யோப கட. 
ம்ருத்யோ: ஸ ம்ருத்யு கட. 4.11 

லு ப்ரு. 4.4.14 


2 
ர 
3 


தச 
08] 
ய ஆதித்யேதிஷ்ட்டன்‌ ப்ர. 3.7. 
ய ஆத்மாஃபஹதபாப்மா சார. 8.7 
ய ஆத்மா ஸர்வாந்தர: ப்ரு. 3.4.1 
யஏஷோகக்ஷிணி புருஷோசா, 8.7.4 
ய ஏஷோகந்தர்ஹ்ருத ப்ர. 2.1.17 


யச்சித்தங்தேனைஷ ப்ர. 3.10 
யச்சேத்வாங்மனஸீ கட. 3.3.13 
யஜ்ஞேன தானேன ப்ர. 4.4.22 | 
யதமுத்ர ததன்விஹ கட. 4.10 
யதாகர்ம யதால்ருதம்‌ கட. 5.7 


யதாகாரீ யதாசாரீ ப்ரு, 4,4.4 
யதா க்ரதுரஸ்மில்லோ சா. 3.14.1 
யதாக்னே: க்ஷுத்ரா பரு. 2.1.20 
யதாதர்மே ததாத்மனி கட. 6.5 
யதா நத்ய: ஸ்யந்தமா மு. 3.2.8 
. யதாபஞ்சாவதிஷ்டந்தே கட. 6.10 
யதாப: ப்ரவதாயந்தி தை. 1.4.3 
,_ யதாபம*ரேவு£ஸ ப்ரு. 1.4,10 
யதா பாதோதரஸ்த்வசா ப்ர. 5.5 
யதா புஷ்கரபலாம;: சா. 4.14.3 
யதா ப்ருதிவ்யாமோஷத மு. ம மபர்‌ 
யதா ப்ரியயாஸ்த்ரியா ப்ரு. 4.3.21 
யதா மாஸா அஹர்‌ஜரம்‌ தை. 1.4.3 
யதா வை கரோதி சர. 7.21 
யதா வ்ரீஹிர்வா ப்ரு, 5.5.6 
யதா ஸ்த்ரீபுமாஸெள ப்ரு, 1.4.3 





யதா ஸர்வே ப்ரமுச்யந்‌ கட. 6.14 
யதா ஸோம்ய மது சா. 6.9.1 | 
யதிதங்‌ கிஞ்ச ஜகத்‌ கட. 6.2 
யதேவேஹ ததமுத்ர கட. 4.10 
யதேவ வித்யயா : சா. 1.1.10 
யதோதகம்‌ முத்தே ௧ட. 4,415 


ெளெம்‌ 


279 
யதோர்ண நாபி: மூ. 1.1.7 
யதோவாஇமானி :: தை,.3,1 
யதோ வாசோ நிவர்த்த தை. 2.9 
9 33 தை. 2.4 
யத்ததத்ரேல்யம்‌ மு. 1.1.6 
யத்த்ருதய மேதத்ப்ரம்‌ ப்ர. 5.3.1 
யத்ர ஸுப்தோ ந ௬. 4.3.19 
93. 9) மா. 5 
யத்ரஹி தவைதமிவ ப்ர. 2.4.1 
5 ர்‌ ப்ரு. 4.5.1 
யத்யப்யேனச்‌-சுஷ்காய சர, 5.2. 
யத்‌ ரைதத்‌ புருஷீ சர. 6.8.1 
யத்ஸாஷாதபரோ ப்ரு. 3.4.1 
ச்‌ க்‌ ப்ரு. 3.5.1 
யம்‌ யம்‌ லோகம்‌ மு. 3.1.10 
யன்மனஸா ந ம்னுதே கே. 1.5 
யமேவைஷ வ்ருணு * ௧ட.2.23 
யஸ்து ஸர்வாணி பூதா ஈ. 6 
யஸ்மின்‌ தீயெள: மு. 2.2.5 
யஸ்மின்‌ ஸர்வாணி ஈ. 7 
யஸ்த்வவிஜ்ஞான : கட. 3.5 
யஸ்ய ஜ்ஞானமயம்‌ மு. 1.14 
யஸ்ய ப்ரஹ்ம ௪ க்ஷத்ர கட. 2.25 
யஸ்யாமதம்‌ தஸ்ய கே. 2.3 
யஸ்யானுவித்த: ப்ரு. 4.4.13 


யல்ச்சந்தஸாம்‌ ர௬ுஷப: தை. 1.4.1 
ய: ஸர்வஜ்ஞை: ஸர்வவித்‌ மூ. 1.1.9 
யாவதாயுஷம்‌ சா. 8.15.1 
யாவான்‌ வா அயமாகர சா. 8.1.3 
ய: ப்ருதிவ்யாந்திஷ்ட்ட ப்ர. 3.7.3 


யான்யனவத்யானி தை.1.11.2 
யேயம்‌ ப்ரேதே கட. 1.1.20 
யேனால்ருதூஸ்ருதம்‌ சா. 6.1.3 
யேனேதம்‌ ஸர்வம்‌ ப்ரு. 2.4.13 
யோவா ஏததக்ஷரம்‌ ப்ர. 3.8.10 


யோவை பூமா தத்ஸுகம்‌ சா. 7.23 


ரமணீயசரணா: சா. 5.10.7 

ரஸோ வைஸ: தை. 2.7 
ல க 

லவணமேத்துதகே சா. 615 


260 உபநிஷத்ஸாரம்‌ [அகராதி 
வ ்வோபாவாமர்த்யஸ்ய கட, 1,2 
அக்ன்‌ வபிணை ப்ர. 4.7 | ம்யாமாச்சபனம்‌ சர. 8.13.1 
வாக்பதிக்சக்ஷுஷ்‌ தை. 1.6.2 ஷ 
வாங்மனஸிஸம்பத்‌ சா. 6.8.6 ஷோடகைல: ஸோம்ய சா. 6,7,1 
வாசந்தேனுமுபாஸீ ப்ர, 5.8.1 | ஷோடகைலா: புருஷாயணா:ப்‌ர. 6.5 
வாசாரம்பணம்‌ விகா சா. 6.1.4 | ஷோடமம்‌ வர்ஷரதம்‌ சா. 3.16,7 
வாசோவிக்லாபனம்‌ ஹி ப்ர. 4,4,21 ்‌ ஸம்‌ 
வாசைவாயஞ்ஜ்யோதி ப்ர. 4.3.5 
வாயுர்வாவ ஸம்வர்க்கோ சா. 4,3.1 ஸ்ர ரு பட்‌ ர ல 2 
விஜ்ஞாதாரமரே ப்ரு. 2.4,14 ரல லம்‌ கட 
6 ச ப்‌ 
விஞ்ஞானம்‌ யஜ்ஞந்தனு டன ஸத ஆகத்ய ந விது: சா. 6.8.1 
681 
விதேஹான்‌ ததாமி ப்ர. ர 4,23 | ஸதா ஸோம்ய ற 
வித்யயா தேவலோக: ப்ர. 1,5,16 | ஸீதேவ ஸோம்ய சா. 6.21 
வித்யயா விந்ததே கேன, 2,4 | ஸதோஹ்யேஷ ரஸ: ப்ர. 2.3.2 
வித்யாஞ்சாவித்யாஞ்ச ஈ. 11 | ஸத்யகாமோ ஹஜாபா சா, 44 
விபாபோ விரஜோ பூரு, 4,4,25 | ஸத்யமேவ ஜயதே ச கக்கி 
விவ்ருத₹ஸத்ம கடட தமம்‌ | 120 கனாகமைகர்திதம்‌. கரு, எம்‌ 
வேதமனூச்ய தை.1,11 |ஸத்யம்தத தை, 1111 
வேதாந்தஃவிஜ்ஞான மு. 3.2.6 ஸத்ய$ஹ்யேவ ப்ரஹ்ம ப்ர. 5.4.1 
வேதானுலிசனேப்ராஹ்‌ ப்ர. 4,4,22 ஸத்யஸ்ய ஸத்யமிதி ௬. 2.1.20 
வைல்வரநர: ப்ரவிதி கட, 1.7 | ஸத்யேன லப்ப்ய: மு. 5.1.5 
ஸ ந ஸாதுனா கர்மணா ப்ர. 44, ன்‌! 
6 ஸந்த்யேஸ்தானேதிஷ்ட ப்ர. 4.3, 
மதஞ்சைகாச பப்ப கட. 6.11 | ஸமானே வ்ருக்ஷே ழே. ட 
தம்‌ மா புர ஆயஸீ: 3. 2.5 | ஸம்ஜ்ஞானமாஜ்ஞானம்‌ 8.5. 
தோயுஷ: புத்ரபெளத்‌ கட. 1.23 | ஸம்பரிஷ்வக்த: ப்ரு. 43.21 
ரீரே பாப்மனோ'ஹித்வா தை. 2.5 | ஸமுக்தி: ஸாதிமுச்தி: ப்ர. 3.1.3 
மாகா: ப்ரரோஹேயு: சா. 5.2.3 | ஸய ஏஷோஅணிமை சா. 68.15 
மாந்தம்‌ மிவமத்வைதம்‌ மா. 7 | ஸயதா துந்துபே: ப்ர. 4.5.8 
மாந்தோ தாந்த; ப்ரு. 44.23 | ஸயதா மஹாராஜோ ப்ர. 2.1.18 
வ வருத்தயளு க தை.1.6.2 | ஸயதாமகுனி: சர. 6.8.2 
மா. 7 | ஸயதா ஸைந்தவகன ப்ரு. 4.5.13 
ஷ்காயஸ்த்தாணவே சா. 5.2.3 | ஸ யதி பித்ருலோக ட சா. 8.2 
ல்யாமாச்சபளம்‌ சர. 8.13.1 | ஸ யதி ஸ்த்ரியம்‌ : சர. 5.2.8 
ல்ரத்தயா தேயம்‌ தை. 1.11.3 | ஸயத்ர ப்ரஸ்வபிதி “ப்ர, 48.14 
ம்ரவணாயாபி | கட. 2.7 | ஸயல்சாயம்‌ புருஷே தை. 3.10.4: 
ல்ராத்தகாலே ்‌ கட. 53.17 | ஸயோத ஏகைகமு ப்ர. 1,4.7 
%ரேயல்௪ ப்ரேயல்௪ கட. 2.2 ' ஸயோநாமப்ரஹ்மே சர. 71. 5 
கட மந்தவ்‌ ப்ர. 2.4.5  ஸயோஹ வை தத்பரமம்‌ மு. 3.2.9 
ராத்ரியோகவ்ருஜி ப்ர. 43.33 | ஸர்வகர்மா ஸர்வகாம: சர. 3,142 
ல்வேதகேதுர்ஹாருணே சா. 6.1 ! ஸர்வஞ்ஜீவிதமல்பமே .கய, 1.26 





உரையின்‌ அகராதி 


ஸர்வமிதம்‌ ப்ரமாஸ்தி ப்ர. 5,6,1 
ஸர்வம்‌ ம்ருத்யுனாப்தம்‌ ப்ர. 3.1.3 


ஸர்வங்கல்‌ விதம்ப்ரஹ்ம ௪ார.3.14.1, 
“ஸர்வஸ்யவம ஸர்வஸ்ய ப்ரு. 44.22 
ஸர்வஸ்யேமான: ப்ர. 5.5.6 
ஸர்வே. வேதா யத்‌ பதம்‌ கட, 1.2.15 
._ ஸர்வானுபூ: ப்ர, 2.5.19 
ஸர்வேஃஸ்மை தேவா தை. 5.3 
ஸலில ஏகோ த்ரஷ்‌ ப்ரு.. 4,3.32 
ஸவாஏஷமஹான ப்ர, 4.4,25 
ஸன்மூலா: ஸோம்ய சார. 6.8.4 
ஸஸ்யமிவ மர்த்ய: கட, 1.1.6 
ஸஹஸ்ரந்‌ ததாமி ப்ரு. 43.15 
ஸாக்ஷாதபரோக்ஷ£த்‌ பீரு, 3.4.2. 


ஸாதுகாரீ ஸாதுபவதி ப்ர. 4.4.4 
ஸுப்த:ஸமஸ்த:ஸம்ப்ர சா. 8.11.1 








281 
ஸோ8ஹமஸ்மி ஈ. 16 
ஸோவித்யாக்ரந்திம்‌ மு, 21.10 
ஸ்வமபீதோ பவதி சா. 6.8.1 


ஸ்வயந்‌ தீரா: பண்டிதம்‌ கட. 2. ்‌ 3 
ஸ்வயமகுருத தை. 2.7 
ஸ்வர்க்‌ கேலோகே கட. 1.12 
ஸ்வாஹாகாரோவஷட்‌ ப்ர. 5.8.1. 
ஸ்வேன ஜ்யோதிஷா ப்ர. 4.5.9 
ஸ்வேன ரூபேணாபிநிஷ்‌ சா. 8.12.3. 


ஹ 


ஹிரண்மயே பரே மு. 2,210 
ஹிரண்மயேன பாத்ரேணே ௬.15 
ஹிரண்ய நிஹிதமஷேத்ர சா. 8.3.2 


_ ஸுர்யோ யதா கட. 5.11 | ஹ்ருதயஸ்யாகரம்‌ ப்ரு 4,4,2 
ஸோககாமயத தை. 2.6 | ஹ்ருத்யந்தர்ஜ்யோதி: பீரு. 4-3,7 
உபநிஷத மந்திரங்களின்‌ அகராதி 
முற்றும்‌ 
உரையின்‌ அகராதி 

௮ அட்டைப்புமு ப்ரு, 4,453. 

அத்திப்பழம்‌ நழுவுவது 4 43.36. 

அகாமஹத: ப்ர. 4.3.33  அத்த்யாத்மயோகம்‌ 212 
அகாமோ நிஷ்காம ப்ரு. 4.4.6 ' அந்தர்யாமி வித்தை ட 3.7 
அக்ருத்ஸ்ன: ப்ர. 1.4.8 | அந்த்த: சர. 8.42 
அக்ஷர: ப்ரு. 3.8.11  அந்சேவாஸி தை. 111.1 
அக்ஷர வித்தை ப்ரு. 3.8.8 ' அந்ருதாபிதானம்‌ சா. 8.3.1 
அக்ஷரபர வித்தை மு. 1 | அபஹதபாப்மா சா. 8.1.5 
அக்னிஸ்தம்பம்‌ கே.3..,,, ஷி சா. 8.4.1 
அக்னிகள்‌ மூன்று கட. 1.14 | அபயம்‌ ப்ர. 3.2.4 
ப்ர. 4.3 ' அபயே பயதர்ரின: மா. கா. 3.39 

அக்னிர்மே வாசி ம்ரித பீரு. 3.1.3 : அபான: ப்ர. 3.5 
அக்னிஹோத்ரம்‌ சா. 5.24.5 ; அமூர்த்தம்‌ ப்ரு. 2.3.5: 
அங்குஷ்டப்ரதிமாவித்தை கட. 4.12  அர்ச்சிராதி மார்க்கம்‌ சா. 415.5: 
அஜ-மநித்ர-மஸ்வப்னம்‌ ந ஆடி சா. 5.10.1. 
மா.கா. 1.16 | அல்பத்தில்‌ ௬கமில்லை சா. 7.23.1. 

ச்‌ ன மா.கா. 4.81 | அவ்ருஜின: ப்ரு. 43.33. 
அஜாதசத்ரு ப்ரு. 2.1.15 | அன: ப்ரு. 4,3,35- 
அதர்வர்‌ மூ. 1.1.1 | அன்னப்ராணமன:ப்ரபோ தை. 2.5 


282 உபநிஷத்ஸாரம்‌ [அகராதி 
அம்வபதி சர. 5.11.5]) | உத்தாலக ஆருணி: ப்ர. 3.7.1 
அம்விணீ தேவர்‌ ப்ர. 2.5.19' ள்‌: ன்‌ சா. 5,112 
அம்ரத்ததான: சா. 8.8.5 த சர. 3,.11,4 
அஸ்பர்றயேோக: ்‌ மா.கா. 3.39  உபகோஸல வித்தை சர. 4,10 

ர உ. 5.2 | உபநிஷதம்‌ கே, 4.7 
அஹம்‌ ஸ்மராமி ஈ. 18 | உபரதி: ப்ரு. 4,423 
அஹரஹர்‌-கச்சன்‌ ' சர. 8.3.2 | உபஸத: சா. 3,17.2 
அஹரஹர்வா ஏவம்‌ வித்‌ சா. 8.3.3 | உப்புக்கட்டி ப்ரு, 2,4,12 


ஷ்‌ 
ஆகாசவித்தை சா. 1.91 
ஆசார்யவான்‌ சா. 614.2 
ஆதாவந்தேசயந்நாஸ்தி மா.கா. 2.6 
ஆதிபுத்தா: மா.கா. 4.92 
ஆத்மகாம? ப்ரு, 43.21 
ஆத்மஹன. ஈ. 3 
ஆபஸ்தம்பர்‌ சா. 445 


ஆப்தகாமஸ்யகாஸ்ப்ரு. மா.கா. 1.9 : 


ஆப்தகாம: ப்ரு. 4,3.21 
ஆயதனவான்‌ சா. 4,4,5 | 
ஆருணி: சா. 5.11.2 
்‌ சா. 3.11,4 
ஆனந்தத்தின்‌ திவலை ப்ர. 4.3.32 
_ ஆனந்தமய வித்தை தை. 3 
“ஆஹவனீய: ப்ர. 4.3 
ஆஆஹாரசுத்தி சா. 7.26,2 
இ 
இச்சாமாத்ரம்ப்[போ: மா.கா. 1,8 
இத-மதர்மம்‌ கே. 4.3 
அந்தர: சா. 8.7.2 
இந்த்ரயோனி; தை. 1.6.1 
. கிரக்கமென்றொரு (கம்பர்‌) ஈ.3 
இந்த்ரத்யும்னோல்பால்லவேய: 
சர. 5.1.1 
ஈ க 
ஈரவிறகு ப்ரு. 2.4.10 
ர உ. 
உத்தம: புருஷ: சர. 8.12.3 
உதான: ப்ர, 3.7 


உதிப்பதுமில்லை அஸ்த சர. 3,112 





உபாயேன நிகீருஹ்ணீ மா.கா. 3.42 
உருவேறத்‌ திருவேறும்‌ ப்ர. 4.3.31 
உலர்ந்த கட்டையுந்‌ துளிர்‌ சா.5.2.3 
உஷஸ்த சாக்ராயண பீரு, 3.4.1 
உபநிஷதப்பலகணி-- 
அன்னத்தை எநறியாதே 
ஆஹாரம்‌ தை. 3.7 
கத்தி முனைமேல்‌ கட. 5.14 
சூரியனைக்கண்ட ஜலம்‌ சா. 8.12.2 


தை. 3.8 


பரம்பொருள்‌ கணிதத்து ஈ.1 
ழ்‌ த 

ஊர்ண நாபி: ப்ரு. 2.1.20 
எ 


எட்டியும்‌ எட்டாதிருப்பன்‌ தை. 2.7 
எவ்வளவு ஆழம்‌ கிணறு ப்ர. 3.5.1 


ஏ ச 
ஏகாகீ ந ரமதே ப்ரு. 1.4.3 
ஏகீபூத; மா. 5 

ஓ 
ஓங்காராதடப்தம்௪ மங்கள. 1. 

ஒள 

ஓளத்தாலகிராருணி: கட. 11.11 
ஓளபமன்யவ:; சார. 5.11,1 

க 
கங்கையில்‌ தேள்‌ தை. 1.10 
கதிஸாரம்‌ கட. 1.15 
கந்தார தேசம்‌ சா. 6,141 
கருடன்‌ ப்ரு. 43.19 
கபீர்தாஸ்‌ ப்ரு. 3.5.1 


கர்ப்போபநிஷத்‌ கட. 114 

ஷி னு ல. 25 
கர்மஜிதேர்‌ லோக? சா. 8.1.6 
காமசார: சா, 8.4.3 
காமலாயன: சர. 4,101 
காயத்ரிவித்தை சர. 3.12 
காரைக்காலம்மை ப்ரு. 3.7.23 
காய்ந்த கட்டையும்‌ சா. 5.2.3 
கார்க்கி ப்ரு. 3.8.1 
கார்கீயர்‌ ப்ரு. 23.1 
கார்ஹபத்யம்‌ ப்ர. 4.3 
குந்தி அதர்வங்‌கற்றாள்‌ ப்ர. 3.8.1 
குருபாஞ்சாலம்‌ ப்ரு. 3.1.1 
குரோத பட்டாரகர்‌ தை. 2.5 
'கோகாமா ஏவ வயம்‌ ப்ரு. 5.1.2 
கோசுருதி சா. 5.2.3 
கோத்திரம்‌ தெரியாவிட்டால்‌ 

சா. 4.45 

'கோர ஆங்கிரஸர்‌ சா. 3.17.6 
கெளதம: கட. 1.1.10 

9 கட. 44.15 
கெளஷீதகேயர்‌ ப்ரு, 3.5.1 
க்ருதாத்மா சர. 8,13.1 
்‌ ௪ 
*சத்ரி? நியாயம்‌ கட. 3.1 
சாக்ராயணர்‌ சா. 1.10,1 
சித்தகாலா: மர.கா. 2.13 
சித்தாகாமம்‌ சிதாகாம தை,3.6 
சிரத்தை சா. 6.12.3 

ன்‌ சா. 7,191 
சுகம்‌ சர. 722.1. 

சங்கரர்‌ 

அதிர்ஷ்டசாலிகளான தேவர்‌ 


சா. 8.12.6 

அந்தர்தீபிகா நியாயம்‌ . மு. 2.1.5 

ஆசை விடுபட்டவன்‌ ப்ர. 4.4.6 

காமானனைமனாமகம்‌ பீரு, 4.4.12 
கேவலம்‌ உபநிஷத்தைமட்டும்‌ 

மு. 1.10.5 

அர. 415.5 

ப்‌ 


ந தேரகாலாத்புசித 
்‌ சேன. 1. 


'நானாச்சித்ரகடோ 





அகராதி 283 
பிரம்மசரியம்‌ சா. 8.4.3 
ப்ரஸன்னேந்த்ரிய: சா. 4.9.2 
ப்ரஹ்மவிதோ நாஸ்திகாம : 
ப்ரு. 3.5.1 
மனிதர்கள்‌ இக்காலத்தும்‌ 
ப்ரு. 2.4.10 
மனனான்முனி: ப்ர. 4,4,22 


ருணமோசன கர்த்தா ப்ர. 4.4.28 


லோகாந்தர ப்ராப்தி: மு. 211 
வாயுனா நீயதே மேக: கட. 4.11 
யோகஸ்ய ட்ரதமம்‌ கட. 3.13 
ப்த ஜாலம்‌ ப்ரு. 44,241 
மாந்தா மஹாந்தோ மு. 213 


மாஸத்ரஸ்ய குருவாக்‌ . சா. 7.19.% 
ஸத்நியாஸமில்லாத ஞானம்‌ 


மு. 3.2.4 
ல 
ஜகதீ சா. 3.16.5 
ஜடவல்லோகமாசரே மா. கா, 2.3.6 
ஜயாதிமந்திரம்‌ ப்ர. 1.4 
ஜானல்ருதி சா. 4.2.1. 
ஜாயஸ்வம்ரியஸ்வ சா. 5.10.8 
ஜாரத்காரவர்‌ ப்ர. 3.2.1 
ஜ்ஞானாம்ருதேன ப்ரு. 4.4,25 
ஜ்யோதிஷாஞ்ஜ்யோதிர்‌ 
வித்தை ப்௬,4.4.16 
ஜ்யோதிஷ்மான்‌ சர. 4.4.5 
த 

தஞ்ச லோகோ ந காஹதே 
மா. கா. 4.95 
தட்டான்‌ ப்ரு. &,4,4 
ததீசி ப்ர. 25.19 
தத்வனம்‌ கேன. 4.6 
தர்ம: சா. 2.23:1 
தை. 111.1 


தன்னாலே தன்னுருவம்‌ தை. 2.6 
தஸ்யைவம்‌ விதுஷோ சா. 3.17,1 


தக்ஷிணை சர. 3.17.4 
தஹரவித்தை சா. 8.1 
திதிக்ஷ-: ப்ரு. 4,423 
தில்லைஸ்தலம்‌ சா. 8.13 





284 உபநிஷத்ஸாரம்‌ [அகராதி 
தீக்ஷை சர. 3.17.1 ! ஏதவனூர்‌ ஏதவன்பேர்‌ 
தீர. ப்ர. 4.4,21 த றான ட ப 

ஞ்‌ அட்‌ வானாகி மண்ணாகி தை. 2,1 
துந்துபி ப்ரூ. 2.4.7 ட 
தேவயானம்‌ சர. 5,101 | த தபஸ்தப இத்யாஹு: ப்ர. 1.1 
தேவேப்ப்ய: ஸ்வாஹா ப்ர. 5.8.1 ந பத்தோ நச ஸாதக: மா, கா. 2.82 
தைஜஸ: ம. 4 [2 முமுக்ஷ£ர்‌ ந வை முக்த: 

4 மா. கா. 1.1 த மா. கா. 2.38 
தைவஞ்சகூடிஈ: சர. 8.12.4 | 2 ஹன்யதே ந ஜீயதே ப்ர. 4.4.2 
தரக்கருமையிவெஸ்‌. கேர்த [சாகன்‌ பொணத்ககிய்‌.. தமன்‌ 
த்ருணஜாலயுகா: ப்ரு. 4.4.3 நாசிகேத வித்தை கட, 2 
த்ரிணாசிகேத: கட, 117 | நாமார்க்குங்‌ குடியல்லோம்‌ தை. 2.9 
த்ரிசங்கு தை: 1.10 நாஸ்வாதயேத்‌ ஸுகந்‌ மா. கா. 3.45 
த்ரிபுர தஹனம்‌ ர்வு நிதித்தியாஸனம்‌ ப்ரு, 2.4.5 
த்யானம்‌ சா. 7.6.1 நிஸ்துதிர்‌- “நிர்‌- நமஸ்‌ மா. கா. 2.32 
த்வைதமிவ பவதி ப்ரு. 45.15 | நம்மாழ்வார்‌... 

தாயுமானவர்‌-- அவனே யவனுமவனும்‌ கட. 5.9 
ஆங்கென்றுமீங்கென்று தை. 3.10,4 | அற்றது பற்றெனில்‌ _,ப்ர.55 
கண்டார்‌ கண்ட காட்சியு தை. 2.6 உளனெனிலஓுளனவன்‌ தை.3.6 
சித்தமறியாதபடி உ. 16 | உள்ளம்‌ உரைசெயல்‌ மு.3.1.8 
நித்தியமாய்‌ நிர்மல 5. உ. கடல்‌ ஞாலம்‌ யானே தை, 210.5 
நேரேதானிரவு பகல்‌ தை. 2,8 | நாவினுள்‌ நின்று மலரும்‌ 2௬. 

ன னி ப்ரு. 3.8.9 2,410 
பந்தமறு மெய்ஞ்ஞான மா. 8 | போலிகபொலிக தை. 2.9 
பேசரிய ஓளியென்றும்‌ கட. 2.8 ப்‌ 
வான சாக 

க்கணட ட தை. 1.3.4 பஞ்சாக்னிவித்தை சா.5.3. 59-10 
ணட என்க தித்‌ ' பதஞ்சல காப்யர்‌ ப்ரு, 3.7.1 
உற்றநோய்‌ நோன்றல்‌ த 212 பரஞ்ஜோதி வித்தை சா. 3.13.7 
எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல றவ ப ட்ட 

சா. 7.8. 
ட - 2 ட்‌ பலசாஸ்திரங்களை ப்ர. 4.4,22 
கற்றதனாலாயப்யன்‌ சா. 6.1.1-2 ட ன ணகலட கக்க 
யாகாவாராயினும்‌ தை. 3.10.2 டட ம்‌ ர 
திரக்கும்‌.. பாண்டித்யம்‌ நிர்வித்ய ப்ரு. 5௮ 
உடம்பினை முன்னம்‌ சா. 8.1.2 க கட 4 5 | 
உரையற்ற தொன்றை ப்ர. 3.4.2 கட பத லக்‌ 
ஒழியாத விந்து ண்ட்‌ ஈலா: கட. 4.4.2 

உண்மையுமாயில்‌ கடல்‌ கத 
2 எபின்மை கேன. 1.3 பித்ருலோக-காம: த 8.2.1 


உரையின்‌ 


பித்ருயாணம்‌ சா, 510.3 
பிப்பலாதர்‌ ப்ர. 1.1 
பிரம்மஸம்ஸ்பர்சம்‌ சர. 6.14.2 
புத்தியும்‌ சிரத்தையும்‌ (காந்தி) 

ட சா. 7,191 
யுண்யஜிதோலோக: சா. 8.1.6 
பூமாவித்தை சா. 7.24 
புடிலர்‌ (ஆல்வதராஸ்வி) சா. 5,111. 
பேமஸ்காரீ ப்ரு. 4,4,4 
'பெளருமிஷ்டி: தை. 1.9 
ப்ரஜாபதி: சா. 8.7.1 
ப்ரஜ்ஞானஸ்ய நாமதேயா &. 3.2 
ய்ரணவ: மூ. 2.2.4 

ழ்‌ ப்ர. 3.5 
மா. கா. 1.25 | 


டத 
ப்ரணவே ப்ரஹ்ம நிர்ப்பயம்‌ 
மா. கா. 1.25 ; 


ப்ரதிஷ்ட்டா தை. 3.10.3 
ரம்‌ ப்ர. 2.1.15 
ப்ரவாஹணஜைவலி ப்ர. 5.3 
ப்ரவிவிக்தபுக்‌ மார. 4 
2ர்ரவ்ராஜின: ப்ரு. 4,4,25 
ய்ரஹ்மசர்யம்‌ சா. 8.7.4 
ப்ரஹ்மபுரம்‌ சா, 8.1.1 
ப்ரஹ்மலோகம்‌ சா. 8.3.2 

ட சார. 8.4.1 
ய்ரஹ்மவர்ச்சஸ்‌ தை. 3.6 
ப்ரஹ்மிஷ்ட்ட: ப்ர, 5.1.2 
ப்ராசீனயோக்ய: தை. 1.6.2 
ப்ராஜ்ஞ மா, 5 

ப்‌ மா. கா. 1.1 
ப்ராண: ப்ர. 3.5 
ப்ராண வித்தை சரா, 5.2 
ப்ராணாக்னய: ப்ர. 4.3 
ப்ராசீனசால: சா. 5.11.1 
ப்ராணாகனிஹோத்ரம்‌ சா. 5.24.1. 
ப்ராரப்தம்‌ சஞ்சிதம்‌ சா. 6.14.2 
ப்ருகு தை. 3.1 
்‌. பகவத்‌ கீதை-- 





அந்‌ ன்‌ பழக்கத்தால்‌ (6.44) 
ன ப்ர௬ு. 4.4.2 


அகராதி 


அடக்க மெனும்‌ அக்னி (4.26) 
மு. 2.1.8 
லு ள்‌ ப்ரு. 4,423 
ஆகாயம்‌ களங்கமடைவ (13.32) 
சா. 4,151 
இதுவே ப்ராம்மீஸ்திதி (2.72) 
ஒை 


த. 2. 
இந்திரியங்களனைத்தின்‌ (13.14) 
ஈ.5 


285 


ஷு 9 சா. 3,14.2 
இந்திரியங்கள்‌ வசப்படுத்திய 
்‌ ௧ட. 5.1 
உத்தமபுருஷன்‌ (15.17-18) 
, 34.2 


ட டமு 
உள்ளத்தெளிவில்‌ (2.65) ்‌ 
சா. 7.25.2 
உள்ளே சுகமுடைய (5.24) 
மூ. 3.1.4 
ல்‌ ர சா, 7.2.2. 
எந்த மனிதன்‌ ஆன்மாவிலேயே 
(3.12) சா. 7.2.2 
எந்தெந்தநினைவை (6.6) சா. 3.14.1 
எந்தெந்த வஸ்து (10.) சா. 8.1.1 
எப்போது சரீரத்தை (15.8) 
ப்ரு. 4,4,2 
எல்லாக்கருமங்‌ (3.30) தை. 2.5 
எல்லாப்‌ பொருள்களிலும்‌ (13.27) ்‌ 
ட ட ௬ 


எவன்‌ துன்பத்திலும்‌ இன்பத்‌ 
( தட்டல்‌ ன்‌. 
ம்‌ தத்ஸதி (17.23) (13.24) மங்‌ 1. 
ட்டு ன (8.69) ப்ர. 3.10 
க்ஷீணே புண்யே (9.21) மு. 1.2.10 
ன ஸ்‌ சா. 8.2.1 
கர்மணேவஹி ஸம்‌ (3.) சா. 5.3.7 
க்ஷரம்‌-அக்ஷரம்‌ (05.16 ப்ர. 5.2 
காமாத்மான: (2.43) ப்௬. 44.22 
சந்தங்களுள்‌ (10,395) சா. 5.12.1 
சரீரத்தையாளும்‌ (15.8) ப்ர, 3.9 
சிரத்தை பொருந்திய (4.40) ப்ர. 1.1 
சுபாசுபபலை: (9.29) கட. 2.10 
தருமந்தவகருத (211) சா. 3.142 








288 உபநிஷத்ஸாரம்‌ [அகராதி 
பரமபுருஷ ,, -. கட. 3.11 | ஸத்ய ஸங்கல்ப: சர. 8.1.5 
பரஞ்ஜ்்யாதி ர்‌ சா. 3.13.7 | ஸத்வ சுத்தி சா. 7.26.2 
பஞ்சாக்‌ சர. 5.10.7 ஸத்வித்தை . சர, 61 
ப்ராண ,, சார. 5.2 | ஸநத்குமாரர்‌ சா. 7, 1.1 
பூமா ,, சா. 7.24 | ஸம ப்ராப்தம்‌ நசால மா, கா. 3.41 
மது,, சா. 3.1 | ஸமான: ப்ர, 3.5: 
மைத்ரேயி ,, ப்ர, 2.4 | ஸமாவ்ருத்ய சா. 815.1 
வாருணீ ,, தை. 3.6 | ஸமாஹித: ப்ர. 44.23 
வைல்வாநர ,, சர. 5.11 | ஸமித்‌ ப்ர. 1.1 
மாண்டில்ய ,, சர. 3.14.1  ஸமித்பாணி: சா. 8.7.2 
ஸத்யகாம(ஷோடலககலா) சா. 4.4 ஷ்‌ மூ. 1.2,12 
ஸத்‌ ,, சா. 6.2 | ஸம்பன்ன: சா. 6.8.1 
ஸம்வர்க்க ,, சர. 4.3  ஸம்பரிஷ்வக்த: ப்ர. 4,3,24 
ஸர்வாந்தராத்ம ,, ப்ரூ. 3.4 | ஸப்ரஸன்ன: சா, 8,111 
பர்யங்கவித்யா : கெளஷீ 1 | ஸம்ப்ரஸாத: சர. 8.3.4 
ப்ரதர்தன ,, ர 3 ட சா. 8.12.3 
பாலாகி ,, 4 | ஸம்வர்க்க வித்தை சா. 4.3 
ந்யாஸ நாராயண 49-52 | ஸம்ராட்‌ ப்ரு. 4.3.33 
[7 ஸம்ஹிதை தை. 1.3 

ரஸ்த்ரம்‌ தை. 1.8 | ஸர்வாந்தர: ப்ரு. 3.4.1 
மாண்டில்ய: சா. 3.14,1 ! ஸர்வாந்தராத்ம வித்தை ப்ரு, 3.4 
மாந்தஹ்ருதய: சா. 8.11.1 ' ஸர்வாபிலாப-விகுத: மா. கா. 3.37 
மார்க்கராக்ஷ்யர்‌ சா. 5.11.1 | ஸர்வோபாய விநிர்முக்தம்‌ ஈ, 18 
முத்த ஸத்வா மு. 3.2.6 | ஸாம்பராய: கட. 2.2.6 
(த்ர; சா. 4.23 | ஸுகேசர்‌ ப்ர. 1.1. 
ஸ்ரத்தா _ சர. 7.19.1 | ஸைந்தவகன: ஆள்‌ 45.3 
வ 4 கட. 1.1.2 ' ஸைந்தவகில்ய: ௬. 2,4.12 
ல்ரேயஸ்‌ ப்ரேயஸ்‌ கட. 2.3 ஸ்தோத்ரமும்‌ ன்ந்ணன்‌ டு 1.8 
ஸ்வேதகேது சா. 6.1 | ஸ்மாரக தாரக வாரக மூ. 1.24 
த்‌ ப்ரு. 6.2.1 | ஸ்வதா ப்ரு. 5.8.1 
ஸ்வதோவாபரதோவா மா. கா. 4.2.2 

ஷோடலகைல: சர. 6.7  ஸ்வாராஜ்யம்‌ தை, 1.6.2 
ஷோடமகலா: ர. 6.5. | ஸ்வாஹா ப்ரு. 5.8.1 
ஷோடமகலா வித்தை சா, 5.11.1 ன தை. 1.4.3 

ஸ 
ஸங்கல்ப: சா. 7.4.1 - ஹ்‌ 

ஸதீயமிதி சா. 8.3.3 ஹந்தகாரம்‌ ப்ரு. 5.8.1 
ஸத்யகாம: சா. 4.4 | ஹிதாநாம நாட்ய: ப்ர, 4.3.20 
டன்‌ சா. 5.2.3 ஹிரண்யநிதிம்‌ நிஹிதம்‌ சா. 8.3.2 
ஸத்யயஜ்ஞ: பெளலு : சா. 5.11.1 ஹ்ருதயம்‌ சா, 8,3.5 





உரையின்‌ அகராதி 
முற்றும்‌ 





